


நுண்ணலகுகளும்‌” இராகங்களும்‌ 


ஆசிரியர்‌ 2 


து. ஆ. தனயாண்டியன்‌ பி. ஏ., ஏ.பி. டி. ஐ.[இலண்டீன்‌] 
சிறப்புநிலைப்‌ பேராூரியர்‌ 
இசைத்துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
குஞ்சாவூர்‌. 





கமிழ்ப்‌ யால்கலைக்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌. 


11: 87-7090.-104-4 


குமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீடு: 87 
இருவள்ளுவர்‌ ஆண்டு 2019 மாசி - பிப்ரவரி 1925 
நூல்‌ :  நுண்ணலகுகளும்‌ இராகங்களும்‌ 
ஆூரியர்‌ : து. ஆ. தனபாண்டியன்‌ 

பதிப்பு : முதற்‌ பதிப்பு 

விலை : உரூ. 50-00 


அச்சு .. சார்மாஸ்‌ சானடோரியம்‌ பிரஸ்‌. 
கணேஷ்‌ நகர்‌, புதுக்கோட்டை. 


உக்க (ஆ 
6. 
்‌ ட்ட 










3 11) 4 


-மூகவுரை 


இசைக்‌ கலைஞர்கள்‌ திறம்படவும்‌, இனிமையாகவும்‌ தாங்கள்‌ பாடி 
வரும்‌ இராகங்களில்‌ என்னென்ன சுரங்கள்‌ நுண்ணலகுடன்‌ (நுட்பச்‌ சுருதி) 
வருகின்றன; அந்த நுண்ணலகின்‌ அளவு என்ன என்பதைத்‌ திட்டவட்டமாக 
அறிந்து கொள்வது இன்றியமையா ததாகும்‌. இசை ஆய்வாளர்களும்‌ நுண்‌ 
ணலகுகள்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. இராகங்களின்‌ சிறப்பியல்பு 
களையும்‌ இன்சுவையினையும்‌, அவற்றில்‌ வரும்‌ நுண்ணலகுகள்‌ பற்றிய விவரங்‌ 
களையும்‌ அறிந்து அனைவரும்‌ பயன்பெற வேண்டும்‌ என்னும்‌ நோக்கோடு 
இராகங்களில்‌ வரும்‌ நுண்ணலகுகளின்‌ விவரங்கள்‌ இந்நூலில்‌ விவரிக்கப்‌ 
பெற்றுள்ளன. 

442442 2 
வடமொழி நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள சரிகமபத நி என்ற அலகு 

மூறை பற்றிய விவரங்கள்‌, சிலப்பதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டுள்ள 
4422 4 54 2 
சரிகமப த நி என்ற அலகுமுறை பற்றிய விவரங்கள்‌ ஆகியவை 
இந்நூவில்‌ விரிவாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. வடமொழி நூல்க ளில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள சட்ஐ கிராமம்‌, மத்தியம கிராமம்‌, காந்தார கிராமம்‌ 
என்னும்‌ மூன்றுவிதச்‌ ஈர நிரல்களும்‌ இந்நூலில்‌ விவரிக்கப்பட்டுள்ளன. 


இரேக்க நாட்டிற்கும்‌ நம்‌ நாட்டிற்கும்‌ இடையே பழங்காலத்தில்‌ இருந்த 
அரியல்‌, வார்த்தக, கலாச்சார பரிவர்த்தனை பற்றிய விவரங்களும்‌, கிரேக்க 
44244 4 23 
நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள சரிகமப த நி அலகு முறை பற்றிய விவரங்களும்‌ , 
இந்நூலில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. தஞ்சை ஆபிரகாம்‌ பண்டித்‌ குறிப்பிட்‌ , 
2 48.42 4 4 4 
டுள்ள சரிகமப த நி என்ற அலகு முறை பற்றிய விளக்கங்கள்‌ இந்நூலி'' 
தரப்பட்டுள்ளன. ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ தாம்‌ இயற்றிய “கருணாமிர்த சாகற ௫ 
முதல்‌ புத்தகம்‌” என்னும்‌ இசை ஆய்வு நூலில்‌ ஓர்‌ இயக்கில்‌ (ஸ்தாயி) 84 * 
அலகுகள்‌ உள்ளன என்பதற்கு ஆதாரமாகப்‌ பல காரணங்களைக்‌ குறிப்பிட்‌ ்‌ 
டுள்ளார்‌.இக்காரணங்கள்‌ எல்லாம்‌ இந்நூலில்‌ விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. ட 
24 அலகுகள்‌ பற்றிப்‌ பிறநூல்களில்‌ தரப்பட்டுள்ள செய்திகளும்‌ இந்நூலில்‌ ந 
தொகுத்தளிக்கப்பட்டுள்ளன 
நம்முடைய இசை இராகத்தை அடிப்படையாகக்‌ கொண்டது. தாம்‌ 
பாடிவரும்‌ பல்வேறு இராகங்களே நம்‌ இசையின்‌ சிறப்பிற்கு ஆதாரம்‌. நம்‌ 
கன்ளத்திலுள்ள சோகம்‌, வீரம்‌, காதல்‌ போன்ற பல்வேறு : உணர்ச்சிகளை 


௬௭ 


2 


வெளிப்படுத்தும்‌ ஆற்றல்‌ இந்த 'இராகங்களுக்கு கண்டு. மனிதன்‌ ட்டு 
மல்லாமல்‌ எல்லா உயிர்களுமே இவ்வினிய இராகங்களைக்கேட்டு மெய்மறந்து 


நிற்கின்றன. 


சுரங்களையோ பாடல்களையோ பாடாமல்‌ இராகத்தைமட்டும்‌ தனியாக 
மணிக்‌ கணக்கில்‌ பாடுவது நம்‌ பாரத நாட்டிற்கே உரிய சிறப்பான மரபு ஆகும்‌. 
ஓர்‌ இராகத்தை மணிக்கணக்கில்‌ ஆலாபனை செய்து அந்த இராகத்தின்‌ 
இனிமை, சிறப்பியல்பு முதலியவற்றை எல்லாம்‌ வெளிப்படுத்துவது நம்‌ 
இசையின்‌ தனிச்‌ சிறப்பாகும்‌. 


இராகத்தில்‌ பயன்படும்‌ நுண்ணலகுகள்‌, இராகத்தின்‌ சாயல்கள்‌, 
ஹூர்ச்சனைகள்‌, நுட்பமான பிடிகள்‌, சுரத்‌ தொடர்கள்‌, இராகத்தின்‌ போக்கு 
(சஞ்சாரம்‌, இவையெல்லாம்‌ இசைவிற்பன்னர்களிடமிருந்தும்‌ குருவினிட 
மிருந்தும்‌ இசை கற்போர்‌ காதாரக்‌ கேட்டுக்‌ கேட்டுப்‌ பெற்றுக்கொள்ளும்‌ 
செவிச்‌ செல்வமாகும்‌. ஓர்‌ இராகத்தின்‌ சிறப்பையெல்லாம்‌ வெறும்‌ சுரக்‌ 
குறிப்புகள்‌ மூலம்‌ ஒருவார்‌ த ற்டக்கெக்லு ன இயலா து. இது காதால்‌ கேட்டுக்‌ 
கேட்டுக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டிய ஒன்று. 


பழந்தமிழ்‌ மக்கள்‌ நுண்ணலகுகளுடன்‌ கூடிய சுரங்களைக்‌ கொண்ட 
பல பண்களைப்‌ பாடி இன்புற்றனர்‌. தேவாரப்‌ பதிகங்கள்‌ இயற்றப்பட்ட 
ஏழு முதல்‌ ஒன்பதாவது நூற்றாண்டுக்‌ காலத்திலும்‌ அதற்கு முற்பட்ட 
காலத்திலும்‌ பழம்‌ பஞ்சுரம்‌ (சங்கராபரணம்‌), செந்துருத்தி (மத்தியமாவதி), 
காந்தார பஞ்சமம்‌ (கேதாரகெளளை), பழந்தக்க இராகம்‌ (சுத்த சாவேரி), 
பஞ்சமம்‌(ஆகரி),நட்டபாடை(கம்பீர நாட்டை),மேகராகக்‌ குறிஞ்சி(நீலாம்பரி) 
செவ்வழி (யதுகுலகாம்போதி) போன்ற பண்கள்‌ வழக்கில்‌ இருந்தன. இந்தப்‌ 
பண்கள்‌ எல்லாம்‌ நுண்ணலகுகள்‌ கொண்ட சுரங்களால்‌ அமைந்தவையாகும்‌. 


... இந்தப்‌ பண்களில்‌ வரும்‌ நுண்ணலகுகளின்‌ அளவூகளையெல்லாம்‌ பழந்தமிழ்‌ 


மக்கள்‌ அறிந்து இனிமையுடன்‌ அவற்றைப்‌ பாடி மஇூழ்ந்தனர்‌. 


இந்தப்‌ பண்களில்‌ காணப்படும்‌ நுண்ணலகு வேறுபாடுகளை ஆர்மோனி௰ய 
சைக்‌ கருவியில்‌ காண்பிக்க இயலாது. ஏனெனில்‌, அதில்‌ பன்னிரண்டு சுரத்‌ 


்‌ தானங்களே உள்ளன. வீணை, புல்லாங்குழல்‌ போன்ற இசைக்கருவிகளில்‌ 
“1,1,2, 1 போன்ற நுண்ணலகுகளைக்‌ கமகமாக எளிதில்‌ வாத்துக்‌ 


காண்பிக்கலாம்‌. நுண்ணலகுகள்‌ கொண்ட சுரங்கள்‌ வீணையின்‌ மெட்டுகளில்‌ 
கமகமாய்‌ இழுத்து வாசிக்கப்படுகின்றன. புல்லாங்குழலில்‌ ஊது துளையில்‌ 
பொருந்தியுள்ள வாயின்‌ நிலையை அசைத்தும்‌, காற்றின்‌ அளவைக்‌ 
குறைத்தும்‌, கூட்டியும்‌, வாசிக்கும்‌ துளைகளை மூடித்திறக்கும்‌ கைவிரல்களை 
அசைத்தும்‌ நுண்ணலகுகள்‌ கொண்ட சுரங்கள்‌ வாிக்கப்‌ பெறுகின்றன. 
நம்முடைய இசையின்‌ இனிமையும்‌, அிறப்பும்‌ இந்த நுண்ணலகுகவில்கான்‌ 


உள்ளன. இத்த நுண்ணலகது கொண்ட சுரம்‌ பாடலமுதம்‌ எனு பழந்தமிழ்‌ 
நூல்களில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 

... தற்காலத்தில்‌ நாம்‌ பாடும்பல இராகங்களிலும்‌ நுண்ணலகுகள்‌ கொண்ட 
சுரங்கள்‌ உள்ளன. இரண்டு இராகங்களின்‌ ஆரோசையும்‌ அமரோசையும்‌ 
ஒன்றுபோல்‌ இருந்தபோதிலும்‌ அவற்றின்‌ ஓரிரு சுரங்களில்‌ வரும்‌ நுண்ணலகு 
களின்‌ வேற்றுமை காரணமாக, அவை வேறுபடுகின்றன. உதாணமாக, ஆரபி 
இராகத்தையும்‌, தேவகாந்தாரி இராகத்தையும்‌ எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 
இந்த இரண்டு . இராகங்களும்‌ 29-ஆவது மேளகர்த்தா இராகமான தீர 
சங்கராபரணத்தில்‌ பிறந்துள்ளன. இந்த இர ஈகங்களின்‌ ஆரோசையும்‌, 
அமரோசையும்‌ ஒன்றுதான்‌. ஆரோசை: சரிமபதச்‌. அமரோசை: ச்நிதபமகரிச. 


ஆனால்‌, இந்த ரக்‌ சுரங்களில்‌ வரும்‌ நுண்ணலகுகள்‌ வேறுபடு 
தின்றன. 


.தேவகாந்தாரி இற்கும்‌ ரி, த தபு இரு சுரங்களுக்கும்‌ அதிக 
கார்வையும்‌ அழுத்தமும்‌ கொடுக்கப்பட்டு ஆரபியை விட $ அலகு கூடுதலாகப்‌ 
படிக்கப்‌ பெறுகின்றன. நுண்ணலகுகளில்‌ ஏற்பட்டுள்ள மாறுதல்கள்‌ காரண 
மாக, தேவகாந்தாரியும்‌ ஆரபியும்‌ வேறுபட்ட இராகங்களாக ஒலிக்கின்றன .. 


ஓர்‌ இயக்கிலுள்ள குரல்‌, துத்தம்‌, கைக்கிளை முதலிய ஒவ்வொரு 
சுரத்தையும்‌ குரலாக அதாவது ஆதாரசுருதியாக வைத்து ஏழு பெரும்பாலைப்‌ 
பண்களையும்‌ . பழந்தமிழ்‌ மக்கள்‌ வகுத்தனர்‌. இந்த முறையை அவர்கள்‌ 
“பண்ணுப்‌ பெயர்த்தல்‌” அல்லது குரல்‌. திரிபு' என்று. அழைத்தனர்‌. நாம்‌ 
இப்பொழுது. இந்த முறையைக்‌ “இரகபேதம்‌” :கிரகசுரபேதம்‌' “சுருதிபேதம்‌: 
முதலிய சொற்றொடர்களால்‌ அழைக்கிறோம்‌. பண்ணுப்‌ பெயர்த்தலின்‌ 
இரு முறைகளை இசை ஆய்வாளர்கள்‌ குறிப்பிட்டுள்ளார்கள்‌..இந்த இருமுறை 
களும்‌ அவற்றுக்குரிய ஆதாரங்களோடும்‌ டடம வாழிய இந்நூலில்‌ 
விவரமாக. விளக்கப்பட்டுள்ளன. 


ஏழு பாலைப்‌ பண்களுக்கு இணையான தற்கால இராகங்கள்‌ பற்றி மூன்று 
விதக்கருத்துக்கள்‌ உள்ளன.ஓவ்வொரு விதக்கருத்திற்கும்‌ கொடுக்கப்பட்டுள்ள 
காரணங்களும்‌ ஆதாரங்களும்‌ விளக்கப்பட்டுள்ளன. இசை பயிலும்‌ மாணவ 


மாணவியருக்கும்‌, இசை ஆய்வில்‌ ஈடுபட்டிருப்போர்க்கும்‌ இது மிகவும்‌ 
பபன்விற்கு 


தம்‌ பழங்காலத்தில்‌ தமிழகத்தில்‌ முதன்முதலில்‌ ஐந்திசைப்பண்களே 
இருந்தன என்று இசை ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. ஐந்திசைப்‌ பண்களில்‌ 
முதற்பண்‌ முல்லைப்பண்‌ என்றும்‌ முல்லைத்‌ தீம்பாணி என்று அழைக்கப்‌ 
பட்டது என்றும்‌ ஆய்வாளர்கள்‌ கூறியிருக்கின்றனர்‌. முல்லைத்‌ தீம்பாணி 
என்னும்‌ திறப்பண்‌ இக்காலத்தில்‌ மோகனம்‌ என்று வழங்கப்படும்‌ முதல்‌ 


ர 


ரர 


ஐந்திசைப்‌ பண்ணே ஆதல்‌ வேண்டும்‌ என இசை ஆய்வாளர்கள்‌ கூறியுள்ளனர்‌. 
ஐந்திசைப்‌ பண்கள்‌ பற்றிய எல்லா விவரங்களும்‌ ஆய்வுக்‌ குறிப்புகளும்‌ 
“ஐந்திசைப்பண்கள்‌” என்னும்‌ தலைப்பிலான இயலில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


தொல்காப்பியர்‌ காலம்‌ முதல்‌ தற்காலம்‌ வரை இசைத்தமிழ்‌ எவ்வாறு 
வளர்ந்துள்ளது என்பது பற்றிய விவரங்களை இந்நூலில்‌ காணலாம்‌. சங்க 
காலத்தில்‌ தமிழகத்தின்‌ தென்‌ பகுதியினை ஆண்டுவந்த பாண்டிய மன்னர்கள்‌ 
எவ்வாறு முத்தமிழையும்‌ போற்றி வளர்த்து வந்தனர்‌ என்றும்‌, இ.பி, ஆறாம்‌ 
நூற்றாண்டு முதல்‌ தென்‌ தமிழகத்தில்‌ ஆட்சி செலுத்தி வந்த பாண்டியப்‌ 
பேரரசர்கள்‌ இரையையும்‌ மற்றும்‌ பல அருங்கலைகளையும்‌ எவ்வாறு 
ஆதரித்தனர்‌ என்றும்‌ “பத்திமைப்பாடல்கள்‌' என்னும்‌ தலைப்பிலான இயலில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே காலத்தில்‌ கொண்டை மண்டலத்தில்‌ ஆட்சி 
செலுத்திவந்த பல்லவ மன்னர்களும்‌ ஆலயங்களில்‌ தேவாரப்‌ பாடல்களைப்‌ 
பாடுவதற்கு எவ்வாறு நிவந்தங்கள்‌ ஏற்படுத்தியிருந்தனர்‌ என்றும்‌, ஆழ்வார்‌ 
களும்‌ நாயன்மார்களும்‌ எவ்வாறு இசைவழி இறைபணி புரிந்தனர்‌ என்றும்‌ 
இந்த இயலில்‌ விவரிக்கப்பெற்றுள்ளது. 


குமிழகத்தில்‌ கி பி. 846 முதல்‌ சுமார்‌ 430 ஆண்டுகள்‌ சீரும்‌ சிறப்புமாய்‌ 
ஆட்சி செலுத்திய சோழ மன்னர்கள்‌ தென்னகம்‌ முழுவதிலும்‌ வானளாவிய 
கற்றளிகளைக்‌ கட்டி இசை மற்றும்‌ சிற்பம்‌, நடனம்‌, ஒவியம்‌ போன்ற அருங்‌ 
கலைகள்‌ தழைத்தோங்க வழி வகுத்தன. கோயில்களில்‌ ஓதுவா மூர்த்திகள்‌ 
தேவாரத்திருப்பதிகங்களை இசையுடன்‌ பாடுவதற்கு ஏற்பாடு செய்தனர்‌. 
இசைத்தமிழை வளர்ப்பதற்கு இம்மன்னர்கள்‌ செய்துள்ள அரும்பணிகள்‌ 
எல்லாம்‌ சோழ மன்னர்கள்‌ வளர்த்த இசைத்தமிழ்‌* என்னும்‌ இயலில்‌ 
வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. 


பழங்காலத்திலிருந்தே தமிழகத்தில்‌ பண்கள்‌ தொடர்ந்து பாடப்பெற்று 
வந்துள்ளன. இந்த மரபு பல்லவ பாண்டிய சோழ மன்னர்களால்‌ பா துகாக்கப்‌ 
பட்டு வந்தது. இப்பண்களே பிற்காலத்தில்‌ ஏற்பட்ட பல்வேறு இராகங்களுக்கு 
அடிப்படையாய்‌ விளங்கின. இராகங்கள்‌ எவ்வாறு படிப்படியாய்‌ வளர்ச்சி 
யடைந்து வந்துள்ளன என இராகம்‌' என்னும்‌ தலைப்பிலாய இயலில்‌ விளக்கப்‌ 
பட்டுள்ளது. தமிழகத்தில்‌ நாயக்க மன்னர்களும்‌ மராட்டிய மன்னர்களும்‌ 
எவ்வாறு இசைக்‌ கலையை வளர்ப்பதற்குத்‌ தொண்டு புரிந்துள்ளனர்‌ என்றும்‌ ப 


இந்த இயலில்‌ விளக்கப்பட்டுள்ளது. 

சிறந்த மரபைக்‌ கொண்டதும்‌ மிகப்‌ பபமையானதுமான நம்‌ இசை 
பன்னிரு சுரத்தானங்களில்‌ அடங்காது. நம்‌:இராகங்கள்‌ 24, 48, 96 போன்ற 
நுண்ணலகுகள்‌ கொண்ட சுரங்களைக்‌ கொண்டவையாகும்‌. . 


ர 

பன்னிரு சுரத்தானங்கள்‌ மட்டுமே பயன்படும்‌ ஆயப்பாலை இராகங்‌ 
களில்‌ நான்கும்‌, பன்னிரு சுரத்தானங்களில்‌ ஓரிரு சுரத்தானங்களில்‌ முழு 
அலகுகள்‌ குறைந்தோ,கூடியோ வரும்‌ வட்டப்பாலை இராகங்களில்‌ ஒன்பதும்‌ 
ஓரிரு சுரத்தானங்களில்‌ அரை அலகுகள்‌ பயன்படும்‌ திரிகோணப்பாலை 
இராகங்களில்‌ ஆறும்‌, ஓரிரு சுரத்தானங்களில்‌ கரல்‌ அலகுகள்‌ வரும்‌ . சதுரப்‌ 
பாலை இராகங்களில்‌ ஆறும்‌ தேர்ந்தெடுக்கப்‌ பெற்று, இவற்றுக்குப்‌ புடமுறை 
எழுதப்பட்டு, இந்த இராகங்களின்‌ போக்கு (சஞ்சாரம்‌), சீவசுரம்‌, அமுத. 
வைப்பு,பாடலமுதம்‌ முதலியவை கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த இராகங்களில்‌ 
என்னென்ன சுரங்களில்‌ நுண்ணலகுகள்‌ பயன்படுகின்றன என்றும்‌, அவை 
என்ன அளவில்‌ வருகின்றன என்றும்‌“ நுண்ணலகுகளும்‌ இராகங்களும்‌” என்னும்‌ 
குலைப்பிலான இயலில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. 


நுண்ணலகுகளின்‌ ஒலித்துடிப்புகள்‌ என்னும்‌ தலைப்பிலான இறுத 
இயலில்‌ சாவேரி, சங்கராபரணம்‌. (பண்‌ பழம்‌ பஞ்சுரம்‌), மத்யம வதி 
(பண்செந்துருத்தி) போன்ற பல்வேறு இராகங்களில்‌ பயன்படும்‌ நுண்ணலகுகள்‌ 
ஒலிப்பதிவு செய்யப்பட்டு, 5௦212 502017௦27மற என்னும்‌ விஞ்ஞானக்‌ கருவியின்‌ 
மூலம்‌ இவற்றின்‌ ஒலித்துடிப்புகள்‌ (அதிர்வுகள்‌) (77241:27707/24) கணித்தறியப்‌ 
பட்டுள்ளன. ௪201702784 மூலம்‌ இடைக்கப்‌ பெற்றுள்ள ஒலித்துடிப்புகள்‌ 
கணித முறைப்படி கிடைக்கும்‌ ஓலித்‌ துடிப்புகளோடு ஒப்பிடப்பட்டுள்ளன. 


இராகங்களில்‌ பயன்படும்‌ நுண்ணலகுகள்‌ பற்றிய ஆய்வினை நான்‌ 
மேற்கொள்ளவேண்டும்‌ என்று என்னைப்‌ பணித்த தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக 
முன்னாள்‌ துணைவேந்தர்‌ முனைவர்‌ வ. அய்‌. சுப்பிரமணியம்‌ அவர்களுக்கு 
எனது நன்றி உரியதாகும்‌. ட. 


நுண்ணலகுகளும்‌ இராகங்களும்‌ என்ற எனது இந்த ஆய்வு. தரலைப்‌ 

பதிப்பிக்க இசைவளித்த தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ துணைவேந்தர்‌. முனைவர்‌ 
௪. அகத்தியலிங்கம்‌ அவர்களுக்கு முதற்கண்‌ என்‌ மனமார்ந்த நன்றியைத்‌ 
தெரிவித்துக்கொள்கிறேன்‌. ல 


மேலும்‌,பல்வேறு நுண்ணலகுகளின்‌ ஓலித்‌ துடிப்புகளை அறிவியல்‌ மூறை 

யில்‌ எவ்வாறு கணித்தறிவது என்று நான்‌ ப்ல தொழில்‌ நுட்ப வல்லுநர்களை 

விசாரித்தபோது 50018 5020170272 என்னும்‌ கருவி டெல்லியில்‌இருப்பதாகத்‌ 
தெரிய வந்தது. டெல்லிக்குச்‌ சென்று இந்தப்‌ பணியை நான்‌.மேற்கொள்ள்‌ : 
நினைத்திருந்த போது, இக்கருவி அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌: மொழி 
யியல்‌ ஆய்வு மையத்தில்‌ இருப்பதாகத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழ்க மாண்புமிகு 
_ துணைவேந்தர்‌ முனைவர்‌ ச.அகத்‌ இயலிங்கம்‌ அவர்கள்‌ எனக்குத்‌ தெரிவித்தும்‌, 
ங்கு நான்‌ சென்று ஆய்வுப்‌. பணியினை மேற்கொள்வத ற்கான: ஏற்பாடு 
களைச்‌ செய்வித்தும்‌ பேருதவி புரிந்தார்கள்‌. இவ்வாறு எனக்கு-உதவியும்‌, 


*1 


அளக்கமும்‌ அளித்து இந்த ஆய்வுப்‌ பணியை முற்றுப்பெறச்‌ செய்ய உதவிய- 
துணைவேந்தர்‌ அவர்களுக்கு எனது உளங்கனிந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌. 
கொள்ளுகிறேன்‌. 


நுண்ணலகுகளின்‌ ஒலித்துடிப்புகளை அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
மொழியியல்‌ ஆய்வு மையத்திலுள்ள 5௦1714 5201702720 கருவியில்‌ கணித்த றி: 
வதற்கு எனக்கு அனுமதி அளித்த அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக மாண்புமிகு 
துணைவேந்தர்‌ பேராசிரியர்‌ இராம. சேதுநாராயணன்‌ அவர்களுக்கும்‌, 
மொழியியல்‌ ஆய்வு மைய இயக்குநர்‌ முனைவர்‌ எஸ்‌. வி. சண்முகம்‌ 
அவர்களுக்கும்‌ எனது நன்றி உரியதாகும்‌. இப்பணியில்‌ எனக்கு விளக்கங்கள்‌ 
கூறித்‌ தாமே கூடஇருந்து நுண்ணலகுகளின்‌ ஒலிக்‌ துடிப்புகளின்‌ எண்ணிக்கை 
யைக்‌ கணித்தறிவதற்கு உதவிய அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழக மொழியியல்‌ 
துறை இணைப்பேராசிரியர்‌ முனைவர்‌ கே. முருகையன்‌ அவர்களுக்கு நான்‌ 
மிகவும்‌ கடமைப்பட்டிருக்கிறேன்‌. இக்கருவியை இயக்கி ஒஓலித்துடிப்புகளின்‌ 
- எண்ணிக்கையைப்‌ பதிவு செய்ய உதவிய மொழியியல்‌ துறை ஒலி இயல்‌ 
ஆய்வகத்தின்‌ தொழில்‌ நுட்ப உதவியாளர்‌ இரு வி.இலட்சுமிப இ 
அவர்களுக்கும்‌, மொழியியல்‌ துறை ஆய்வாளர்‌ இரு ஜி.இரவிசங்கர்‌ 
அவர்களுக்கும்‌ எனது நன்றியைத்‌ தெரிவித்துக்கொள்கிறேன்‌. 


பல்வேறு இராகங்களில்‌ பயன்படும்‌ நுண்ணலகுகளை ஒலிப்பதிவு 
செய்வதற்கு அவற்றை வீணையில்‌ கமகமாய்‌ வா௫த்தும்‌, சுருதி வீணையில்‌ 
கூடுதல்‌ மெட்டுகள்‌ பொருத்தி வாசித்தும்‌ உதவிய எனது அக்காள்‌ திருமதி 
ஞானசெல்வம்‌ தவப்பாண்டியன்‌ அவர்களுக்கும்‌, இந்நூலிற்குத்‌ தேவையான 
சித்திரங்கள்‌ வரைந்து உதவிய எனது துணைவி திருமதி ப்ரீடா பத்மினிக்கும்‌, 
மகள்‌ திருமதி உமா செல்லப்பாவிற்கும்‌ எனது நன்றி உரியதாகும்‌. 


இந்த ஆய்வேட்டின்‌ கையெழுத்துப்‌ பிரதியை வாத்து ஆங்காங்கே 
பிழை திருத்தங்களைச்‌ செய்து உதவிய பாவலரேறு பாலகந்தரம்‌ அவா்‌ 
களுக்கும்‌, புலவர்‌ பா. இராசேந்திரன்‌ அவர்களுக்கும்‌ எனது நன்றியைக்‌ கூறிக்‌ 
கொள்கிறேன்‌, அச்சாகும்‌ போது மெய்ப்புத்‌ திருத்தங்களைச்‌ செய்த புலவா்‌ 
வேல்‌ சம்பந்தமூர்த்தி அவர்களுக்கும்‌ எனது நன்றி உரியதாகும்‌. 


இந்த ஆய்வேடு குறுகிய .காலத்தில்‌ அச்சாகி ஓரு நூலாக வெளியிடு 
வதற்கான ஏற்பாடுகளைக்‌ கவனித்து உதவி புரிந்த தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகப்‌ 
யதுப்புத்துறைத்‌ துணை இயக்குநர்‌ கவிஞர்‌ கோ. கோவை இளஞ்சேரன்‌ அவா்‌ 
களுக்கு எனது நன்றியைக்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


து. ஆ. தனபாண்டியன்‌ 


பாதிப்புரை 


“இசைத்தமிழ்‌ நூல்‌” என்று தொடங்கினால்‌ இறந்துவிட்டன என்றூ 
முடிப்பது மரபாடிவிட்டது. இந்நிலை முத்தமிழ்‌ என்ற சிறப்பிற்கு 
ஒருதொய்வாகிறது. கிடைத்த இசைத்‌ தமிழ்ச்‌ செய்திகளும்‌ சிதறல்களாகவே 
இருந்தன. 


சிலப்பதிகார அடியார்க்கு நல்லார்‌ உரையின்‌ எடுத்துக்காட்டுகளை 
வைத்தே பல இசைநூற்‌ பெயர்களை அறிகிறோம்‌. சிலப்பதிகார அரங்கேற்று 
காதை, பஞ்சமரபு முதலியவற்றுடன்‌ ஒரு குறிப்பிட்ட சிதறல்களையும்‌ 
கொண்டே தற்கால இசைத்தமிழ்‌ நூல்கள்‌ எழுந்துள்ளன. 


தவத்திரு விபுலானந்த அடிகளும்‌, இசைமேதை ஆபிரகாம்‌ பண்டிதரும்‌ 
முற்குறிப்பிட்டவற்றைத்‌ துணையாகக்‌ கொண்டே பெயர்பெற்ற இசைத்தமிழ்‌ 
நூல்களை வழங்கினர்‌. ம்‌ 


தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ இசைத்தமிழின்‌ ஆக்கம்‌ கருதி ஆய்வுப்பாங்கல்‌ 
பணியாற்ற இசைத்துறையை அமைத்துள்ளது. அத்துறையின்‌ பேரா?ூிரியர்‌ 
து. ஆ. தனபாண்டியன்‌ அவர்கள்‌ தம்‌ ஆக்கமாகப்‌ புதிதாக 38 இசை 
உருக்களைக்‌ கண்டு எழுதிய *புதிய இராகங்கள்‌” என்னும்‌ நூல்‌ 29-ஆவது 
வெளியீடாக வெளியிடப்பெற்றது. 


அடுத்து அவர்‌ எழுதிய: நுண்ணலகுகளும்‌ இராகங்களும்‌” என்னும்‌ ஆய்வு 
நூல்‌ வெளிவருகிறது. 


இசை அலகுகளின்‌ நுண்மை, இயக்கம்‌ கருதி *நுண்ணலகு” என்னும்‌ 
கலைச்சொல்‌ உருவாகியது. அக்கலைச்‌ சொல்லுடன்‌ இந்நூற்பெயா்‌ 
அமைவது சிறப்பானது. நூலாசிரியர்‌ இசையறிவுடன்‌ ஆர்வமும்‌ ஊக்கமும்‌ 
நிறைந்தவராய்‌,குடிவழியாலும்‌ இசைத்‌ தொடர்புடையவர்‌. ஆழ்ந்த ஆய்வில்‌ 
இந்நூலை உருவாக்கி வழங்கியுள்ளார்‌. இதனைப்‌ பதிப்பிக்க இசைவு தந்த 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ துணைவேந்தர்‌ முனைவர்‌ ௪. அகத்தியலிங்கம்‌ 
அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன்‌. 


இந்நூலை நுண்ணாய்வு செய்து உதவிய மதுரை அரசு இசைக்‌ கல்லூரி. 
முதல்வா்‌ பேராூரியர்‌ இருப்பாம்புரம்‌ சோ. சண்முகசுந்தரம்‌ அவர்களுக்கு 
நன்றி கூறக்‌ கடமைப்பட்டுள்ளேன்‌. . | டலா கிழ்‌ அ டடவ டு 


ட ஸ்‌ கோவை. இளஎஞ்சேரன்‌ .... 
_தஞ்சாவூர்‌ துணை இயக்குநர்‌, பஇப்புத்துக்ற 
“*_-5.-88 தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. " 


0:14 ஐ டெக்‌ 600.௮ 


 ஒ 


வேவு 


க 
0 


74. 


75. 
36. 
77. 
78. 
79. 


0 


பொருளடக்கம்‌ 


முத்தமிழின்‌ தொன்மையும்‌ சிறப்பும்‌ 


தொல்காப்பியத்தில்‌ காணப்பெறும்‌ இசைக்குறிப்புகள்‌ 
சுரங்களும்‌, சுரநிலைகளும்‌, அலகுகளும்‌ (சுருஇகள்‌) 
சாமவேத இசை 
மூன்றுவித சுரநிரல்கள்‌ (கிராமங்கள்‌) 
வடமொழி நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள அலகுமுறை 
குமிழ்‌ நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள அலகுமுறை 
ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ குறிப்பிட்டுள்ள அலகுமுறை 
கிரேக்கர்‌ இசையின்‌ அலகுமுறை 
24 அலகுகள்‌ பற்றிக்கூறும்‌ பிற நூல்கள்‌ 
பின்னத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட அலகுமுறையும்‌, 
சம இடைவெளிகளைக்‌ கொண்ட. அலகுமுறையும்‌ 
48, 96 போன்ற நுண்ணலகுகள்‌ 
பண்ணுப்‌ பெயர்த்தல்‌ 
ஏழுபெரும்பாலைப்‌ பண்களும்‌ அவற்றுக்கு இணையாகக்‌ 
கருதப்படும்‌ தற்கால இராகங்களும்‌ 
ஐந்திசைப்‌ பண்கள்‌ 
பத்திமைப்‌ பாடல்கள்‌ 
சோழ மன்னர்கள்‌ வளர்த்த இசைத்தமிழ்‌ 
இராகம்‌ 
.நுண்ணலகுகளும்‌ இராகங்களும்‌ 

. ஆயப்பாலை இராகங்கள்‌ 

வட்டப்பாலை இராகங்கள்‌ 
திரிகோணப்பாலை இராகங்கள்‌ 

_. சதுரப்பாலை இராகங்கள்‌ 
நுண்ணலகுகளின்‌ ஒஓலித்துடிப்புகள்‌ 
கலைச்சொற்கள்‌ 
துணை நூல்கள்‌: 
மேற்கோள்‌ இலக்கிய நூல்கள்‌ 


77 
24. 
28: 
27 
(10 அ 
65 
89: 
99 


707 
724 
724 


741 
1764. 
172 
188 
204 
222 
222. 
248 
282: 
304. 
224 
957 
2606” 
368 


ர 


மூழத்தமிழின்‌ தெரண்மைஎயரம்‌ சிறப்பும்‌ 


நம்‌ தமிழ்‌ மொழி மிகவும்‌ தொன்மை வாய்ந்தது. தமிழும்‌ 
வடமொழியும்‌ பாரதத்தின்‌ மிகப்‌ பழமையான இருமொழிகளாகும்‌. 
இவற்றில்‌ தமிழ்‌ கிறித்துவுக்கு முன்‌ பல ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு 
இறத்த பேரிலக்கிய மொழியாகச்‌ செழித்திருந்தது என மொழியியல்‌ 
வல்லுநர்கள்‌ கூறுகின்றனர்‌. தமிழ்‌ மொழி சுடர்‌ விட்டொளிரும்‌ 
மாணிக்கங்கள்‌ அனைய அரும்பெரும்‌ இலக்கியங்கள்‌. அனைத்‌ை தயும்‌ 
கொண்டதொரு இன்பக்‌ கருவூலமாகும்‌; இலக்கியப்‌ பழமையும்‌ உலஇயல்‌ 
வழக்கும்‌ பெற்ற மொழி. நுட்பமாகவும்‌ திட்பமாகவும்‌: இயற்றப்பட்ட 
நல்ல இலக்கண நூல்கள்‌ தமிழ்‌ மொழியில்‌ இருக்கின்றன. தமிழ்மொழி பிற 
-மெரழிகளின்‌ துணையில்லாமல்‌ தனித்தியங்கும்‌ ஆற்றல்‌ உடையது. 


இனிமை என்னும்‌ பொருள்படும்‌ தமிழ்‌ அமிழ்தினும்‌ இனியது. 
பாரதியார்‌ ஆங்கிலம்‌, வடமொழி, இந்தி முதலான பல மொழிகளைக்‌. 
கற்றறிந்தவர்‌... செந்தமிழின்கண்‌ அவற்றினும்‌ மிக்க இன்பச்‌ சுவையினைக்‌ . 
கண்ட அவர்‌ “*யாமறிந்த மொழிகளிலே தமிழ்‌ மொழி போல்‌ இனிதாவது 
எங்கும்‌. காணோம்‌! என்று பாடினார்‌. ்‌ ரன ர்‌, 


தொன்மையும்‌ முதன்மையும்‌ பெற்ற தமிழ்‌ மொழி, முத்தமிழ்‌ என்று 
இறப்பாகக்‌ கூறப்படுகிறது. இயல்‌, இசை, நாடகம்‌ ஆகிய மூன்றும்‌ சேர்ந்து 
மூத்தமிழ்‌ ஆறது. இலக்கிய இலக்கணங்களின்‌ தொகுதி, *இயல்‌*:என்று ' 
கூறப்படுறைது. வாய்ப்பாட்டு, கருவியிசை முதலிய தொகுதி, இசை" என்று 
அழைக்கப்படுறது. நடனமும்‌, கதை.தழுவி வரும்‌ கூத்தும்‌ “நாடகமாகும்‌... ்‌ 
அலகில்‌ உள்ள எல்லா மொழிகளிலும்‌ இயல்‌, இசை, நாடகம்‌ ஆ௫ய்வை 


2 நுண்ணலகுகளும்‌ 


குனித்துச்‌ செயற்படுகின்றன. எனினும்‌ இம்மூன்றும்‌ இணைந்து செயற்படும்‌ 
சிறப்பு, தமிழ்‌ மொழிக்கு மட்டுமே தனிச்சிறப்பாக அமைந்துள்ள து. 


சங்கம்‌ வளர்த்த தமிழ்‌ 


மிகப்‌ பழங்காலத்திலேயே சங்கங்களை அமைத்துத்‌ தென்பாண்டி 
வேந்தர்கள்‌ தங்கள்‌ கோநகரங்களில்‌ இஞ்சுவைத்‌ தமிழை வளர்த்தனர்‌. 
அவ்வாறு அமைக்கப்பெற்ற சங்கங்கள்‌ முதல்‌, இடை, கடையென மூன்று 
ஆகும்‌. தொல்‌ பழந்தமிழ்நாடு இன்றைய குமரி முனைக்கும்‌ தெற்கே 
பல்லாயிரம்‌ கல்‌ தொலைவு பரவியிருந்தபோது பழம்‌ பாண்டிய வேந்தர்‌ 
தங்கள்‌ கோநகராக மதுரை என்னும்‌ பெருநகரையமைத்து, அதில்‌ குமிழ்ச்‌ 
சங்கத்தை நிறுவித்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ பலரைக்‌ கொண்டு தமிழாராய்ந்து பல 
குமிழ்‌ நூல்களைப்‌ படைத்தளித்தனர்‌. தென்பகுதி கடல்‌ கொள்ளப்பட்ட 
பின்‌, பாண்டிய மன்னர்‌ வடக்கேயிருந்த கபாடபுரத்தில்‌ தமது தலைநகரை 
அமைத்து ஆண்டனர்‌. அங்கும்‌ தமிழ்ச்‌ சங்கத்தை நிறுவிக்‌ தொடர்ந்து 
தமிழ்‌ வளர்த்தனர்‌. அக்கோநகரமும்‌ கடல்‌ கொள்ளப்பட்டபின்‌ இன்றுள்ள 
மதுரை மாநகரைக்‌ கோநகராக்கிக்கொண்டு தமிழ்ச்‌ சங்கத்தை அமைத்துத்‌ 
குமிழ்‌ வளர்த்தனர்‌. இவ்வாறு இயற்கைக்‌ கேட்டிற்குப்‌ பின்னும்‌ குங்கள்‌ 
கோநகரங்களும்‌, ஆள்நிலமும்‌ கடலில்‌ மூழ்கிய பின்னும்‌, பாண்டியர்‌ 
தொடர்ந்து தமிழ்ச்‌ சங்கங்களை நிறுவித்‌ தமிழ்‌ மொழியை வளர்த்த 
நிலையைக்‌ காண்கிறோம்‌. இவை முறையே முதல்‌, இடை. கடைச்‌ 
சங்கங்கள்‌ எனச்‌ சொல்லப்படுகன்றன. இந்த முச்சங்கங்களிலும்‌ இயல்‌, இசை, 
நாடகம்‌ என்னும்‌ மூன்று பிரிவுகளும்‌ அமைந்து இருந்தன எனத 
தெரிகிறது. 


சங்கம்‌ என்ற சொல்‌ .. பி. ஏழாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ கையாளப்‌ 
பட்ட ஒரு சொல்லாகும்‌. புத்த, சமண சங்கங்கள்‌ புகழ்‌ பெற்று விளங்கிய 
காலத்தில்‌ தமிழ்‌ வளர்ச்சி நிறுவனத்தையும்‌ “சங்கம்‌” என்னும்‌ சொல்லாலே 
அவர்கள்‌ குறிப்பிட்டனர்‌. ஆனால்‌,அதற்கு முன்பு *வழுதியார்‌ அவை”: என்றே 
இந்நிறுவனம்‌ குறிப்பிடப்பட்டதென்று சங்ககால இலக்கியங்களிலிருந்து 
அறிகிறோம்‌." பிற்காலத்து நூல்களிலும்‌ இச்சொல்லாட்சி காணப்படுகிறது. 


* “நிலந்தரு திருவின்‌ பாண்டியன்‌ அவை” ” என்று தொல்காப்பியத்தின்‌ 
சிறப்புப்‌ பாயிரத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. இறையனார்‌ கனவியலுரையின்‌ 
முச்சங்கங்களின்‌ விவரங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. கடைச்சங்கம்‌ நிறுவப்‌ 
பட்ட மதுரை, அக்காலத்தில்‌ “கூடல்‌” என்றே அழைக்கப்பட்டது. புலவர்கள்‌ 
கூடித்‌ தமிழை வளர்த்தமையாலும்‌ இந்நகருக்கு அருகில்‌ ஆறுகள்‌ கடலொடு 
கூடுகின்ற காரணத்தாலும்‌ இந்நகரம்‌ “கூடல்‌” என்று பெயர்‌ பெறுவ 


இராகங்களும்‌ இ 


தாயிற்று. **தமிழ்‌ கெழு, கூடல்‌” என்று புறநானூறு கூறுகின்றது.” 
“கூடலின்‌ ஆய்ந்த ஒண்‌ தீந்தமிழ்‌: * என்று மாணிக்கவாசகர்‌ பாடியுள்ளார்‌. 
இக்கூடல்‌ என்னும்‌ சொல்தான்‌ பிற்காலத்தில்‌ “சங்கம்‌”? என்று மருவியது 
(கூடல்‌ சங்கம்‌). மதுரமான. தமிழை வளர்த்ததால்‌ .நான்‌. மாடக்‌ கூடல்‌. 
நகர்‌, மதுரை என்றாயிற்று போலும்‌. 


முதற்‌ சங்கம்‌ 

கடல்‌ கொண்ட. தென்மதுரையில்‌ பழம்‌ பாண்டிய மன்னர்களால்‌ 
திறுவப்பட்ட முதற்‌ சங்கத்தில்‌ அகத்தியர்‌, முரஞ்சியூர்‌ முடிநாகராயர்‌ 
உள்ளிட்ட 549 (சங்கப்‌), புலவர்கள்‌ (இருந்தனர்‌ என்றும்‌, இச்சங்கம்‌ 
4440 ஆண்டுகள்‌ நடைபெற்றதென்றும்‌ இறையனார்‌ களவியலுரையிலிருந்து 
அறிகறோம்‌. முதற்சங்கத்தை . நிறுவியவன்‌ காய்சின வழுதி என்னும்‌. 
பாண்டிய மன்னன்‌ ஆவான்‌. இவனுக்குப்பின்‌ 89 பாண்டிய மன்னர்கள்‌ 
இச்சங்கத்தின்‌ புரவலர்களாக இருந்தனர்‌. இவர்களுள்‌ ஏழு பாண்டிய 
மன்னர்‌ கவியரங்கேறினர்‌ என்று கு இட்ட பட்டுள்ளது. 


ன தற்‌. சங்ககால நூலாக. அறியக்கெப்பது "அகத்தியர்‌ இயற்றிய 
அகத்தியம்‌ ஆகும்‌. அகத்தியம்‌ முத்தமிழுக்கும்‌. இலக்கணமாக அமைந்த 
நூலென்றும்‌, அந்நூல்‌ இறந்து போயிற்று, என்றும்‌ அறிகிறோம்‌. முதற்‌ சங்க 
காலப்‌ புலவர்களால்‌. இயற்றப்பட்ட முதுநாரை, முதுகுருகு, களரியாவிரை 
என்னும்‌ நூல்களும்‌ இறந்துபட்டன எனத்‌ தெரிகிறது. 


இடைச்‌ சங்கம்‌ 


. கபரடபுரத்தில்‌ அமைக்கப்பெற்ற இடைச்சங்கத்தில்‌ தொல்காப்பியர்‌ 
உள்ளிட்ட ஐம்பத்தொன்பதின்மர்‌ . தமிழ்‌ : நூல்கள்‌... பல... இயற்றினர்‌. 
வெண்டேர்ச்செழியன்‌, ' : முடத்திருமாறன்‌. முதலிய . - புரவலர்களும்‌ இதில்‌: 
இருந்தனர்‌. இவர்களுள்‌ ஐந்து, பாண்டிய ' மன்னர்‌. கவியரங்கேறிளர்‌ : எனத்‌, 
தெரிகிறது. .கலி;..குருகு, வெண்டா.ளி மூதலிய :: இலக்க: . நூல்களும்‌, 
தொல்காப்பியம்‌, மாபுராணம்‌, பூதபுசாணம்‌,.. இசை நுணுக்கம்‌. .முதலிய. 
இலக்கண . நூல்களும்‌ : இச்சங்க: 'காலத்தில்‌ ன்ட்‌ ்‌ 
இடைச்சங்கம்‌ : - மூவாயிரத்து... எழுதூறு .' ஆண்டுகள்‌ - இருந்‌: து அன 
அறிகஜோம்‌.  இச்சங்கத்தின்கண்‌ இருந்து த மிழிர ராம்ந்தோர்‌ 
தொல்காப்பியர்‌, இருந்தையூர்க்‌ கருங்கோழி,” மோ ன்‌ 'செள்ளூர்க்‌ 
காப்பியன்‌, சறுபாண்டரங்கன்‌, 'திரையன்மாறன்‌, துவரைக்கோன்‌: “ரத்தை. 
மு தலியோராவர்‌ 


ஆ ்‌ நுண்ணலகுகளும்‌ 
கடைச்‌ சங்கம்‌ 

கபாடபுரத்தைக்‌ கடல்‌ கொண்டபின்‌ இன்றைய மதுரையில்‌ கடைச்‌ 
சங்கம்‌ ஏற்படுத்தப்பட்டது. இதனைத்‌ தோற்றுவித்துப்‌ புரந்தோர்‌ 
பாண்டியன்‌ முடத்திருமாறன்‌ முதலாக உக்$ரப்பெருவமுகுி பீறாக 
நாற்பத்தொன்பதின்மர்‌ ஆவர்‌. இவர்களுள்‌ மூன்று பாண்டிய மன்னர்‌ 
கவியரங்கேறினர்‌ எனக்‌ களவியலுரையுள்‌ கூறப்பட்டுள்ளது. இச்சங்கத்தில்‌ 
தமிழாராய்ந்தோர்‌ சேந்தம்பூதனார்‌, அறிவுடையரனார்‌, பெருங்குன்றூர்க்‌ 
கிழார்‌, இளந்திருமாறன்‌, மதுரையா௫சிரியர்‌ நல்லந்துவனார்‌, மருதனிள 
நாகனார்‌, கணக்காயனார்‌ மகனார்‌ நக்கீரனார்‌ முதலியோராவார்‌.. 
நெடுந்தொகை நானூறு, குறுந்தொகை நானூறு, நற்றிணை நானூறு. 
புறநானூறு, ஐங்குறு நூறு, பதிற்றுப்பத்து, நூற்றைம்பது கலி, எழுபது 
பரிபாடல்‌, கூத்து, வரி, சிற்றிசை, பேரிசை முதலியவை இவர்களால்‌ 
பாடப்பட்டவையாகும்‌. இச்சங்கம்‌ ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது 
ஆண்டுகள்‌ பணியாற்றியது.” 


முதற்சங்கம்‌ தொடங்கப்பட்ட காலம்‌ 


முதற்‌ சங்கமிருந்த நாலாயிரத்து நானூற்று நாற்பது ஆண்டுகளும்‌. 
இடைச்‌ சங்கமிருந்த மூவாயிரத்து எழுநூறு ஆண்டுகளும்‌, கடைச்சங்கமிருந்த 
ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது ஆண்டுகளும்‌ சேர்ந்து ஒன்பதினாயிரத்துத்‌ 
தொள்ளாயிரத்துத்‌ தொண்ணாூறு' அண்டுகளாகின்றன. கிறித்து பிறந்து 
நூறு ஆண்டுகள்‌ வரையிலும்‌ மூன்றாவது சங்கம்‌ இருந்ததாகவும்‌, அதன்பின்‌ 
செயற்படாமல்‌ போனதாகவும்‌ சொல்லப்படுகிறது. இதனைக்‌ கிறித்துவின்‌ 
காலத்திலிருந்து பிற்கணக்கிட்டுச்‌ சென்றால்‌ முதற்சங்கம்‌ கிறித்துஏக்கு முன்‌ 
ஒன்பதினாயிரத்து எண்ணூற்றுதக்‌ கொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர்‌ 
நிறுவப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌ என்று கொள்ளலாம்‌.₹ ஆகவே, கடலால்‌ 
அழிக்கப்பட்ட தென்மதுரையிலும்‌;) கபாடபுரத்திலும்‌, மதுரையிலும்‌ 
சற்றேறக்குறைய ஒன்பதாயிரம்‌ ஆண்டுகள்‌: தமிழ்ச்‌ சங்கம்‌ நடந்ததாக 
அறிகிறோம்‌. அறுநூற்று ஐம்பத்தேமு: சங்கப்‌ புலவர்கள்‌ இருந்தார்கள்‌ 
என்றும்‌, எண்ணாயிர்த்து ஐந்நூற்றுத்‌' தொண்ணூற்று எட்டுப்‌ புரவலர்கள்‌ 
குலைமைகாங்கினர்ர்கள்‌ என்றும்‌, நூற்றுத்‌. தொண்ணூற்று ஏழு பாண்டிய 
மன்னர்கள்‌ அதை அஆதுரித்து வந்தனர்‌! என்றும்‌, அனர்களில்‌ பஇனைந்தூ 
பாண்டிய மன்னர்கள்‌' கவியரங்கேறினார்கள்‌' என்றும்‌ தெரிகிறது. இவற்றி 
லிருந்து தமிழ்‌ மொழியின்‌ கொன்மையை:நாம்‌ ஒருவாறு:ஊூக்கமுடிகற து. 


இறையனசர்‌ களவியலுரையில்‌ இவவாறு கூறப்பட்டிருந்தபோ திலும்‌, 
சரித்திர சம்பந்தமான ஆதாரங்கள்‌ இக்கூற்றுக்குக்‌ இடைக்கவில்லை எனச்‌ 
சரித்திரப்‌ பேராசிரியர்‌ கே. ஏ. நீலகண்ட சாத்திரி கூறியிருக்கிறார்‌.” இதே 


இராகங்களும்‌ ச 


கருத்தைப்‌ பேராசிரியர்‌ எஸ்‌. வையாபுரிப்‌ பிள்ளையும்‌ தெரிவித்திருக்கிறார்‌.” 
ஆனாலும்‌, தமிழ்‌ மொழியின்‌ தொன்மையைக்‌ காணுதற்குப்‌ பல இலக்கியச்‌ 


சான்றுகள்‌ உள்ளன. 
சிந்துவெவி நாகரிகம்‌ 


சுமார்‌ 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிந்துவெளி நாகரிக ஆராய்ச்சியில்‌ 
அண்மையில்‌ கண்டெடுக்கப்பட்டுள்ள பொருள்களில்‌ உள்ள பல முத்திரை 
களில்‌, தமிழ்நாட்டு இசைக்கருவிகளாகிய யாழும்‌ குழலும்‌ காணப்படுகின்றன. 
தமிழ்நாட்டுக்‌ கோயிலில்‌ காணப்படும்‌ நாட்டிய மங்கை போன்ற ஒரு நடன 
மாதின்‌ சிலையும்‌, ஆடவரின்‌ சிலையுங்கூடக்‌ இடைத்துள்ளன எனத்‌ திருக்‌ 
குறள்‌ வி. முனிசாமி தெரிவித்திருக்கிறார்‌. மேலும்‌, அவ்வாறு 
இசையும்‌ நடனமும்‌ வளர்ச்சியுற்றதொரு நிலையில்‌ உள்ள சான்றுகள்‌ 
அங்குக்‌ காணப்பட வேண்டுமெனில்‌, அதைப்போலக்‌ கு றந்தது மூன்று 
மடங்கு காலத்துக்கு முன்பே, அவை தோன்றி நாளடைவில்‌ வளர்ச்சியுற்று 
இருக்க வேண்டும்‌ என்று அறிவியல்‌ ஆராய்ச்சியாளர்‌, கருதுகின்றனர்‌ என 
அவர்‌ கூறியுள்ளார்‌. மேலும்‌ தமிழகத்தின்‌ இசை 20,000 ஆண்டு 
களுக்கு முற்பட்டதென நாம்‌ அறியலாம்‌ எனவும்‌ அவர்‌ குறிப்பிட்டிருக்‌ 
இறார்‌. கிறித்துவுக்குப்‌ பின்‌ 74-ஆம்‌ நூற்றாண்டு வரையிலும்‌ இந்திய . 
உபகண்டம்‌ முழுவதிலும்‌ ஒரே இசைமுறைதான்‌ நிலவி வந்ததென்றும்‌, அது 
தமிழ்நாட்டு இசை முறையே என்றும்‌, அதுதான்‌ இன்று தென்னிந்தியாவில்‌ 
“கருநாடக இசை” என்னும்‌ புதுப்பெயரில்‌ வழங்கி வரும்‌ இசைமுறை என்றும்‌. 
இசை ஆராய்ச்சியாளர்கள்‌ கூறுவதாகவும்‌ அவர்‌ ௦ துரிவித்திருக்கிறார்‌.” ் 

௩. 


வளர்ந்துவரும்‌ மொழி 


பண்டைக்காலம்‌ முதல்‌ இன்றுவரை மேலும்‌ மேலும்‌ தொடர்ந்து 
வளர்ந்து வரும்‌ மொழிகளில்‌ தமிழும்‌ ஒன்றாகும்‌. கடந்த முந்நூறு, நானூறு 
ஆண்டுகளாகக்‌ கிறித்துவ, இசுலாமியச்‌ சமயத்தைச்‌ சார்த்த அறிஞர்களும்‌ 
தமிழில்‌ பல சிறந்த படைப்புகளை ஆக்க அளித்துள்ளனர்‌. வீரமாமுனிவர்‌ 
இயற்றிய தேம்பாவணி, இருட்டிணப்பிள்ளை படைத்த இரட்சணிய யாத்‌ 
இரிகம்‌, வேதநாயகம்‌ பிள்ளை எழுதிய சர்வச்மய சமரசக்‌ 8ர்‌ துதனைகள்‌, 
பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌, வேதநாயக சாத்திரியார்‌ இயற்றிய பெத்த 
லகேம்‌. குறவஞ்? என்னும்‌ இசை நாடகம்‌,' ஜி. யு. போப்பையரின்‌ இருக்குறள்‌ 
விளக்கம்‌, மொழிபெயர்ப்பு மற்றும்‌ திருவாசகத்தின்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பு; 
கால்டுவெல்‌ ஐயர்‌ இயற்‌ றிய இராவிட... மொழிகளின்‌:...ஒப்பிலக்கணம்‌ 
முதலியவை ஒறித்துவ அறிஞர்கள்‌, தமிழ்‌. மொழிக்கு. அளித்த .இல-,அரிய 
வடைப்புகளாகும்‌. இவற்றைப்‌ : போலே அமறுப்புலவர்‌..,இயற்றியள்ள. 


6 .நுண்ணலகுகளும்‌ 


சீறாப்புராணம்‌, வண்ணக்‌ களஞ்சியப்‌ புலவர்‌ எழுதியுள்ள “இராஜ 
நாயகம்‌: என்னும்‌ காப்பியம்‌, செய்கு அப்துல்‌ காதர்‌ நயினார்‌ 
லெப்பை எழுதியுள்ள முகைதீன்‌ புராணம்‌, ஆலிப்புலவர்‌ பாடிய .மிகுநாசு 
மாலை, வண்ணப்‌ பரிமளப்‌ புலவர்‌ எழுதியுள்ள ஆயிர மசாலா (கேள்வி-பதில்‌ 
குத்துவம்‌), குணங்குடி மஸ்தான்‌ பாடல்கள்‌ முதலியவை இசுலாமிய அறிஞர்‌ 
கள்‌ தமிழுக்கு அளித்துள்ள சிறந்த படைப்புகளாகும்‌. 


குமிழ்‌ உயிரோட்டமுள்ள பேச்சு மொழியாகவும்‌ மேலும்‌ மேலும்‌ 
உயர்ந்து வருகிறது. தமிழைத்‌ தாய்‌ மொழியாகக்‌ கொண்டவர்கள்‌ பாரதத்‌ 
இதில்‌ மட்டுமல்லாமல்‌ மலேசியா, இந்தோனேசியா, ஆப்பிரிக்கா, இலங்கை 
முதலிய பல நாடுகளில்‌ பரவிக்‌ இடக்கிறார்கள்‌. பாரதத்திலும்‌ மற்ற நாடு 
களிலும்‌ ஏறத்தாழ 6 கோடிக்கு மேல்‌ தமிழர்‌ வாழ்கின்றனர்‌ எனக்‌ கணக்‌ 
கிடப்பட்டுள்ள து. 


அறிவியல்‌, மருத்துவம்‌, நுண்கலைகள்‌, கணிப்பொறி பற்றிய்‌ பல 
நூல்கள்‌ இன்று தமிழில்‌ வெளிவந்துள்ளன. பிற மொழிகளில்‌ உள்ள சிறந்த 
நூல்கள்‌ தமிழில்‌ சிறப்பான முறையில்‌ மொழி பெயர்க்கப்பட்டுள்ளன.- பல்‌ 
வேறு துறைகளைச்‌ சேர்ந்த ஆய்வு நூல்கள்‌ தமிழில்‌ வெளிவந்துள்ளன. 


அடிக்குறிப்புகள்‌ 
7, புலவர்‌ பேராடிரியர்‌ கோ. தங்கவேலு இயற்றிய “இந்திய வரலாறு கி.பி. 2206 வறை 
பக்கம்‌ 519 
3. புறநானூறு-58 
5. மாணிக்கவாசகர்‌ தாம்‌ பாடிய “திருக்கோவையாரில்‌” (20) 
“*உறைவா ஸுயர்மதிற்‌ கூடலி னாய்ந்த வொண்தீந்‌ தமிழின்‌ 
துறைவாய்‌ நுழைந்தனை யோவன்றி யேழிசைச்‌ சூழல்‌ புக்கோ ஸி 
என்பதனால்‌ கூடலில்‌ இயற்றமிழ்‌ ஆய்த்ததும்‌ இசைத்தமிழ்‌ ஆய்ந்ததும்‌ அறியப்படும்‌... 
௨ ரா. இராகவையங்கார்‌ இயற்றிய “தமிழ்‌ வரலாறு 
4. (௮) தஞ்சை ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ இயற்றிய “கருணாமிர்த சாகரம்‌” - மூதல்‌ 
புத்தகம்‌ -பக்கம்‌ 70, 74 
(ஆ) பேராசிரியர்‌ ௧. வெள்ளைவாரணனார்‌ இயற்றிய “தொல்காப்பியம்‌ - 
வரலாறு” - பக்கம்‌ - 4 


5. (௮) கருணாமிர்த சாகரம்‌ முதல்‌ புத்தகம்‌ - பக்கம்‌ 70, 78 
(ஆ) *தொல்காப்பியம்‌ - வரலாறு” - பக்கம்‌ 5 
கருணாமிர்த சாகரம்‌ - முதல்‌ புத்தகம்‌ - பக்கம்‌ 98 
. தர19400/ 04 50பர்‌ 1ஈபக-டட ர௦ர 6. க, ரபிக்‌ கரு - 20௦ $378 
41100/ 04 சாபி! ௨00௨06 ர 804 5. ஸ்ப 1121-0806 10 
தமிழிசைச்‌ சங்கம்‌ நடத்திய பண்ணாராய்ச்சியின்‌ 3 6--ஆவது கூட்டத்தில்‌ ௫௨௮௦௮௨- ௧௧ 
அன்று திருக்குறள்‌ திரு வி. முனிசாமி ஆற்றிய தொ.டக்கவுரை. 


ம 


ட 


தொல்காப்பியத்தில்‌ காணம்‌ பொறுூம்‌ 
இசைக்குறிப்புகள்‌ 


தொல்காப்பியம்‌ 


குமிழ்‌ இலக்கண நூல்களுள்‌ தொன்மையும்‌ பெருமையும்‌ வாய்ந்தது 
தொல்காப்பியமாகும்‌. இந்நூலின்‌ துணைகொண்டு பழந்தமிழ்‌ மக்களின்‌ 
வாழ்வியல்‌ வளர்ச்சியையும்‌ மொழியியல்‌ வளர்ச்சியையும்‌ நாம்‌ கணித்தறிய 
முடிகிறது. பண்டைத்‌ தமிழர்களின்‌. அகப்புற ஒழுக்கங்கள்‌, கலைத்திறன்‌, 
பண்பாடு முதலியவற்றையும்‌ நன்கறிய இயலுகின்றது. 


தொல்காப்பியம்‌ எழுத்து, சொல்‌, பொருள்‌ ' என்னும்‌ மூன்று 


அதிகாரங்களையுடையது. ஒவ்வொரு அதிகாரத்தி லும்‌ ஒன்பது ஒன்பது 
இயல்களாக மொத்தம்‌ இருப்பத்தேழு இயல்களை உடையது. 


சிறப்புமிகு இந்‌, நூலை. இயற்றியவர்‌: 'தொல்காப்பியராவார்‌. தொல்‌ 

- கரப்பியர்‌ என்ற பெயருக்குப்‌: பழமையான , ,காழ்பியக்குடியில்‌ பி றந்தவர்‌ 

எனப்‌ பொருள்‌ கொள்ளப்படுகிறது. ்‌ காப்பாளர்குடி என்பது காப்பியர்‌ என 
மருவியுள்ளதாகச்‌ ! சில ஆய்வாளர்கள்‌. கருதுகின்றனர்‌. ர 


முத்தமிமுக்கும்‌ இலக்கண நூலாக " அமைந்த ஒ்க்தி தியம்‌! ட 
நூலை இயற்றிய அகத்தியனார்‌. தலைக்சங்க . கருத்தி ௮ம்‌, இடைர்கங்க்‌. 
காலத்திலும்‌ வாழ்ந்த புலவர்‌: என்று ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌ அகத்திய 
ஸாரிஉ௨:ம்‌,பயின்ற மாணவர்கள்‌. பன்னிருவர்‌ : என்றும்‌, அவர்களுள்‌; தலைமை ்‌ 

அவரனவர்‌ , தொல்கரப்பிய/ என்றும்‌. ஆறையாிரியர்கள்‌ . கு தியரிஃ்டன்களை ்‌ 





்‌ நுண்ணலகுகளும்‌ 


கிறித்துவுக்குப்பின்‌ முதல்‌ இரண்டு நூற்றாண்டுக்காலத்தில்‌ தமிழகத்‌ 
இற்கு வந்த யவன எழுத்தாளர்களான $1780, 1115, லற போன்றவர்கள்‌ 
எழுதிய குறிப்புகளிலிருந்து சங்ககால நூல்கள்‌ இக்காலத்தில்‌ இயற்றப்பட்டு 
இருக்கலாம்‌ என்றும்‌, தொல்காப்பியமும்‌ இதே காலத்தில்‌ இயற்றப்பட்டிருக்‌ 
கலாம்‌ என்றும்‌ பேராசிரியர்‌ கே. ஏ. நீலகண்ட சாத்திரி குறிப்பிட்டிருக்‌ 
கிறார்‌. தொல்காப்பியம்‌ கிறித்துவுக்குப்‌ பின்‌ ஐந்தாம்‌ நாற்றாண்டில்‌ 
இயற்றப்பட்டு இருக்கலாம்‌ எனப்‌ பேராசிரியர்‌ எஸ்‌. வையாபுரிப்பிள்ளை 
கூறியிருக்கிறார்‌. ஆனால்‌, தொல்காப்பியம்‌ இிறித்துவுக்கு முன்‌ சுமார்‌ 
இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ இயற்றப்பட்ட மிகத்‌ சகொன்மையான 
நூல்‌ என்பதற்குப்‌ பல இலக்கியச்‌ சான்றுகள்‌ காட்டி ௪. இலக்குவனார்‌. 
க. வெள்ளைவாரணனார்‌, க.ப. அறவாணன்‌ முதலானோர்‌ வரைந்துள்ளனர்‌. 


பாண்டிய மன்னர்கள்‌ மதுரை மாநகர்க்கண்‌ முதல்‌, இடை, கடை 
என்னும்‌ முச்சங்கங்களை நிறுவிச்‌ செந்தமிழை வளர்த்து வளப்படுத்தினா்‌.. 
௮ச்சங்கங்களுள்‌ இடைச்சங்க காலத்தே தொல்காப்பியனாரால்‌ இயற்றப்‌ 
பெற்ற முதல்‌ இயல்‌ நூல்‌ தொல்காப்பியமாகும்‌. “நிலந்தரு திருவின்‌ 
நெடியோன்‌ என்னும்‌ பாண்டிய மன்னன்‌ அவையில்‌ இது அரங்கேற்றப்‌ 
பட்டது” என்று இந்நூலின்‌ சிறப்புப்‌ பாயிரம்‌ கூறுகின்றது. 


"இடைச்‌ சங்கத்தாருக்கும்‌ கடைச்‌ சங்கத்தாருக்கும்‌ நூலாயிற்றூ 
தொல்காப்பியம்‌ என்று இறையனார்‌ களவியலுரை பகருகன்றது. இவ்‌ 
அுரையுள்‌ கூறப்பட்ட கணக்கின்படி இடைச்சங்கம்‌ ௫. மு. 1826-இல்‌ 
தொடங்கப்பெற்றதாதல்‌ வேண்டும்‌ என்பது அறிஞர்களின்‌ முடிவாகும்‌. 
எனவே, இவரது காலமும்‌ அதுவேயாரும்‌ எனத்‌ தொல்காப்பிய 
எழுத்ததிகாரத்தை இளம்பூரணர்‌ உரையுடன்‌ தம்‌ விளக்க உரையையும்‌ 
பதிப்பித்துள்ள பண்டித வித்துவான்‌ கு. சுந்தரமூர்த்தி இந்நாலின்‌ ஆராய்ச்சி 
முன்னுரையில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


இறையனார்‌ களவியலுரை கூறும்‌ வரலாற்றினைத்‌ தொல்காப்பிய 
உரையாசிரியராகிய .பேராூிரியரும்‌, சிலப்பதிகார உரையாூிரியராகிய 
அடியார்க்கு நல்லாரும்‌ உடன்பட்டு வழங்கயுள்ளார்கள்‌. ஆகவே. களவிய 
லுரை கூறுமா று இடைச்சங்கமிருந்தார்‌ தொல்காப்பியனார்‌ என்பது எல்லா 
ஆசிரியா்க்கும்‌ உடன்பாடாதல்‌ இனிது பெறப்படும்‌ எனப்‌ பேராசிசியா்‌ 
வெள்ளைவாரணனார்‌ கூறியிருக்கிறார்‌. 


'உலரயாசிரியர்கள்‌ 


இவ்வரிய இலக்கண நூலுக்குப்‌ பல அறிஞர்கள்‌ அரை எழுஇயுன்ளனர்‌.. 
எழுத்ததிகாரத்திற்கு இளம்பூரணரும்‌ நச்சொர்க்ளியரும்‌, சொல்லிகாரக்‌ 


இராகங்களும்‌ 5 


இற்கு இளம்பூரணர்‌, சேனாவரையர்‌, நச்சினார்க்கினியர்‌ , தெய்வச்சிலையார்‌. 
கல்லாடர்‌, பழைய உரையாசிரியர்‌ ஆகியோரும்‌, பொருளதிகாரம்‌ முழு 
மைக்கும்‌ இளம்பூரணரும்‌, முதல்‌ ஐந்து இயல்களுக்கும்‌ செய்யுளியலுக்கும்‌ 
நச்சினார்க்கினியரும்‌, இறுதி நான்கு இயல்களுக்குப்‌ பேராசிரியரும்‌ உரை 
எழுஇயுள்ளனர்‌. ஆறு பேரறிஞர்களால்‌ உரை காணப்பெற்ற றப்புக்குரியது 
சொல்லதிகாரம்‌ ஆகும்‌. தொல்காப்பியத்தின்‌ மூன்று அதிகாரங்களுக்கும்‌ 
உரை எழுதியவர்‌ இளம்பூரணர்‌ ஆவார்‌: இது கருதி இவர்‌ உரையாசிரியர்‌ 
என அழைக்கப்பெற்றார்‌. தமிழ்‌ மொழியை முற்றும்‌ கற்றுத்‌ தேர்ந்த இவர்‌ 
கொல்காப்பியத்திற்குத்‌ தெள்ளத்தெளிந்ததோருரை வழங்கியுள்ளார்‌. 


இசைக்குறிப்புகள்‌ 


தொல்காப்பியம்‌ ஓர்‌ இலக்கண நாலாக இருந்தபோதிலும்‌ இந்நூலில்‌ 
இசை பற்றிய குறிப்புகள்‌ காணக்கிடைக்கின்றன. தொல்காப்பியப்‌ பொருள்‌ 
அதிகாரத்துள்‌ கூறப்படும்‌ பொருள்கள்‌,அரிய நுண்‌ கருத்துக்களைக்‌ கொண்ட 
வையாகும்‌. அகத்திணையினுள்‌ காதலர்கள்‌ வாழ்க்கை துவங்கும்‌ நிலப்பாகு 
பாடு, முதற்பொருள்‌, கருப்பொருள்‌, உரிப்பொருள்‌ முதலியவை விளக்கப்‌ 
பட்டுள்ளன. நிலங்களின்‌ கருப்பொருள்கள்‌ இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளன. 


“டுகய்வம்‌ உணாவே மாமரம்‌ புட்பறை 
செய்தி யாழின்‌ பகுதியொடு தொகைஇ 
அவ்வகை பிறவும்‌ கருவென மொழிப: * 


(பொருளதிகாரம்‌-அகத்திணை இயல்‌ நூற்பா1:அடி 20 முதல்‌] 


இளம்பூரணர்‌ எழுதிய உரையில்‌ நிலங்கள்‌ குறிஞ்சி, முல்லை. 
மருதம்‌, நெய்தல்‌, பாலை என ஐந்து வகையாகப்‌ பாகுபடுத்தப்பட்டுள்ளன 
என்று குறிப்பிட்டுள்ளார்‌. ஐவகையான இந்த நிலங்களில்‌ வாழும்‌ மக்கள்‌, 
அவர்களின்‌ வாழ்க்கை, தொழில்‌, அவர்கள்‌ தொழுத தெய்வம்‌, வா௫ித்த 
பண்‌, பண்ணிசைக்‌ கருவி, தாளவிசைக்கருவி முதலியவற்றையும்‌ உரை 
யா௫ரியர்‌ விளக்இக்‌ கூறியுள்ளார்‌. 
"குறிஞ்சி 

மலையும்‌ மலைசார்ந்த இடமும்‌ குறிஞ்சி எனப்படும்‌. இத்நிலப்பகுதியில்‌ 
-வாழும்‌ மக்கள்‌ குறவர்‌ என்றும்‌ கானவர்‌ என்றும்‌ அழைக்கப்‌ பெற்றனர்‌. 
இவர்களில்‌ ஆடவர்‌ குறவர்‌, கானவர்‌, வெற்பர்‌, குன்றவர்‌ என்றும்‌, மகளிர்‌ 
.குறத்தியார்‌, கொடிச்சியர்‌ என்றும்‌ அழைக்கப்‌ பெற்றனர்‌. குலை .மக்கட்‌ 
“பெயர்‌ மலைநாடன்‌, வெற்பன்‌ என்பன. :இவர்கள்‌ விலங்குகளை வேட்டை. 


1௦ ்‌ நுண்ணலகுகளும்‌. 


யாரடினர்‌. பழங்களையும்‌ கிழங்குகளையும்‌ உண்டனர்‌. தேனும்‌ சுனை: 
நீரும்‌ பருனர்‌. குறிஞ்சி நில மக்கள்‌ வெறியாட்டுப்‌ பறையும்‌, தொண்டகப்‌ 
பறையும்‌ முழக்கிக்‌ குறிஞ்சியாழ்‌ வாசித்துக்‌ குறிஞ்சிப்பண்‌ பாடி மூழ்ந்தனர்‌.. 
(இம்மக்கள்‌ வெறியாடி வேலனைக்‌ தொழுதனர்‌. 


முல்லை 


காடும்‌ காடு சார்ந்தவிடமும்‌ முல்லையெனப்படும்‌. இந்நில மக்கள்‌: 
கோவலர்‌, இடையர்‌, ஆயர்‌ எனப்பட்டனர்‌. கேழ்வரகு, வரகு முதலிய 
புன்செய்ப்பயிர்களை விளைவித்து உண்டனர்‌. பாலும்‌ பாற்பொருள்களும்‌ 
இவர்களின்‌ உணவில்‌ பெரிதும்‌ இடம்‌ பெற்றன. ஆயர்கள்‌ ஆடு மாடுகளை 
மேய்த்துக்‌ குழலூதிக்‌ களித்தனர்‌. ஆய்ச்சியர்‌ பாற்பொருள்களை விற்றுப்‌ 
பண்டமாற்றம்‌ பெற்றனர்‌. திருமால்‌ (மாயோன்‌) முல்லை நிலக்கடவுள்‌ 
ஆவார்‌. 


முல்லை நில மக்கள்‌ ஏறுகோட்‌ பறை முழக்கி, முல்லையாழ்‌ வாக௫ித்து,. 
சாதாரிப்பண்‌ பாடி மகிழ்ந்தனர்‌. கொன்றைக்‌ குழலூதல்‌, குரவைக்‌ கூத்‌. 
தஇாடல்‌ ஆகியவற்றில்‌ திளைத்துக்‌ களித்தனர்‌. 


மருதம்‌ 


வயலும்‌ வயல்‌ சார்ந்தவிடமும்‌ மருதம்‌ எனப்படும்‌. இந்நில மக்கள்‌ 
உழவர்‌, களமர்‌, கடையர்‌ எனப்பட்டனர்‌. இந்நிலத்தலைவன்‌ மகிழ்நன்‌, 
ஊரன்‌ என்றும்‌, குலைவி, மனைவி என்றும்‌ அமைக்கப்பெற்றனர்‌. பலதிறப்‌ 
பட்ட நெற்‌ பயிர்களையும்‌, வெற்றிலை, கரும்பு முதலிய பயிர்களையும்‌ 
பயிரிட்டனர்‌. இந்நிலக்‌ கடவுள்‌ வேந்தன்‌ (இந்திரன்‌) ஆவான்‌. மருத நில 
மக்கள்‌ நெல்லரி, மணமுழவு ஆகிய பறைகளை முழக்கி, மருதயாழ்‌ வாசித்து, 
மருதப்பண்‌ பாடி மகிழ்ந்தனர்‌. வேந்தனுக்கு விழா எடுத்து, ஆடிப்‌ பாடிக்‌ 
களித்தனார்‌ 
நெய்தல்‌ 

கடல்‌ சார்ந்த நிலமும்‌, கடலோரப்‌ பகுதிகளும்‌ நெய்தல்‌ எனப்படும்‌. 
இந்நிலத்தில்‌ வாழ்ந்தவர்‌ பரவர்‌, பரதவர்‌, கரையாளர்‌ எனப்பட்டனர்‌. 
கடலில்‌. . மீன்‌ பிடிப்பதும்‌, மீன்களை விற்றுப்‌ பிழைப்பதும்‌ இவர்களது 
வாழ்க்கை முன்றும்‌. அகரன்‌ ட்‌ வருணன்‌ ஆவன்‌. ம்‌ 


நெய்தல்‌ நில மக்கள்‌ மின்‌ கோட்பறை, நாவாய்ப்பறை. அஇயவற்றை : 
முழக்கி, விளரியாழ்‌ வாசித்து, செவ்வழிப்பண்‌ பாடி வ பட  வருணல்‌ 
விழர்‌ எடுத்தும்‌ அ வதயம்‌ இவர்கள்‌-களித்தனர்‌. 


_இராகங்களும்‌ ரர 
வாலை 


செழுமை கெட்டு நின்ற நிலம்‌ பாலை என்று அழைக்கப்பட்டது. இந்‌ 
நிலத்தில்‌ வாழ்ந்தவர்‌ பெரும்பாலோர்‌ வழிப்பறிசெய்து வாழ்ந்ததால்‌ 
இவர்கள்‌ *ஆறலைக்கள்வர்‌' என்று அழைக்கப்பட்டனர்‌. போர்‌ செய்தல்‌ 
சூறையாடுதல்‌ இவர்களின்‌ தொழில்‌. இவர்களின்‌ தெய்வம்‌ கொற்றவை 
அல்லது ஐயை எனக்கூறுவர்‌. 


பாலை நில மக்கள்‌ துடிகொட்டிப்‌ பாலையாழ்‌ வாத்து, பஞ்சுரப்பண்‌ 
பாடி, கொற்றவைக்கு விழா எடுத்து, விலங்குகளைப்‌ பலிகொடுச்‌ 
ட்‌ ட்ட 4 டுத்து, ஈது 
வருந்தி ஆடி மகிழ்ந்தனர்‌. 


இடைச்சங்க காலத்தில்‌ ஒவ்வொரு வகையான நிலத்திற்கும்‌ ஓவ்வொரு 
வகையான பறையும்‌, யாழும்‌, பண்ணும்‌ இருந்தன என்று கூறப்பட்டுள்ளது. 
அதனால்‌ பல்வேறு பண்களும்‌, பண்களின்‌ அடிப்படையில்‌ அமைந்த தமிழி 
சையும்‌, பல்வேறு இசைக்கருவிகளும்‌ பழங்காலத்திலேயே தமிழகத்தில்‌ இருந்தன 
என்றும்‌ இசைத்தமிழ்‌ எவ்வாறு சிறப்புற்று இருந்தது என்றும்‌ காண்கிறோம்‌. 
பண்ணத்தி 

தொல்காப்பியம்‌ இயற்றப்பட்ட இடைச்சங்க காலத்திற்கு முன்பே 
தமிழ்ப்‌ பண்கள்‌ சிறப்புற்றிருந்தன எனத்‌ தெரிகிறது. தொல்காப்பியப்‌ 
பொருளதிகாரம்‌ செய்யுளியல்‌ 178-ஆவது நூற்பாவில்‌ இவ்வாறு கூறப்பட்டு 
உள்ளது. 


“பாட்டிடைக்‌ கலந்த பொருள வாக$ப்‌ 
பாட்டி னியல பண்ணத்‌ திய்யே'* 8:772 


பாட்டுக்களின்‌ இயல்புடையவாம்‌ பண்ணைத்‌ தோற்றுவிக்கும்‌ செய்‌ 
யுட்கள்‌ என்றும்‌, பண்ணைத்‌ தோற்றுவித்தலின்‌ அவை ““பண்ணத்து”” என்றூ 
அழைக்கப்பட்டன என்றும்‌ உரையாசிரியர்கள்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌.” 


யாவகை 


பாக்கள்‌ ஆசிரியம்‌, வஞ்சி, வெண்பா, கலிப்பா என நான்கு வகைப்‌ 
படும்‌ எனத்‌ தொல்காப்பியனார்‌ கூறியுள்ளார்‌. 


ஆசிரியம்‌ வஞ்சி வெண்பா கலியென 
நாலியற்‌ றென்ப பாவகை விரியே”* 


- தொல்காப்பியம்‌, பொருளதிகாரம்‌, செய்யுளியல்‌-- ்‌ ற்பா 8:17” 


12 நுண்ணலகுகளும்‌ 


இந்த நான்குவகைப்‌ பாக்களும்‌ அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ என்னும்‌ 
மூன்று முதற்பொருட்கும்‌ உரிய என்று கூறப்பட்டுள்ளது. 


இந்த நான்குவகைப்‌ பாக்களுள்‌ ஒன்றாகிய கலிப்பாவினை ஓத்தாழிசைக்‌ 
கலி, கலிவெண்பாட்டு, கொச்சகம்‌, உறழ்கலி என நான்காகப்‌ பகுத்துக்‌ 
கூறுவர்‌ தொல்காப்பியனார்‌. 


“ஓத்தா ழிசைக்கலி கலிவெண்‌ பாட்டே 
கொச்சக முறழொடு கலிநால்‌ வகைத்தே 


- தொல்காப்பியம்‌, பொருளதிகாரம்‌, செய்யுளியல்‌ -- நூற்பா 9:126 


இந்த நான்கினுள்‌ ஒத்தாழிசைக்கலி இருவகைப்படும்‌ எனக்கூறி, 
அவற்றுள்‌ ஒன்றின்‌ இயல்பினை இவ்வாறு கூறுகிறார்‌. 


“இடைநிலைப்‌ பாட்டே தரவுபோக்‌ கடையென 
நடைநவின்‌ றொழுகு மொன்றென மொழிப” * 


- தொல்காப்பியம்‌, பொருளதிகாரம்‌, செய்யுளியல்‌--.நூ.ற்பா 89:128 


தரவு, தாழிசை, தனிச்சொல்‌, சுரிதகம்‌ என நான்கு உறுப்பினை 
யுடைத்து ஒத்தாழிசைக்கலி என்று உரைக்கப்பட்டுள்ளது. 


பேராசிரியர்‌ இதனை இவ்வாறு விளக்குகிறார்‌. பகத்‌ எனற 
பொருண்மை என்னையெனின்‌, முகத்துத்‌ தரப்படுவதென்ப; அதனை 
எருத்தெனவும்‌ சொல்லுப; இசை நூலாரும்‌ இத்தரவு முதலாயினவற்றை 
முகம்‌, நிலை, கொச்சகம்‌, முரி என வேண்டுப கூத்தநூலாா. இரவ 
உள்வழி அதனை நிலைபெற அடக்கி முகத்திற்படுத்‌ துரவினை பத்துவகை 
இடைநிற்பனவற்றை இடைநிலை எனவும்‌, இறுதிக்கண்‌ முறித்து மாறும்‌ 
௯ரிதகத்தினை முரி எனவும்‌ கூறப்படும்‌” *. 


ன்‌ வகையிரண்டினுள்‌ 


வ்விளக்கத்தனையொட்‌ ்‌ ஈழிசைக்கலியி ன்‌ 
இ த; ம. இத்தி புகளாக அடியார்க்கு 


ஒன்றாகிய தேவபாணி என்னும்‌ இசைப்பாட்டின்‌ இயல்‌ 
நல்லார்‌ தரும்‌ குறிப்புகள்‌ நோக்கத்தக்கனவாகும்‌. 


இலப்பதிகாரம்‌ கடலாடுகாதை 85-ஆவது அடியில்வரும்‌ 


**-மாயோன்‌ பாணியும்‌” * என்னும்‌ சொற்களுக்கு அடியார்க்கு நல்லார்‌ 
வ்வார்று உரை தந்துள்ளார்‌. 3 


இராகங்களும்‌ 72 

அது (தேவபாணி) முத்தமிழுக்கும்‌ பொது. அ௮ஃது இயற்றமிழில்‌ 
வருங்கால்‌ கொச்சகவொரு போகாய வரும்‌. வரும்வழியும்‌ பெருந்தேவபாணி, 
சிறு தேவபாணி என இருவகைத்தாய்‌ வரும்‌. அங்ஙனம்‌ வரும்‌ தரவினை 
நிலையென அடக்கி முகத்திற்படுந்‌ தரவினை முகநிலை எனவும்‌, இடைநிற்பன 
வற்றை இடைநிலை எனவும்‌, இறுதியில்‌ நிற்பனவற்றை முரிநிலை எனவும்‌ 
பரவுதற்‌ பொருண்மையாற்‌ பெயர்‌ கொடுத்தார்‌ செய்யுளியலின்‌ கண்ணுமெனக்‌ 
கொள்க. இனி, இசைத்தமிழில்‌ வருங்கால்‌ முகநிலை கொச்சகம்‌ முரி என்ப 
ஒரு சாராசிரியர்‌. 


ஒத்தாழிசைக்கலிக்குப்‌ பேராசிரியர்‌ அளித்துள்ள உரையையயும்‌, 
அதனையொட்டி அடியார்க்கு நல்லார்‌ சிலப்பதிகாரத்தில்‌ கூறியுள்ள 
உரையையும்‌ கூர்ந்து நோக்குங்கால்‌, இக்காலத்தில்‌ தென்னாட்டில்‌ வழங்கும்‌ 
இசைமுறையில்‌ பல்லவி, அனுபல்லவி, சரணம்‌ என்னும்‌ உறுப்புடைய 
இர்த்தனம்‌ என்னும்‌ இசைப்பாடலமைப்பு தொல்காப்பியச்‌ செய்யுளியலில்‌ 
கூறப்படும்‌ ஒத்தாழிசைக்‌ கலியின்‌ அமைப்பினை அடியொற்றியது என்பது 
நன்கு புலனாகும்‌ எனப்‌ பேராசிரியர்‌ க.வெள்ளைவாரணனார்‌ கூறியிருக்கறார்‌.? 


பாணரின்‌ பணி 


பழங்காலத்தில்‌ பண்‌ இசைப்பதையே தொழிலாகக்‌ கொண்ட மக்கள்‌. 
“பாணர்‌: என்று அழைக்கப்‌ பெற்றனர்‌. “பண்‌” என்னும்‌ சொல்லின்‌ அடியாகப்‌ 
பிறந்து முதல்‌ நீண்டது தான்‌ *பாண்‌” என்பதாகும்‌. *பாண்‌” என்பது ௮ர்‌ 
என்னும்‌ பலர்பால்‌ ஈறுபெற்றுப்‌ பாணர்‌ என்றாயிற்று. பண்‌ இனசைப்போர்‌ 
“பாணர்‌” எனக்‌ காரணப்பெயர்‌ பெற்றனர்‌. 

இவர்கள்‌ பாணர்‌, சென்னியர்‌, வைரியர்‌, செயிரியா்‌, மதங்கர்‌, 
இன்னிசைக்காரர்‌ முதலிய பல பெபெயர்களால்‌ அழைக்கப்பட்டனர்‌4' 
இன்னிசை பாடுவதையும்‌ அவிநயங்காட்டி ஆடுதலையும்‌ யாழ்‌ இசைப்பதையும்‌ 
தொழிலாகக்‌ கொண்ட பெண்களுக்கு விறலி, பாடினி, மதங்கி, பாண்மகன்‌ 
பாட்டி, பாடன்மகடுஉ என்றும்‌ பல பெயர்கள்‌ உள்ளன்‌, 19 

கடைச்சங்க காலத்திற்கு முற்பட்ட காலத்தில்‌ அதாவது ஏறத்தாழ 
இறித்துவுக்குப்‌ பின்‌ மூன்றாம்‌ நூற்றாண்டிற்கு உட்பட்ட காலத்தில்‌ பாணரும்‌ 
பாடினியரும்‌ தங்களது. இன்னிசையால்‌ மன்னர்களையும்‌ மக்களையும்‌ 
மகிழ்வித்து அக்கலைகளுக்கு அருந்தொண்டாற்றி வந்தனர்‌. 


பாணர்கள்‌ பாடல்கள்‌ பாடுவதிலும்‌, இசைக்கருவிகள்‌ இசைப்பதிலும்‌. 
கூத்துக்கலை நிகழ்ச்சிகளிலும்‌ தேர்ச்சபெற்று விளங்கர்‌.. யாழை வா௫த்தூ 
மக்களை ம௫ூழ்வித்த பாணர்‌! யாழ்ப்பாணர்‌ என்று அழைக்கப்பெற்றனர்‌.. 
யாழ்ப்பர்ணர்கள்‌ எங்குச்‌ சென்றாலும்‌ யாழைத்‌ தம்‌ கையிலேயே வைத்‌ 


14 நுண்ணலகுகளும்‌ 


இருப்பது வழக்கமாக இருந்தது. இதனால்‌ யாழுக்குக்‌ *கைவழி' என்னும்‌ 

பெயர்‌ வழங்கலாயிற்று. பழங்காலத்தில்‌ பேரியாழ்‌, மகரயாழ்‌, சகோட 

யாழ்‌, செங்கோட்டியாம்‌ என்னும்‌ நான்கு வகை யாழ்களும்‌ வேறு பல 

யாழ்களும்‌ இருந்தன என்று தெரிகிறது, சிலப்பதிகாரம்‌ அரங்கேற்று 

காதையில்‌ செய்யுள்‌ அடி 26 இல்‌ “*யாழும்‌ குழலும்‌ சீருமிடறும்‌ ்‌ 

என்னும்‌ அடிக்கு அடியார்க்கு நல்லார்‌ எழுஇயிருக்கும்‌ லயன்‌ இவ்வாறு 
குறிப்பிட்டு இருக்கறொர்‌. 


“யாழ்‌ நால்வகைப்படும்‌. அவை பேரியாழ்‌, மகரயாழ்‌, சகோடயாழ்‌, 
செங்கோட்டியாழ்‌ என்பன. இவை நான்கும்‌ பெரும்பான்மை. சிறுபான்மை 
யான்‌ வருவனவுமுள. * * 


பாணர்கள்‌ மன்னர்களையும்‌ வள்ளல்களையும்‌ நாடிச்சென்று அவர்தம்‌ 
புகழ்களைப்‌ பாடி வந்தனர்‌. மன்னர்களும்‌ அவர்களை ஆதரித்துச்‌ இறப்பித்து 
வந்தனர்‌. புறப்பாடல்கள்‌, பதிற்றுப்பத்து, பத்துப்பாட்டுள்‌ பொருநர்‌ 
ஆற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை பெரும்பாணாற்றுப்படை, கூகுதார்‌ 
ஆற்றுப்படை முதலிய நூல்களிலும்‌, மதுரைக்‌ காஞ்சியிலும்‌ பாணர்கள்‌ 
வாழ்க்கை, அவர்களுக்கு வள்ளல்கள்‌ அளித்த பரிசில்‌ வகைகள்‌ முதலியவை 
விளக்கப்பட்டுள்ளன. 


யபோது அ.த்‌.தலைலி 
சன்று தளடலினைத்‌ 
தலைவியைப்‌ பிரிந்து. 
நின்ற நிலையைத்‌ 


குலைவனின்‌ புறத்தொழுக்கம்‌ கண்டு தலைவி ஊடி 
யின்‌ சினத்தைத்‌ தணிப்பதற்குப்‌ பாணர்கள்‌ தூதாகச்‌ 
தரர்த்து வைத்துள்ளனர்‌ எனக்‌ காண்குறோம்‌. தலைவன்‌ 
போது அவனிடம்‌ தூது சென்று கூறுதலும்‌, தலைவி 
குலைவனுக்குக்‌ கூறுதலும்‌ பாணர்களின்‌ செயல்க 
தொல்காப்பியனார்‌ கூறியிருக்கிறார்‌. 


*“தொல்லவை உரைத்தலும்‌ நுகர்ச்சி ஏத்தலும்‌ 
பல்லாற்‌ றாலும்‌ ஊடலில்‌ தகைத்தலும்‌ 
உறுதி காட்டலும்‌ அறிவுமெய்‌ நிறுத்தலும்‌ 
ஏதுலின்‌ உரைத்தலும்‌ துணியக்‌ காட்டலும்‌ 


அணிநிலை உரைத்தலும்‌ கூத்தாமென?”: 
தொல்காப்பியம்‌-பொ ளருதிகாரம்‌ 


கற்பியல்‌ நூற்பா 4: 27 


*“நிலம்பெயர்ந்‌ துரைத்தல்‌ அவள்தநிலை' உரைத்தல்‌ 
, கூதிதர்க்கும்‌ பாணர்க்கும்‌ யாத்தவை உரிய” * 
தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


கற்பியல்‌ நூற்பா 4:28 


இராகங்களும்‌ க 


பழங்காலத்தில்‌ பாணரும்‌ பாடினியரும்‌ கூத் தரும்‌ எவ்வாறு 
மக்களிடையே சிறந்த பணியாற்றிச்‌ செல்வாக்குடனும்‌ சிறப்புடனும்‌ 
வாழ்ந்தனர்‌ என்பதைக்‌ தொல்காப்பியனார்‌ இவ்வாறு கூறுகின்றார்‌: 
 “கூத்தரும்‌ பாணரும்‌ பொருநரும்‌ விறலியும்‌ 
ஆற்றிடைக்‌ காட்சி உறழத்‌ தோன்றிப்‌ 
பெற்ற பெருவளம்‌ பெறா௫அர்க்கு அறிவுறீஇச்‌ 
சென்று பயன்‌எதிரச்‌ சொன்ன பக்கமும்‌ 
தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 
புறத்திணை இயல்‌ - நூற்பா 2:30 


எழுத்துக்கள்‌ அளவு கடந்து ஒலித்தல்‌ 
எழுத்துக்கள்‌ அளவுகடந்து ஓலித்தல்‌ பற்றித்‌ தொல்காப்பியனார்‌ இவ்‌ 
வாறு கூறியிருக்கிறார்‌. 
““அளபிறந்‌ துயிர்த்தலும்‌ ஒற்றிசை நீடலும்‌ 
உளவென மொழிப இசையொடு சிவணிய 
நரம்பின்‌ மறைய என்மனார்‌ புலவர்‌” £ 
தொல்காப்பியம்‌-எழுத்ததிகாரம்‌-நூன்மரபு 
- நூற்பா 7:22 
இந்த நூற்பாவிற்கு இளம்பூரணர்‌ உரையில்‌ இவ்வாறு கூறப்பட்டுள்ள து... 
*உயிரெழுத்துக்களெல்லாம்‌ தமக்குச்‌ சொன்ன அளவினைக்‌ கடந்தூ 
ஒலித்தலையும்‌, ஒற்றெழுத்துக்கள்‌ தம்மொலி முன்கூறிய அளபின்‌ நீடலை 
யும்‌ குரல்‌ முதலிய ஏழிசையோடு பொருந்திய நரம்பினையுடைய யாழினதூ 
இசை நூற்கண்ணும்‌ உள எனச்‌ சொல்லுவர்‌ அவ்விசை நூலாசிரியர்‌ என்றூ 
சொல்லுவர்‌ புலவர்‌: * 


இவற்றால்‌ தொல்காப்பியனார்‌ காலமாகிய இடைச்சங்க காலத்திற்கு. 
முன்பே தமிழ்நாட்டில்‌ பல இசை இலக்கண நூல்கள்‌ இருந்தன என்றும்‌, பழந்‌ 
குமிழ்‌ மக்கள்‌ இசையில்‌ நுட்பமான அறிவும்‌ திறனும்‌ பெற்று விளங்கெர்‌ ' 
என்றும்‌ நாம்‌ அறிகிறோம்‌. 


௮. 


70. 


ம 


நுண்ணலகுகளும்‌- 


அடிக்குறிப்புகள்‌ 


க ர்்ள்றொ ௦8 50 ஈச்ச றா௦ர்‌ ₹... &. ]//சர்க 58810, 0௨0௦6 117, 118 
1400 ௦4 காரி ட௨ாரப௨0௦ 80 110 ள்பாட மூ றா௦ர்‌. 5. /8நுகறபார்‌ ற!16/, 
பேராசிரியர்‌ க. வெள்ளைவாரணனார்‌ இயற்றிய “தொல்காப்பியம்‌ வரலாறு: -பக்கம்‌ 5 
தொல்காப்பியம்‌ -- பொருளதிகாரம்‌ -- இளம்பூரணர்‌ உரை--சைவ சித்தாந்த நூற்‌ 
பதிப்புக்‌ கழக வெளியீடு -- பக்கம்‌ 17 முதல்‌ 27 வரை 
தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ - செய்யுளியல்‌ - இளம்பூரணர்‌ உரை - பக்கம்‌ 325 
- பதிப்பாசிரியர்‌ இரு அடிகளாசிரியா்‌, தமிழ்ப்பல்கலைக்கழகம்‌ - தஞ்சாவூர்‌ 
““அந்நிலை மருங்கி னறமுத லாகிய 
மும்முதற்‌ பொருட்கு முரிய வென்ப?: £ 
- தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌-- 
செய்யுளியல்‌ - நூற்பா - 702 
பேராசிரியர்‌ ௧. வெள்ளைவாரணனார்‌ இயற்றிய “இசைத்தமிழ்‌” என்னும்‌ நூல்‌: 
பக்கங்கள்‌ 1748 முதல்‌ 750 வரை 
இரு வெ. வரதராஜன்‌ இயற்றிய “தமிழ்ப்பாணர்‌ வாழ்வும்‌ வரலாறும்‌? பக்கம்‌ 7 
பிங்கலநிகண்டு- 875 
பிங்கலநிகண்டு - 877 
சேந்தன்‌ திவாகரம்‌ - மக்கட்‌ பெயர்த்தொகுதி 
புறநானூறு - 149 
““கைவழி மருங்கின்‌ செவ்வழி பண்ணி: * 
கையகத்து எப்பொழுதும்‌ இருத்தலான்‌, 


யாமைக்‌ கைவழியென்றார்‌ ஆகுபெயரான்‌. 
எ பழைய உரை 


அணக வகைய ௦ இட வாக 


ல 


கரநா்களும்‌, சுரநிலைகளும்‌, அலகுகளும்‌ 
(கருதிகள்‌) 


ஏழு சுரங்கள்‌ 


ஓர்‌ இயக்கில்‌ (ஸ்தாயி) (0௦1296) உள்ள சுரங்கள்‌ ஏழாகும்‌. இந்தச்‌ 
சரங்கள்‌ சட்ஜம்‌, ரிஷபம்‌, காந்தாரம்‌, மத்தியமம்‌, பஞ்சமம்‌, தைவதம்‌, 
நிஷாதம்‌ என்று அழைக்கப்படுகன்றன. இவை ௪, ரி, ௧, ம, ப, த, தி என்று 
சுருக்கமாக அழைக்கப்படுகின்றன. பழந்தமிழ்‌ மக்கள்‌ இந்த ஏழு சுரங்களைக்‌ 
குரல்‌, துத்தம்‌, கைக்களை, உழை, இளி, விளரி, தாரம்‌ என்று அழைத்தனர்‌. 
ஒரு ஸ்தாயியை இயக்கு என்றும்‌ தானநிலை" என்றும்‌ மண்டிலம்‌” என்றும்‌. 
அழைத்தனர்‌. இயக்கு மெலிவு, சமன்‌, வலிவு என மூன்று வகைப்படும்‌.3' 
இவை மூன்றையும்‌ நாம்‌ தற்காலம்‌ மந்திர ஸ்தாயி, மத்திய ஸ்தாயி, தார 
ஸ்தாயி என்று அழைக்கிறோம்‌. 


பன்னிரு ௬ுரநிலைகள்‌ 


ஏழு கரங்களில்‌ குரலுக்கும்‌ (சட்ஜம்‌) இளிக்கும்‌ (பஞ்சமம்‌) பேதம்‌. 
இடையாது.. மற்ற ஐந்து சுரங்கள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ நிறை; குறை. என்ற. 
இரண்டு பேதங்கள்‌ உள்ளன. இந்தப்‌ பேதங்களைப்‌ பெரியது, சிறியது என்றும்‌: 
இவிரம்‌, கோமளம்‌ என்றும்‌ இப்பொழுது குறிப்பிடுகிறோம்‌. குரல்‌ (௪), இளி(பட 
ஆய இரண்டு சுரங்களுக்கும்‌ ஒவ்வொரு நிலை வீதம்‌ மொத்தம்‌ இரண்டு: 
நிலைகள்‌ (ஸ்தானங்கள்‌) உள்ளன. : துத்தம்‌ (ரி), கைக்கிளை (௧), உழை (ம), 
விளரி (த), தாரம்‌ (நி) ஆகிய ஐந்து சுரங்களுக்கும்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ இரண்டு 


2 


8 துண்ணலகுகளும்‌ 


சுர நிலைகள்‌ வீதம்‌ 58௯170 கர நிலைகள்‌ (ஸ்தானங்கள்‌) உள்ளன, ஆக 
ஓர்‌ இயக்கில்‌ மொத்தம்‌ பன்னிரு சுரநிலைகள்‌ உள்ளன. 


இவிர சுரத்தை அதாவது பெரிய சுரத்தை நிறைசுரம்‌ என்றும்‌, வன்‌ 
சுரம்‌ என்றும்‌ குறிப்பிடுகிறோம்‌. கோமள சுரம்‌ அல்லது சன்ன ச௬ரத்தைக்‌ 
குறை சுரம்‌ என்றும்‌ மென்‌ சுரம்‌ என்றும்‌ குறிப்பிடுகிறோம்‌. உதாரணமாக. 
சுத்த ரிஷபத்தைக்‌ குறை துத்தம்‌ என்றும்‌, சதுச்ருது ரிஷபத்தை நிறை 
துத்தம்‌ என்றும்‌ கூறலாம்‌. 


பன்னிரு சுரநிலைகளையும்‌ இவ்வாறு குறிப்பிடலாம்‌. 


7. குரல்‌ - சட்ஜம்‌ ௪ 
2, குறை துத்தம்‌ - கோமள ரீ அல்லது சுத்த ரிஷபம்‌ நிர 
8. நிறை துத்தம்‌ - தீவிர ரீ - அல்லது சதுச்ருதி ரிஷபம்‌ உறி 
4. குறை கைக்களை - கோமள ௧ அல்லது சாதாரண காந்தாரம்‌ - ௧" 
ச. நிறை கைக்கிளை - இீவிர ௧ - அல்லது அந்தர காந்தாரம்‌-..க* 
6. குறை உழை - கோமள ம-- அல்லது சுத்த மத்தியமம்‌ ம* 
7. நிறை உழை _ தீவிர ம - அல்லது பிரதி மத்யமம்‌ - -ம8 
8. இளி .... ல பஞ்சமம்‌ 3 12 
9. குறைவிளரி கோமள த அல்லது கத்த தைவதம்‌ தர 
70. நிறை விளரி - தீவிர த அல்லது சதுச்ருதி தைவதம்‌ ட்‌ - த5 
மீர்‌. குறை காரம்‌ _ 'கோமள்‌ நீ-- அல்லது கைசகி திஷாதம்‌ - நிர 
72. நிறை தாரம்‌ - தீவிர நீ அல்ல்து காகலி நிஷாதம்‌ - தி்‌ 


பேதமற்ற சுரங்களாகயெ ௪, ப பிரக்குருதி சுரங்கள்‌ என்றும்‌, பேதண்‌ 
களுடைய சுரங்களாகிய ரி, ௧, ம, த, தி விக்ருதி சுரங்களென்றும்‌ அழைக்கப்‌ 
படுகின்றன. 


குரல்‌-இளி முறை ரண்டு யம அஸ்‌ ப 

ஓர்‌ இயக்கி லுள்ள: (ஸ்தாயி). பன்னிரு சுரநிலைகளையும்‌ ' (ச 
ஸ்தானங்கள்‌) பழந்தமிழ்‌ மக்கள்‌ . எவ்வாறு அண்டுபிடித்தனர்‌ என்று 
சிலப்பதிகார நூலில்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 


**வரன்‌ முறை மருங்கின்‌ ஐந்தினும்‌ ஏழினும்‌ 
உழைமுத லாகவும்‌ உழையீ றாகவும்‌ 
குரல்முத லாகவும்‌ குரலீ றாகவும்‌” * 
(சிலப்பதிகாரம்‌ : வேனிற்காதை 36-24 அடிகள்‌) 


இராகங்களும்‌ 19 


குரல்‌--இளி, குரல்‌--இணி (௪--ப்‌, ௪-ப)! மூறையர்கவும்‌,. குரல்‌-உழை, குரல்‌- 
உழை (ச-ம, ௪-ம) முறையாகவும்‌ அவர்கள்‌ ஓர்‌ இயக்கிலுள்ள பன்னிரு சுர 
இவ கவ்‌ கண்டுபிடி த்‌, தனர்‌. ்‌ 

குரலுக்கு இளி கண்டுபிடித்து, ததன்னின்‌ இளியைக்‌ குரலாக (ஆதார 
சுருதியாக): வைத்து அதற்கு இளி கண்டுபிடித்து, இப்படியே - இளி கண்டு 
பிடித்துக்கொண்டு போக, ஓர்‌ இயக்கிலுள்ள பன்னிரு சுரநிலைகளும்‌ 
இடைக்கும்‌. 


அரங்கேற்று காதையில்‌ குழலோனின்‌ அமைதியைக்‌ கூறும்‌ ஆ௫ிரியர்‌, 
குழலோன்‌ குரல்‌. இளி சேரும்‌ சரியான: ஒலியை : ணர்க்தவனாக்‌ இருந்தான்‌ 
என்று குறிப்பிட்டுள்ளார்‌. : 


“ஏற்றிய க்கில்‌ யென்றிரு..நரம்பின்‌ 
ஒப்பக்‌ கேட்கு முணர்வின னா” * 


( படக காறம்‌. அரங்கேற்‌ ற்‌ தக்‌ க 59-60 அடிகள்‌ ந 


உழை--குரல்‌ ஜி: என்ற: முறையில்‌ ஐந்தாவது சுரமாகப்‌ பிடித்துக்கொண்டு 
வந்தால்‌ ஓர்‌ இயக்கிலுள்ள பன்னிரு சுரங்களும்‌ கஇடைக்கப்பெறலாம்‌.* 


சரி நி தூ க: மி மர்‌ ப த த நிட திர. ச்‌ 


உழை-குரல்‌ (ம-௪) முறையில்‌ கிடைக்கப்பெறும்‌ பன்னிரு சுரங்கள்‌ 


7. உழையுள்‌ குரல்‌ க ட ன மூ... ச 
2. குரலுள்‌ இளி வவ ப டட ச ப 
2... இளியுள்‌ துத்தம்‌ ர. ட்‌ ப. ரி 
4. துத்தத்தள்விரி 1. 1”. ர.) த 
5. விளரியுள்‌ கைக்கிளை... ச த... ௬ 
6. கைக்கிளையுள்‌ தாரம்‌ ... சி த ர. 
7. தாரத்துள்‌ உழை க்கக்‌ ல ட தி. ழூ 
8. உழையுள்‌ துத்தம்‌ கி வ்‌ வட்ட மு. ழு 
9. துத்தத்துள்‌ விளரி ன த ந டட ல. 
70. விளரியுள்‌ கைக்கிளை ... கட 2 ்‌ த டட கு 
77. கைக்கிளையுள்‌ தாரம்‌ ... ஷு பட அம்‌ தி 


72. தாரத்துள்‌ உழை ட்டு வடி. டட இக்‌ ன ம... 


௮0 


நுண்ணலரகுகளும்‌ 
குரல்‌-இளி (௪--ப) முறையில்‌ கிடைக்கப்பெறும்‌ பன்னிரு சுரங்கள்‌ 
7. குரலுள்‌ இளி மல த 2 சட்ட. ஒலு்பரீச்‌ 
2. இளியுள்‌ துத்தம்‌ ப ல ச: அவரி 
3. துத்தத்துள்‌ விளரி வ ல்‌ ரி. ல்‌ 5 
8. விளரியுள்‌ கைக்கிளை க ட கு .. சீ 
5. கைக்கிளையுள்‌ தாரம்‌ த்‌ ர க்‌... தி 
6. தாரத்துள்‌ உழை ஸ்‌ க இர பல பத்த்‌ 
7. உழையுள்‌ துத்தம்‌ ல ல 5 ட பி்‌ 
8. துத்தத்துள்‌ விளரி ல ச்‌ ரி பது 
9. விளரியுள்‌ கைக்கிளை ன்‌ சி தத தட்டு 
170. கைக்கிளையுள்‌ தாரம்‌ க்க க்‌ கந... தி 
17. தாரத்துள்‌ உழை யக 2 திர பூம்‌ 
12. உழையுள்‌ குரல்‌ ழ்‌ நத ம ௨௪ 
சுருதிகள்‌ 


சுரங்கள்‌ மேலும்‌ நுட்பமாகப்‌ பிரிக்கப்படும்பொழுது அவை கருஇிகள்‌ 
என்று அழைக்கப்படுகன்றன. பழந்தமிழ்‌ மக்கள்‌ ௬ருதகளை அலகுகள்‌ 
என்றும்‌ மாத்திரைகள்‌ என்றும்‌ அழைத்தனர்‌. உதாரணமாக கி என்னும்‌ 
சுரம்‌ ரி ரி என்று இரண்டு நிலைகளைப்‌ பெற்றிருக்கிறது. (சுத்த ரிஷபம்‌. 
சதுச்ருதி ரிஷபம்‌) ரி என்னும்‌ சுரதிலை (௬.த்த ரிஷபம்‌) மேலும்‌ பிரிக்கப்படும்‌ 
பொழுது ரி* ரி? என்னும்‌ அலகுகள்‌ (கருதிகள்‌) ஆகின்றன. இலை குப்போலவே 
ரி? மேலும்‌ பிரிக்கப்படும்பொழுது ரி ரி4 என்னும்‌ அலகுகள்‌ (௬ர௬இகள்‌) 
ஆகின்றன. 

ர்‌ ரி? 


இதைப்போலவே மற்ற சுரங்களும்‌ நான்கு அலகுகளாகப்‌ பிிக்கப்படுகின்‌ றன- 


ச 


"சுரம்‌ அலகுகள்‌ 
ச ச 

ரி ன்‌ ல்‌ க 

க ன்‌ 4 

யு கீ 

ப ல 3 

கு ௧௨௪ டீ 

தி ல டக 


மொத்த அலகுகள்‌ 52 


இராகங்களும்‌ ஒர 


ஓர்‌ இயக்கு 82 அலகுகள்‌ கொண்டது எனப்‌ பெரும்பாலான இசை 
ஆய்வாளர்களும்‌, இசை வல்‌ லுநர்களும்‌.கருதுகின்றனர்‌. இதற்கான கணக்கு 
களையும்‌ அவர்கள்‌ தந்துள்ளனர்‌. தஞ்சை ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ ஓர்‌ இயக்கில்‌ 
௨2 அலகுகள்‌ உள்ளன எனக்‌ கூறியிருக்கிறார்‌. அதற்கான ஆதாரங்களையும்‌ 
அவர்‌ கொடுத்துள்ளார்‌. அலகுகள்‌ பற்றிய முழு விவரங்களையும்‌ பின்வரும்‌ 
அத்தியாயங்களில்‌ நாம்‌ காணலாம்‌. 


ஓர்‌ இயக்கிலுள்ள (ஸ்தாயி) பன்னிரு ௬ர நிலைகளும்‌ இவ்வாறு பதினாறு 
சர நிலைகளாய்‌ வருகின்றன. 


குரல்‌ ௪. .. சட்ஜம்‌ 
குறை துத்தம்‌ நீ்‌ சுத்த ரிஷபம்‌ (இரண்டு அலகு ரி) 
நிறை துத்தம்‌ ரி... சதுர்சுருதி ரிஷபம்‌ (4 அலகு ரி) அல்லது 
.. க£சுத்த காந்தாரம்‌ (2 அலகு ௧) 
குறைகைக்கிளை .. ௧4 .. சாதாரண காந்தாரம்‌ (4 அலகு ௧) 
அல்லது நி சட்சுருதி ரிஷபம்‌ (6 அலகு ரி) 
நிறை கைக்கிளை .. க .. அந்தர காந்தாரம்‌ (6 அலகு ௧) 
குறை உழை உ ம .. சுத்த மத்யமம்‌ (2 அலகு ம) 
திறை உழை மீ .. பிரதி மத்யமம்‌ (4 அலகு ம) 
இளி உடம்‌... பஞ்சமம்‌” 
குறை விளரி த்‌... சுத்த தைவதம்‌,(2 அலகு. த) 
திறை விளரி டது ..  சதூர்சுருதி தைவதம்‌ (4 அலகு தைவதம்‌) 
அல்லது நீரசுத்த நிஷாதம்‌ (2 அலகு நி) 
, குறை தாரம்‌ ௨ தி... கைசிக நிஷாதம்‌ (4 அலகு நி) அல்லது. - 
த சட்சுருதி தைவதம்‌ (6. அலகு த) 
நிறைதாரம்‌ .. நிர .. காகலி நிஷாதம்‌ (6 அலகு தி) 


௬ரங்களின்‌ அகார இகார உகார வித்தியாசங்களும்‌ சுரபே தங்களும்‌ ப 


சுர எழுத்துக்களின்‌ அகார இகார உகார வித்தியாசங்களைக்‌ கொண்டு 
௬ரநிலைகளின்‌ பேதங்கள்‌ இவ்வாறு காண்பிக்கப்படுகன்‌ றன. 


சட்ஜம்‌ ம 
சுத்த ரிஷபம்‌ 


சதுர்சுருதி ரிஷபம்‌ கல்‌ 
சட்சுருதி ரிஷபம்‌ 2 


டு ஆ௮ 9 


௫4 


நுண்ணலகுகளும்‌ 


சுத்த காந்தாரம்‌ ன்‌ 
சாதாரண காந்தாரம்‌ .. 
அந்தர காந்தாரம்‌ ட 
சுத்த மத்யமம்‌ 

பிரதி மத்யமம்‌ 2 
பஞ்சமம்‌ ்‌. 
சுத்த தைவதம்‌ க்‌ 
சதுர்சருதி தைவதம்‌ .. 
சட்சுருதி தைவதம்‌ ன 
சுத்த நிஷாதம்‌ ன 
கைல நிஷாதம்‌ ல்‌ 
காகலி நிஷாதம்‌ ள்‌ 


9 ஓஐ% 0 60 609 


அடிக்குறிப்புகள்‌ 


**வலிவு, மெலிவு சமனுமெல்லாம்‌”* என்னும்‌ சிலப்பதிகாரம்‌ அரங்கேற்று காதை 
98-ஆவது அடிக்கு அடியார்க்கு நல்லார்‌ எழுதிய உரையில்‌ “இப்படியால்‌ வலிஏம்‌, 
மெலிவும்‌, சமனுமெனப்படாநின்ற தான நிலையினை” என்று கூறியிருக்க நார்‌... 


இலப்பதிகாரம்‌ ஆய்ச்சியர்‌ குரவை அடி 77, அடியார்க்கு நல்லார்‌ உரை "வட்ட ம்‌ 
என்பது வகுக்கும்‌ காலை ஓர்‌ ஏழ்‌ தொகுத்த மண்டிலம்‌ ஆகும்‌”. 


“மூவகை யியக்கமு முறையுளிக்‌ கழிப்பி** என்னும்‌ . லெப்பதிகொாரம்‌ வேனிற்காதை 
4.2-ஆவது அடிக்கு அடியார்க்கு நல்லார்‌ எழுதிய உரையில்‌ “வலிவு, லெலிஏ லபா 
மென்னும்‌ மூவகைப்பட்ட கருதிறும்‌ நிற்கும்‌ திலையிலே . . -- -- -- * சன்று குறிப்பிட்டு 


உள்ளார்‌. 


ஆ 


சாம வேத இசை 


வேதம்‌ 

“வேதம்‌” என்ற சொல்‌ மூல அறிவு அல்லது நுண்ணறிவு என்னும்‌ 
பொருளைக்‌ கொண்டதாகும்‌. ஞானக்‌ களஞ்சியம்‌ அல்லது மெய்யறிவின்‌ 
வடிவம்‌ என்பதே வேதம்‌ என்ற சொல்லின்‌ விரிந்த பொருளாகும்‌. வேதங்கள்‌ 
புனிதத்தன்மை வாய்ந்தவையாகும்‌. 


“கரு” என்றும்‌ வேதங்கள்‌ அழைக்கப்படுகன்றன. செவி வழி அறிவு 
என்பது இதன்‌ பொருள்‌. வேதங்களை எழுத்து வடிவில்‌ வடிக்கும்‌ முன்னா்‌ 
பிராமண இளைஞர்கள்‌ சுமார்‌ பன்னிரண்டு ஆண்டுக்காலம்‌ மாணவர்களாய்‌ 
இருந்து அவற்றை மனப்பாடம்‌ செய்து வந்தனர்‌. பின்னர்‌ தங்களிடம்‌ வரும்‌ 
மாணவர்களுக்கு இவற்றைப்‌ போதித்து மனப்பாடம்‌ செய்யச்‌ சொன்னார்கள்‌. 
இவ்வாறு வேதங்கள்‌ செவிவழிச்‌ செல்வமாக, கலமும்‌ தலைமுறையாக 
வந்ததால்‌ அவை “௬௬இ” எனப்பட்டன. 


ஆரியா சிந்துவில்‌ குடியேறிய பின்னர்தான்‌ தங்களின்‌ மூதாதையரின்‌ 
கருஷலமாூய வேதங்களைச்‌ செவிவழிச்‌ செல்வங்களாய்‌ இல்லாமல்‌ ஒன்றாகத்‌. 
தொகுத்து வெளியிட்டனர்‌. இவை ஒரே காலத்தில்‌, ஒரே!/இடத்தில்‌ ஒருவரால்‌ 
அல்லது ஒரு சில குறிப்பிட்டவரால்‌ மட்டும்‌ எழுதப்பட்டவையல்ல, பல. 
இடங்களில்‌ பல்வேறு சூழ்நிலைகளில்‌ எழுதப்பட்டன . ப 


வேதங்கள்‌ நான்கு. அவை ரிக்‌, சாமம்‌, யஜூர்‌, அதர்வணம்‌. 
- என்பனவாகும்‌. அதர்வண வேதத்தைத்‌ தவிர்த்த. மற்ற வே தங்களையே ்‌ 
*மூவேதவ்கள்‌” என்றும்‌, அதர்வண வேதத்தில்‌ .பலதிறப்யட்ட:. மத்தி. 


24 நுண்ணலருகளும்‌ 
தந்திரங்கள்‌, வசியங்கள்‌ காணப்படுவதால்‌ அதனைப்‌ புனித வேதங்களோடு 
வைத்து எண்ணக்கூடாதென்றும்‌ கூறுகின்றனர்‌. 


ரிக்‌ வேதத்தில்‌ ஆயிரத்திற்கும்‌ மேற்பட்ட பாடல்கள்‌ இருக்கின்றன . 
இவை பத்து மண்டலங்களாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளன ... 

யஜுர்‌ வேதப்பாடல்கள்‌ “வேள்விப்பாடல்கள்‌” அல்லது 
“பலிபாடல்கள்‌” என்று அழைக்கப்படுகின்றன. ரிக்‌ வேதத்திலுள்ள பல 
வேள்விப்பாடல்கள்‌ இவற்றில்‌ உள்ளன. இவை வேள்வி வேட்கும்‌ வழி 
முறைகளைப்பற்றிக்‌ கூறுகன்றன. வேள்விகளில்‌ ஓதப்படும்‌ துதிப்‌ 


பாடல்களும்‌ உரைநடைகளும்‌ உள்ளன. 


சாமவேதம்‌ ஆயிரத்து ஐந்நூறுக்கும்‌ மேற்பட்ட துதிப்பாடல்கள்‌ 
கொண்டது. இத்துதிப்பாடல்கள்‌ பலதிறப்பட்ட வேள்விகளைச்‌ செய்யும்‌ 
போது ஓதப்பெறும்‌ பாடல்களாகும்‌. சாம வேதத்தில்‌ காணப்படும்‌ பாடல்‌ 
களில்‌ எழுபத்தைந்து பாடல்களைத்தவீர மற்ற யாவும்‌ ரிக்‌ வேதத்திலிருந்து 
எடுக்கப்பட்டு ஓசைநயத்துடன்‌ பாடப்படுபவையாகும்‌.5 யாக சாலையில்‌ 
சோமயாகம்‌ செய்யப்பட்டபொழுது சோமகானம்‌ பாடப்பெற்றது. சோம 
யாகம்‌ நீண்ட சடங்குகளால்‌ ஆனது. இந்த யாகம்‌ பல நாள்கள்‌ நடைபெற்றன- 
இந்திரன்‌ முதலிய தேவர்களின்‌ அருளை வேண்டி இந்த யாகம்‌ நடத்தப்‌ 
பட்டது. சாமவேதப்‌ பாடல்களைத்‌ தகுந்த ஒலியுடனும்‌, ஒசை நயத்துடனு£ 
உச்சரித்து ஓதுவதற்கென்றே தனிப்பயிற்ச பெற்ற பிராமணர்கள்‌ இருந்தன - 


அவர்களுக்கு “உத்காரிகள்‌” என்று பெயர்‌. 


. சோமம்‌ என்ற ஒருவகைச்‌ செடியிலிருந்து சோமபானம்‌ என்னும்‌ மது 
குயாரிக்கப்பட்டது. சோமபானத்தைப்‌ படைத்துத்‌ தெய்வங்களை வணங்கி 
அழைக்கும்‌ பல மந்திரங்களும்‌ சடங்கு . முறைகளும்‌ சாமவேதத்தில்‌ பகர்‌ 
பட்டுள்ளன. சோமபானம்‌ இல்லாத சடங்குசுவையற்றதாகக்‌ கருதப்பட்டது. 


வேதமும்‌ இசையும்‌ 


நாம்‌ பாடும்‌ அல்லது இசைக்கருவிகளில்‌ இசைக்கும்‌ பல்வேறு இரத்‌ 
கள்தான்‌ நம்முடைய இசையாகும்‌. நம்முடைய இசையின்‌ சிறப்பும்‌ இத்த 
இராகங்கள்தான்‌. இந்த இராகங்கள்‌ ஏழு சுரங்களின்‌ பல்வேறு சேர்க்கைகள்‌ 
மூலம்‌ உண்டாகின்றன. பல்வேறு இராகங்கள்‌ பிறப்பதற்கு ஆதாரமாக 
உள்ள இந்த ஏழு சுரங்கள்‌ முதன்முதலில்‌ எவ்வாறு தோன்றின, எங்குத்‌ 
தோன்றின என்று நாம்‌ அறிந்து கொள்வது இன்றியமையாதது ஆகும்‌- 

இராகங்கள்‌ உண்டாவதற்கு ஆதாரமாக உள்ள சுரங்கள்‌ முதன்முதலில்‌ 
வேதகாலத்தில்‌ வேதங்கள்‌ ஓதப்படும்பொழுது உருவாயின என வடமொழி 
. நூல்களில்‌ கூறப்பட்டுள்ளன. 


இராகங்களும்‌ ம்‌ 


முதல்‌ வேதமாகிய ரிக்‌ வேதம்‌ முதன்முதலில்‌ ஒரே சுரத்தில்‌ பாடப்‌ 
பட்டது. இந்த முறை அர்ச்சிகா என்று அழைக்கப்பட்டது. இதன்பின்னர்‌ 
இரண்டு சுரங்களில்‌ இந்த வேதம்‌ பாடப்பெற்றது. இது *காதிகா” என்று 
சொல்லப்பட்டது. மூன்று சுரங்களில்‌ பாடப்பட்ட முறை *சாமிகா” என்று 
அழைக்கப்பட்டது.” இந்தச்‌ சுரங்கள்‌ முறையே உதாத்த, அனுதாத்த, 
சுவரீத என்று சொல்லப்பட்டன. பாணினி இயற்றிய வியாக்கரண சூத்திரத்‌ 
இல்‌ இந்தச்‌ சுரங்கள்‌ “ஆத சுரங்கள்‌' எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன.4 இவை 
முறையே சமனியக்கு துத்தம்‌ (மத்திய ஸ்தாயி ரிஷபம்‌), மெலிவியக்கு தாரம்‌ 
(மந்திர ஸ்தாயி நிஷாதம்‌), சமனியக்கு குரல்‌ (மத்திய ஸ்தாயி சட்ஜம்‌) ஆகும்‌. 
(ரிநி௪) இந்த மூன்று சுரங்களைக்கொண்டு ரிக்‌ வேதப்பாக்கள்‌ இசைக்கப்‌ 
பட்டன. தி 

யஜுர்‌ வேதம்‌ நான்கு சுரங்களில்‌ பாராயணம்‌ செய்யப்பட்டது. இந்த 
முறை சுவராந்திர கானம்‌ என்று சொல்லப்பட்டது. கரி ௪ நி என்னும்‌ நான்கு 
சுரங்கள்‌ பயன்படுத்தப்பட்டன. இதன்பின்பு கரி ச நி த என்னும்‌ ஐந்து சுரங்‌ 
களில்‌ யஜுர்‌ வேதம்‌ ஓதப்பட்டது. சாம வேதம்‌ பாராயணம்‌ செய்யப்பட்ட 
போது ம, ப என்னும்‌ மேலும்‌ இரண்டு சுரங்களைச்‌ சேர்த்து மக'ரிச திதப 
என்னும்‌ ஏழு சுரங்களும்‌ பயன்படுத்தப்பட்டன. 


முதலில்‌ ஏற்பட்ட சுர அமைப்பு 


மகரிச நி தபஎன்னும்‌ சுரத்தொடரில்‌ மகரி ௪ சுரங்கள்‌ சமனியக்கில்‌ 
(மத்திய ஸ்தாயி) உள்ளன. நி த ப சுரங்கள்‌ மெலிவியக்கில்‌ (மந்திர ஸ்தாயி) 
உள்ளன. நித ப என்னும்‌ சுரங்கள்‌ சமனியக்கில்‌ (மத்திய ஸ்தாயி) ஒலிக்கும்‌ 
போதுசரிகமபத நி என்னும்‌ சர அமைப்பு கிடைத்தது. இதுவே முதன்‌ 
முதலில்‌ ஏற்பட்ட சுர அமைப்பு (0816) என நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள து.5 
சாம வேதம்‌ இசைக்கப்‌ பயன்படுத்தப்பட்ட சுரங்கள்‌ : சுத்த சுரங்கள்‌ என்று 
அழைக்கப்பட்டன. சாமவேத சுர அமைப்பிலிருந்துதான்‌ பின்னர்‌ சட்ஐ 
ராமம்‌ உருவாகியது. ஏழு சுரங்களைக்கொண்ட அடிப்படைச்‌ சுர 
அமைப்பே கிராமம்‌ என்று முதலில்‌ அழைக்கப்பட்டது; இந்தச்‌: சுர அமைப்‌ 
பிற்கான அலகுகளின்‌ இடைவெளிகள்‌ (சுருதிகள்‌) இவ்வாறு கொடுக்கப்பட்டு 
உள்ளன. ்‌ ம 
சரி கம பத தி 
4924 4 9 2 


இதில்‌ மா-விற்கும்‌ பா-விற்கும்‌ இடையில்‌ 4 அலகுகள்‌ (௬௫௬இகன்‌) 
இடைவெளியுள்ளது. (9/8) கா-விற்கும்‌ மா-விற்கும்‌ இடையிலும்‌, .4.அலசூ, 
.2இடைவெளியுள்ளது. நி-இற்கும்‌ சா-விற்கும்‌ இடையிலும்‌ .4,௮அலகு. இலை, 
வெளியுள்ளது. சா-லிற்கும்‌ ீ-இற்கும்‌ இடையிலும்‌, பா-விற்கும்‌ அரவிற்கும்‌, 


26 நுண்ணலகுகளும்‌ 


இடையிலும்‌ 3 அலகுகள்‌ (சுருதிகள்‌) இடைவெளியுள்ள து (2). ரீ-இற்கும்‌ 
கா-விற்கும்‌ இடையிலும்‌, தா-விற்கும்‌ நீ-இற்கும்‌ இடையிலும்‌ இரண்டு 
அலகுகள்‌ (சுருதிகள்‌) இடைவெளியுள்ளது (35). 

சாம வேத இசை இசைக்கப்பட்டபொழுது பல இசைக்கருவிகளும்‌ 
இசைக்கப்பட்டன எனத்‌ தெரிகிறது. வீணை என்னும்‌ நரம்புக்கருவி, முரளி, 
துனவா, நாதி என்று அழைக்கப்பட்ட பல்வேறு ரகப்‌ புல்லாங்குழல்கள்‌, 
துத்துபி என்னும்‌ முழவு, ஆதம்பரா என்னும்‌ துணை முழவு, அகதி என்னும்‌ 
கஞ்சக்கருவி (தாளக்கருவி) முதலிய இசைக்கருவிகளும்‌ இசைக்கப்பட்டன. 
ரிக்வேத காலம்‌ 


ரிக்‌ வேதத்தின்‌ மூலக்‌ கருத்துக்கள்‌ கடைசியாகத்‌ தொகுக்கப்பெற்று 
உருப்பெற்ற காலம்‌ இ. மு. 1000 ஆக இருக்கவேண்டுமென்று சரித்திர 
ஆரியர்கள்‌ கருதுகிறார்கள்‌. சமஸ்கிருதப்‌ புலவரும்‌ ஜெர்மன்‌ நாட்டு 
அறிஞருமான மாக்ஸ்முல்லர்‌ இ. மு. 1000-இற்கும்‌ முன்னே ரிக்‌ வேதம்‌ 
உருப்பெற்றிருக்க வேண்டுமென்கிறார்‌.? 


ஆரியர்‌ தென்னிந்தியாவில்‌ இ. மு. எழுநூறில்‌ குடியேறினர்‌ எனக்‌ 
கொண்டால்‌ வடஇந்தியாவிலும்‌, இழக்குக்‌ காந்தாரத்திலும்‌ கி. மு. 1500 
அல்லது 1800-இல்‌ அவர்கள்‌ காலடி வைத்திருக்கவேண்டும்‌. ஆரியர்‌ 
இந்தியாவில்‌ நுழைந்து வடஇந்தியா முழுவதையும்‌ வென்று தங்கள்‌ 
ஆதிக்கத்தை ஏற்படுத்தச்‌ சுமார்‌ எழுநூறு ஆண்டுகள்‌ ஆகியிருக்குமென்று 
ஓல்டன்‌ பார்க்‌ என்பவர்‌ மதிப்பிடுகிறார்‌. அவ்வெழு நூறு ஆண்டுகட்குப்‌ 
பின்னரே தென்னகத்தில்‌ ஆரியர்‌ புகுந்தனரென்றால்‌ (அதாவது கி. மு. 700) 
அவர்களின்‌ சந்து நாட்டு வருகை கி.மு. 7400-இல்‌ நிகழ்ந்திருக்கவேண்டும்‌ 
என அவர்‌ ஊக௫ுக்கிறார்‌. 

கே, பி. தேவால்‌ என்ற இசை ஆய்வாளர்‌ இந்தியச்‌ சங்கீதத்தில்‌ வழங்கும்‌ 
ஆரோகணங்கள்‌ “பிராமணிய காலம்‌” என்று சொல்லப்பட்ட அதாவது கி.மு, 
2500-இற்கும்‌ 1400-இற்கும்‌ இடையிலுள்ள காலத்திலேயே (அதாவது 
இ. மூ. 7400 ஆண்டுகளுக்கு முன்னரே) உபயோகத்திலிருந்தன என 
ஆராய்ச்சியின்‌ மூலம்‌ தெரிகிறது எனத்‌ தமது நூலில்‌ கூறியிருக்கிறார்‌. 

காப்டன்‌ டே (ஜஹே(கர் ஐு) என்பவர்‌ “இந்திய சங்கதம்‌* என்று தாம்‌ 
எழுதிய நூலில்‌ இவ்வாறு குறிப்பிடுகிறார்‌. “*கிரேக்கருடைய சங்கீதத்தின்‌ 
பிரகாசம்‌ இந்தியா வரையில்‌ எட்டியது என்றும்‌, கிரேக்க வித்வான்‌ களில்‌ 
ஒரு.சாரார்‌ சங்கே சாஸ்திரத்தின்‌ அதிகமான பாகம்‌ இந்தியாவிலிருந்த 
ஜெனித்தது என்று ஓப்புக்கொண்டார்கள்‌ என்றும்‌ சரித்திரகாரராகிய ஓரா 
சொல்லுறார்‌” ” என்று கூறியிருக்கிறார்‌.1? 


'இராகங்களும்‌ ஓர 


வேதகால இசையைப்‌ பற்றி வடமொழி இலக்கண ஆூரியார்‌ பாணினி 
என்பவர்‌ எழுதியுள்ளார்‌. பாணினியின்‌ காலம்‌ கி.மு. 250 எனத்தெரிகறது.11 
பரதர்‌ கி.பி. ஐந்தாம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்தவர்‌ என்று சில ஆராய்ச்சி 
யாளர்களும்‌ 15 இ.பி. ஆறாம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்தவர்‌ எனச்‌ சல 
ஆய்வாளர்களும்‌ *£ கருதுகின்றனர்‌. இவர்கள்‌ விவரித்துள்ள வேதங்களின்‌ 
காலம்‌ பழந்தமிழ்‌ நூல்களின்‌ காலத்திற்குப்‌ மிகப்‌ பிந்தியதாகும்‌. 


தமிழ்‌ மொழியின்‌ மிகப்‌ பழமையான நூல்‌ தொல்காப்பியமாகும்‌. இது 
கிறித்துவுக்கு முன்‌ இயற்றப்பட்டது. தொல்காப்பியம்‌ ஒர்‌ இலக்கண 
நூலாக இருந்தபோவிலும்‌ இசைத்தமிழைப்பற்றிய பல குறிப்புகளை அதில்‌ 
காண்கிறோம்‌. குறிஞ்சி, மருதம்‌, நெய்தல்‌, பாலை என்னும்‌ நால்வகை 
யாழ்கள்‌ பற்றித்‌ தொல்காப்பிய தல்‌ சொல்லப்பட்டுள்ள து. 


தொல்காப்பியர்‌ தமக்கு முன்காலத்தில்‌ வழங்கி வந்த இசைநுட்பத்தைச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. தொல்காப்பியத்தின்‌ காலத்திற்குச்‌ சில நூற்றாண்டு 
களுக்கு முன்பே இசைத்தமிழ்‌ மிகச்‌ சிறப்பான நிலையில்‌ இருந்ததென்றும்‌, 
'இது வேதங்களுக்கு எல்லாம்‌ காலத்தால்‌ முந்தினது என்றும்‌ நாம்‌ அறியலாம்‌. 


அடிக்குறிப்புகள்‌ 
7. பேராசிரியர்‌ கோ, தங்கவேலு இயற்றிய “இந்திய வரலாறு” என்னும்‌ நூல்‌ - பக்கம்‌ 
76 முதல்‌ 
2. பேராசிரியர்‌ கோ. தங்கவேலு இயற்றிய “இந்திய வரலாறு” என்னும்‌ நூல்‌ - பக்கம்‌ 
77 முதல்‌ , 


4. - 1]15000/௦7 1014 1ரிபட1௦ (சோலி (2 *51/நி1:111:11:1ப1:111111] 14௦09௭, ட 4. 

க்‌; 2 பி/9$0ரு 04 11014 1406௦ ர ௦. 7. $ளாம்கா௦ார்று, 0806 35. 

5. தென்னக இசையியல்‌ - அருட்திரு சே, ௪. செல்லத்துரை இயற்றியது பக்கம்‌. 372. 

6. நரியா 071௦ ரர. &. 0௦0/ஸ/ 7806 8. 

7. பேராசிரியர்‌ கோ. தங்கவேலு இயற்றிய “இந்திய வரலாறு” என்னும்‌ நூல்‌ - பக்கம்‌ 8௪ 
8. பேராசிரியர்‌ கோ. தங்கவேலு இயற்றிய “இந்திய வரலாறு” என்னும்‌ நரல்‌ - - பக்கம்‌ 4 
9 


பா ப்ட்‌ 50816 80 16 வ 4௦0 ோபர6௦5” 
(த. $௮/அ/ 0௯! - £8756 1. 


70. ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ இயற்றிய “கருணாமிர்த சாகரம்‌* முதல்‌ புத்தகம்‌ - - பக்கம்‌ 312. 
17. கருணாமிர்த சாகரம்‌ - முதல்‌ புத்தகம்‌. - பக்கம்‌ 772. 


18. கருணாமிர்த சாகரம்‌ - முதல்‌ புத்தகம்‌ - பக்கம்‌ 136, 630. 
7௪. ரர ரிரிப ௦ ௦ ரவ்வ்டடி 4. க. 6௦0/லு - 206 12. 


ல 


மூன்றூ வித சுரநிரல்கள்‌ 


கிராமங்கள்‌ (508168) 


பரதர்‌ வடமொழியில்‌. இயற்றிய நாட்டிய சாத்திரம்‌ என்னும்‌ நூல்‌ 
முப்பத்தாறு அதிகாரங்கள்‌ கொண்டது. ஆறாயிரம்‌ ஈரடிகளில்‌ அமைந்த 
இந்நூல்‌ நாட்டியம்‌, இசை, நாடகம்‌ ஆ௫ிய அருங்கலைகளைப்‌ பற்றிச்‌ 
சொல்லும்‌ மிகப்‌ பழமையான நூலாகும்‌. இந்த நூலில்‌ முதல்‌ இருபத்தேழு 
அதிகாரங்களும்‌, கடைசி மூன்று அதிகாரங்களும்‌ நாட்டியம்‌, நாடகம்‌ 
ஆூயைவை பற்றிக்‌ கூறுகின்றன. இருபத்தெட்டாம்‌ அதிகாரம்‌ முதல்‌ முப்பத்து 
மூன்றாம்‌ அதிகாரம்‌: வரையிலான ஆறு அதிகாரங்கள்‌ இசை பற்றிக்‌ கூறு 
இன்றன. நாட்டியத்திற்கும்‌, நாடகத்திற்கும்‌ இசை உறுதுணையாய்‌ இருப்‌ 
பதால்‌, இசை பற்றிய விவரங்கள்‌ ஆறு அத்தியாயங்களில்‌ கொடுக்கப்பட்டு 
உள்ளன. இசையில்‌ மூர்ச்சனை, தானம்‌, ஜதி, வர்ணம்‌, அலங்காரம்‌ 
மூதலியவை பரதரால்‌ விவரிக்கப்பட்டுள்ளன.! இசைக்கருவிகள்‌ வீணை 
போன்ற நரம்புக்கருவிகள்‌, தோற்கருவிகள்‌, கஞ்சக்கருவிகள்‌, புல்லாங்குழல்‌ 
போன்ற காற்றுக்கருவிகள்‌ என்னும்‌ நான்கு வகைகளாக எவ்வாறு 
பிரிக்கப்பட்டிருந்தன என்று கூறப்பட்டுள்ளது. பழங்காலத்திலிருந்த வீணை 
என்னும்‌ இசைக்கருவியைக்‌ கையாளும்‌ விதமும்‌, அக்காலத்திலிருந்த தாளங்கள்‌ 
பற்றிய விவரங்களும்‌ இந்நூலில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. சட்ஜ கிராமம்‌, 
மத்திம ராமம்‌ போன்ற சுரநிரல்களும்‌ ' (808028) இந்தச்‌ சுரங்களில்‌ வரும்‌ 
அலகுகள்‌ (சுருதிகள்‌) பற்றிய .விவரங்களும்‌ நாட்டிய சாத்‌ திரத்தில்‌ 
விவரிக்கப்பட்டுள்ளன. 


இராகங்களும்‌ 29 
சட்ஜஐ கிராமம்‌ 


சாம வேதத்தை இசைப்பதற்குப்‌ பயன்படுத்தப்பட்ட சுரநிரலே 
(கிராமம்‌) பின்பு சட்ஜ ராமம்‌ என்று பரதரால்‌ அழைக்கப்பட்டது. சாம 
வேத இசையின்‌ சுரநிரலின்‌ சுருதிகள்‌ 4, 5, 2, 4, 4, 2, 2 என்று கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. 
சரி ௧ ம ப த நி 
48823 4 4 8 28 22 


இதில்‌ காந்தாரத்திற்கும்‌ மத்தியமத்திற்கும்‌ இடையிலும்‌, மத்தியமத்‌ 
இற்கும்‌ பஞ்சமத்திற்கும்‌ இடையிலும்‌, நிஷாதத்திற்கும்‌ சட்ஜத்திற்கும்‌ 
இடையிலும்‌ நான்கு அலகுகள்‌ (சுருதிகள்‌) இடைவெளி வருவதைக்‌ காண்‌ 
கிறோம்‌. இதேபோல்‌ சட்ஜத்திற்கும்‌ ரிஷபத்திற்கும்‌ இடையிலும்‌, பஞ்ச 
மத்திற்கும்‌ தைவகத்திற்கும்‌ இடையிலும்‌ மூன்று அலகுகள்‌ இடைவெளி 
இருக்கிறது. ரிஷபத்திற்கும்‌ காந்தாரத்திற்கும்‌ இடையிலும்‌, தைவதத்திற்கும்‌ 
நிஷாதத்திற்கும்‌ இடையிலும்‌ இரண்டு அலகுகள்‌ இடைவெளி உள்ளது. 

சட்ஜகிராமம்‌ என்று பரதரால்‌ அழைக்கப்பட்ட சாமவேத சுரநிரலில்‌ 
பயன்படுத்தப்பட்ட சுரங்கள்‌ சுத்தசுரங்கள்‌ என்றும்‌, இவை அல்லாத மற்ற 
சுரங்கள்‌ பிரக்கிருதி சுரங்கள்‌ என்றும்‌ அழைக்கப்பட்டன. சட்ஜ கிராமத்‌ 
இன்‌ சுரங்களின்‌ இடைவெளி அலகு மதிப்பைக்‌ காண்போம்‌. 


ச ரி க ம ப க்‌ நி- 
கீ 2 2 க க 2 2 3 2 


(ய... (20) (241) (40) பழம) 


சுரங்களின்‌ அலகு மதிப்பு ப 
4 7 3 2 ம 
௪. ரி க ம பத்‌ நி 
சட்ஜ ஜரொமத்தில்‌ மூன்று அலகு (சுருதி) ரிஷபம்‌, ஒர்‌ அலகு காந்தாரம்‌, ஓர்‌ 
அலகு மத்தியமம்‌, பஞ்சமம்‌, மூன்று அலகு தைவதம்‌, ஒர்‌ அலகு நிஷாதம்‌ 
ஆய சுரங்கள்‌ வருகின்றன. பின்னத்தில்‌ இந்த அலகுகளின்‌ அரவ 
. அளவுகள்‌ இவ்வாறு வருகின்றன. ப அதிர்வு 


4 7 3 வ: வப்‌ 
௪ ரி க ம ப தூ. நி 
4 பி 32 4 3 116. 

9 "27 3 2 3 9 


50 நுண்ணலகுகளும்‌. 


சட்ஜ கிராமத்தில்‌ வரும்‌ அலகுகளுக்கும்‌ தற்காலத்தில்‌ ௩ம்‌ வழக்கில்‌ இருக்கும்‌ 
கரகரப்ரியா இராகத்தின்‌ அலகுகளுக்கும்‌ உள்ள வேற்றுமைகள்‌ 

சட்ஜ சரொமத்தில்‌ வரும்‌ அலகுகளையும்‌ கரகரப்ரியா இராகத்தில்‌ 
வரும்‌ அலகுகளையும்‌ நாம்‌ ஒப்புநோக்கும்போது இரு வேற்றுமைகளைக்‌ 
காண்கிறோம்‌. 


சட்ஜ ராமம்‌ சுரங்களின்‌ அலகு மதிப்பு இவ்வாறு இருக்கிறது. 


௮ | ச / 2 7 
௪... ரி. .௧.. ம பத நி 
ட நற... இத கீ டத 76 
9 22. 3௦: உ 3: [] 


சட்ஜ சரொமத்தில்‌ மூன்று அலகு ரிஷபம்‌ (தஇரிசுருதி ரிஷபம்‌), ஓர்‌ அலகு 
காந்தாரம்‌, ஓர்‌ அலகு மத்தியமம்‌ (சுத்த மத்தியமம்‌), பஞ்சமம்‌, மூன்று 
அலகு தைவதம்‌ (இரிசுருதி தைவதம்‌), ஓர்‌ அலகு நிஷாதம்‌ (கோமள கைசிக 
நிஷாதம்‌) ஆகிய சுரங்கள்‌ வருகின்றன. 


. கரகரப்ரியா இராகத்தின்‌ சுரங்களின்‌ அலகு மதிப்பு பின்வருமாறு : 


2 17. 8 2 
௪ரி ௧ ம ப. த நி 
[123225 4 


கரகரப்ரியா இராகத்தில்‌ மூன்று அலகு ரிஷபம்‌ (திரிசுருதி ரிஷபம்‌), 
இரண்டு அலகு காந்தாரம்‌ (சாதாரண காந்தாரம்‌), ஓர்‌ அலகு மத்தியமம்‌ 
(சத்த மத்தியமம்‌, பஞ்சமம்‌), மூன்று அலகு தைவதம்‌ (இரிசுருதி தைவதம்‌), 
இரண்டு அலகு நிஷாதம்‌ (கைசகி நிஷா தம்‌)[ஆகிய சுரங்கள்‌ வருகின்றன. 


கரகரப்ரியா இராக சுரங்களோடு சட்ஐ கிராம சுரங்களை ஒப்பிடும்‌ 
போது சட்ஐ ஏராமத்தில்‌ காந்தாரமூம்‌ நிஷாதமும்‌ ஓர்‌ அலகு குறைந்து 
வருகின்றன... , க்‌ ப 
டித்தியம கிராமம்‌ 

மத்தியம இராமத்தில்‌ வரும்‌ சுரங்களின்‌ இடைவெளி அலகு (சுருதி 
மதிப்பு இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது. 4, 59, 2, 5, 2, 4, 82-28 


சரி க ம பத நி 
2324 22 2.௯. 22 


இராகங்களும்‌ ர 








நி்‌ நி நிச ஜிம்‌ நி? ரி8 நிக வ்‌ “தக த ம்‌: 
திறம்‌ பம்‌ ப்ப. அப்பம்‌ 
மமம்‌ பத! ததி தர்நிட 

ப்‌ தீ 2 


சுரங்களின்‌ அலகு மதிப்பு 


2 1 2 4 2 7 
௪ ரி க ம ம கு நி 
170 92 4 64 5 76 
ம்‌. “52 இத அதம து: தட்‌ எத: 


மத்தியம கிராமத்தில்‌ மூன்று அலகு ரிஷபம்‌ (திரிசுருதி ரிஷபம்‌), 
ஓர்‌ அலகு காந்தாரம்‌ (கோமள சாதாரண காந்தாரம்‌), ஓர்‌ அலகு மத்தியமம்‌ 
(சுத்த மத்தியமம்‌), நான்கு அலகு மத்தியமம்‌ (ஸ்யுத பஞ்சம்‌ 'மத்தியமம்‌); 
மூன்று அலகு தைவதம்‌ (தஇிரிசுருதி தைவதம்‌), ஓர்‌ அலகு நிஷாதம்‌. (கோமள 
கைக நிஷாதம்‌) ஆகிய சுரங்கள்‌ வருகின்றன. ட 


குடுமியான்மலை இசைக்கல்வெட்டுச்‌ செய்தி 


புதுக்கோட்டை மாவட்டம்‌ குளத்தூர்‌ வட்டத்தில்‌ குடுமியான்மலை 
என்னும்‌ சிற்றூர்‌ உள்ளது. இங்குக்‌ குடுமிநாதர்‌ கோயில்‌ உள்ளது. 
குடுமியான்மலை மேலைக்கோயிலுக்குத்‌ தென்புறமாக உள்ள உயரமான ஒரு 
மலைப்பாறையில்‌ பல்லவ கிரந்த எழுத்துக்களாலான ஒரு கல்வெட்டு உள்ளது... 
இது பழங்கால இசை இலக்கணத்தை அறிவிக்கும்‌ வகையில்‌ அமைந்துள்ள து. 


இக்கல்வெட்டின்‌ எழுத்தமைதியும்‌ அமைப்பும்‌ கொண்டு, இது ௫. பி. 
ஏழாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தது எனப்‌ பல ஆய்வாளர்கள்‌ ஒப்புக்‌ கொண்டு 
உள்ளனர்‌. இது கி.பி. ஏழாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த பல்லவர்‌ கல்வெட்டே 
என்றும்‌, இருச்சி மகேந்திரனின்‌ குடைவரைக்‌ கோயிலின்‌ எழுத்துக்களை 
ஒப்பிட்டுப்‌ பார்த்து இக்கல்வெட்டும்‌ முதல்‌ மகேந்திரன்‌ காலத்ததுவே (8.பி. 
600 முதல்‌ 620 வரை) என்றும்‌. டாக்டர்‌ : மீனாட்சி கூறியுள்ளார்‌.” 
மாமண்டூர்க்‌ கல்வெட்டையும்‌, அதில்‌ சுரம்‌, வர்ணம்‌ முதலியவற்றை வகுத்த 
வான்மீகி பற்றிய குறிப்பையும்‌, மகேந்திரவர்மனால்‌ எழுதப்பட்ட சங்கீர்ண, 
ஜாதி பற்றிய குறிப்பையும்‌, குடுமியான்மலைக்‌ கல்வெட்டையும்‌, இருச்ச 
குகைக்கோயில்‌ எழுத்துக்களையும்‌ நன்றாக ஆராய்ந்து அறிந்த அறிஞர்கள்‌ 
பலர்‌ குடுமியான்மலைக்‌ கல்வெட்டு முதல்‌ மகேந்திரவர்மனின்‌ ஆணையின்படூ 
வெட்டப்பட்டிருக்க வேண்டும்‌ என்று கருத்துக்‌ கொண்டுள்ளனர்‌.8 ... 1,03௩ 


௮2 நுண்ணலகுகளும்‌ 


கல்வெட்டின்‌ தொடக்கம்‌ “சித்தம்‌ நமச்சிவாய என்னும்‌ சவ வணக்‌ 
கத்தோடு அமைகிறது. அடுத்து ஏழு பிரிவுகள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 
இவற்றின்‌ தலைப்புகள்‌ இட ஓரத்தில்‌ தனித்தனியே எழுதப்பட்டுள்ளன. 
அவையாவன 2 
மத்ய க்ராமே சதுஷ்‌ பிரஹார ஸ்வராகமா 
ஷட்ஜக்ராமே சதுஷ்‌ பிரஹார ஸ்வராகமா 
ஷாதவே சதுஷ்‌ பிரஹார ஸ்வராகமா 
ஸாதாரிதே சதுஷ்‌ பிரஹார ஸ்வராகமா 
பஞ்சாம சதுஷ்‌ பிரஹார ஸ்வராகமா 
கைசிக மத்யமே சதுஷ்‌ பிரஹார ஸ்வராகமா 
கைூகே சதுஷ்‌ பிரஹார ஸ்வராகமா 


எ“ உக டே 06) யவ 


என்று பெயர்‌ பெற்றுள்ளன. இக்கல்வெட்டைப்‌ பதிப்பித்த பாண்டார்க்கர்‌ 
“இவ்வேழு பகுதிகளும்‌ அக்காலத்தில்‌ நிலவிய ஏழுவகை இராகங்களைக்‌ 
குறிக்கின்றன” என்று கூறியிருக்கிறார்‌. ஆனால்‌, டாக்டா்‌ மீனாட்சி 
*இவ்வேழமு பகுதிகளும்‌ இராகங்களின்‌ சுரங்களைக்‌ கூறவில்லை 
என்றும்‌, ராமம்‌ ஜாதி என்ற தென்னிந்திய இசையின்‌ அடிப்படைக்‌ கோட்‌ 
பாடுகளைப்‌ பற்றி கூறுகின்றன என்றும்‌ கூறியிருக்கிறார்‌. மேலும்‌, இந்த 
ஏழு பகுதிகளுள்‌ முதல்‌ இரண்டு பகுதிகள்‌ ஷட்‌ஐ கிராமம்‌, மத்தியம கிராமம்‌, 
காந்தார ராமம்‌ என்று பிரசித்திபெற்ற கிராமங்கள்‌ மூன்றனுள்‌ முதலிரண்டு 
கிராமங்களைத்‌ தங்கள்‌ : தலைப்பிலே உணர்த்திக்கொண்டு இருக்கின்றன 
என்பதைத்‌ தம்‌ கருத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்காட்டியுள்ளனர்‌.” 


குடுமியான்மலைக்‌ கல்வெட்டில்‌ மூ தலில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது 
மத்தியம ராமம்‌ என்பதை நாம்‌ கவனிக்க வேண்டும்‌. 


நாட்டிய சாத்திரம்‌ இயற்றிய பரதர்‌ முதன்முதலில்‌ குறிப்பிடும்‌ சுர 
திரல்‌ (கிராமம்‌) சட்ஐ கிராமமாகும்‌. சட்ஜ கிராம சுருதிகளின்‌ இடைவெளி 
கள்‌ 4, 3, 2, 4, 4, 9, 2 என்று கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த சட்ஐ கிரா 
மத்தின்‌ மத்திம மூர்ச்சனை பழந்தமிழ்‌ மக்களின்‌ சுத்தமேளம்‌ ஆகறது. 
அதாவது ச்‌, 4, 8, 2, 4, 8, 8 என்ற சுரநிரல்‌ ஆகிறது (28). மத்திம கிரா 
மத்தின்‌ சுரநிரல்‌ 4, 8, 2, 4, 9, 4, 2 ஆகும்‌ (28). இதில்‌ பஞ்சமம்‌ ஒரு 
பிரமாண சுருதி $$ குறைந்து வருகிறது. 
ஜ தஇராமம்‌ 


_ பரதர்‌ இயற்றிய நாட்டிய சாத்திரம்‌ என்னும்‌ நூலில்‌ சட்‌ 
ர இிராமம்‌ 


பற்றியும்‌, மத்தியம கிராமம்‌ பற்றியும்‌ கூறப்பட்டுள்ளது. காந்தா 
பற்றிக்‌ கூறப்படவில்லை. . மகாபாரதம்‌ நூலிலும்‌ வேறுசில புராணங்களிலும்‌ 


இராகங்களும்‌ 55 
காந்தார கிராமம்‌ பற்றிக்‌ கூறப்பட்டுள்ளது. பரதர்‌ காலத்திலேயே காந்தார 
ஓராமம்‌ பயனற்றது என்று கைவிடப்பட்டது என்று கொள்ளலாம்‌. 

சட்ஐ கிராமம்‌ என்று சொல்லும்போது அது சட்ஜஐத்தை ஆதார சுர. 
மாகக்‌ கொண்டு அமைக்கப்பெற்ற சுரநிரல்‌ என்று கொள்வது கூடாது.. 
அதைப்போலவே மத்தியம கிராமம்‌ மத்தியமத்தை ஆதார சுருதியாகக்‌' 
கொண்டு அமைக்கப்பட்டதல்ல. காந்தார கிராமமும்‌ காந்தாரத்தை ஆதார 
கூரமாகக்‌ கொண்டு அமைக்கப்பட்டது அல்ல. 


காந்தார கிராமம்‌ 


காந்தார இராமத்தில்‌ வரும்‌ சுரங்களின்‌ இடைவெளி அலகு மதிப்பு 
இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது. 4, 2, 4, 2, 2, 2, 4. 


ச ரி க ம்‌ ப கு நி 
ச 2 கீ ப்‌ 2 2 2 ஊ22 


நி நி நிச ரி ரி ரிரி4௧53:த3 ககம 
3 2 2 என்ட தட்ப 


மூ ம மக பத த த த4 நி! 
வ 2 2 


சுரங்களின்‌ அலகு மதிப்பு 


2 ௮ 7 கீ 2 3 
ச ரி க ம ம ட்‌ நி 
76 6. ணி 64 4 6 
ன்‌ 2௪ ச 2 கச 5 இ 


காந்தார இராமத்தில்‌ இரண்டு அலகு. ரிஷபம்‌ (துவி சு௬இ ரிஷபம்‌), ' 
இரண்டு அலகு காந்தாரம்‌ (சாதாரண: காந்தாரம்‌), ஓர்‌ அலகு மத்தியமம்‌,, 
(சுத்த மத்தியமம்‌), நான்கு அலகு மத்தியமம்‌ (ஸ்யுத பஞ்சம மத்தியமம்‌), 
இரண்டு அலகு தைவதம்‌ (துவிசருதி தைவதம்‌), ஓர்‌ அலகு நிஷாதம்‌ 
(கோமள கைசிக நிஷாதம்‌) ஆகிய சுரங்கள்‌ வருகின்றன. 


மூர்ச்சனைகள்‌ 


பரதர்‌ இயற்றிய நாட்டிய சாத்திரத்தில்‌ சட்ஜ கிராமம்‌, மத்தியம்‌ 
இராமம்‌ ஆ௫ய.இரு ஓராமங்களைப்‌ பற்றிச்‌ செல்லப்யட்டுள்ளன... 


3 


ட நுண்ணலகுகளும்‌ ' 


'சட்ஜ” இகராமத்தில்‌ முக்கியமான அலகு (சுருதி) வேறுபாடுகளும்‌, 
மூர்ச்சனைகளும்‌ இடைத்தன. ' மத்தியம கிராமத்தில்‌ ஓர்‌ அலகு மத்தியமும்‌' 
தான்கு அலகு மத்தியமும்‌ வருகின்றன. இதேபோல்‌ காந்தார கிராமத்திலும்‌ 
ஒர்‌ அலகு மத்தியமும்‌ நான்கு அலகு மத்தியமும்‌ வருகிற இந்தக்‌ காரணங்‌ 
களினால்‌ நாளடைவில்‌ மத்தியம சரொமமும்‌ காந்தார இராமமும்‌ கைவிடப்‌. 
பட்டன. 


சட்ஜ கிராம சுரங்களுக்கும்‌ மத்தியம கிராம சுரங்களுக்கும்‌ ஒரேஒரு 
வேறுபாடுதான்‌ இருக்கிறது. மத்தியம கிராமத்தில்‌ பஞ்சமம்‌ ஓர்‌ அலகு. 
குறைந்து வருகிறது. (ம*) பஞ்சமம்‌ இதில்‌ ஓர்‌ அவிக்ருதி சுரமாக வருகிறது. 
இதில்‌ பஞ்சமம்‌ ஒரு பிரமாண சுருதி குறைந்து வருகிறது. 


மத்தியம கிராமத்தில்‌ ம” சுரத்திற்குப்‌ பின்ன மதிப்பு -5- அன்று பயிற்‌ 


்‌ 40 ்‌ 

கால இசை ஆய்வாளர்கள்‌ கருதினாலும்‌, அதன்‌ மதிப்பு 57 ஆரும்‌. 
என்று பேராடிரியர்‌ சாம்பமூர்த்தி கூறியிருக்கிறார்‌. ம* என்னும்‌ சுரம்‌ இதில்‌ 
அவிக்ருதி பஞ்சம சரமாக வருகிறது.” பிற்காலத்தில்‌ இது ஸ்யூத பஞ்சமம்‌ 
மிருது பஞ்சமம்‌, லகு பஞ்சமம்‌, கைசிக பஞ்சமம்‌ என்ற பல்வேறு 
பெயர்களால்‌ அழைக்கப்பட்டது. 


பண்ணுப்‌ பெயர்த்தல்‌ (சுருதி பேதம்‌ அல்லது இரகபேதம்‌) முறையின்படி 
சட்ஐ, மத்தியம இராமங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ ஏழு சுர அமைப்புகள்‌ அல்லது 
சர நிரல்கள்‌ வீதம்‌ மொத்தம்‌ பதினான்கு சுர அமைப்புகள்‌ கடைத்தன- 
இந்தச்‌ சுரநிரல்கள்‌ மூர்ச்சனைகள்‌ என்று அழைக்கப்பெற்றன. இரும்பத்‌ 
இரும்ப ஒரே மாதிரியாக வந்த ஏழு மூர்ச்சனைகளை நீக்கிவிட்டு ஏழு 
மூர்ச்சனைகள்‌ வைத்துக்‌ கொள்ளப்பட்டன.” இந்த ஏழு மூர்ச்சனைகளுக்கு 
ஏறக்குறைய சமமான ஏழு இராகங்கள்‌ கஇடைத்தன. அவையாவன: 


7. கரகரப்ரியா 5. நடபைரவி மலி 

2. அனுமத்தோடி : 6. தோடி (பஞ்சமம்‌ இல்லாதது) 
2. மேசகல்யாணி 7. தரசங்கராபரணம்‌ 

கீ. 


அரிக்காம்போதி 
சுத்தமத்தியமத்தைப்‌. பெ ற்‌ ற மூர்ச்சனைகளில்‌ பிரதி மத்தியமத்தை ச 


அமைத்தும்‌, பிரதிமத்தியமத்தைப்‌ பெற்ற மூர்ச்சனைகளில்‌ சுத்த மத்திய 
மத்தை அமைத்தும்‌ மேலும்‌ பல்வேறு புதிய மூர்ச்சனைகள்‌ பெறப்பட்டன. 


இராசங்களும்‌ 25 


பண்ணுப்‌ பெயர்த்தல்‌ மூறையில்‌ மேலும்‌ பல. மூர்ச்சனைகள்‌ உருவாக்கப்‌ 
பட்டன. ஆனால்‌, இவை முறைப்படுத்தப்படாமல்‌ இருந்தன. வேங்கட 
மதியின்‌ காலத்தில்‌ இவை முறைப்படுத்தப்பட்டு எழுபத்திரண்டு 
மேளகர்த்தா இராகங்களுக்கு அடித்தளம்‌ அமைக்கப்பட்டது. 


இந்த மூர்ச்சனைகளிலிருந்து ஜாதிகள்‌ பிறந்தன. மூர்ச்சனைகள்‌ ஏழு 
சுரங்களும்‌ வரும்‌ சம்பூரண இராகங்களாக இருந்தன. ஆனால்‌, ஜாதிகள்‌ 
சம்பூரண இராகங்களாகவும்‌ (சீவ சுரம்‌ முதலியவற்றின்‌ சிறப்பு உணர்ந்து 
பாடப்பெற்று வந்தவை) பண்ணியல்‌. (ஷாடவம்‌) திறம்‌ (ஒளடவம்‌) இராகங்‌ 
களாகவும்‌ இருந்தன.1? இந்த ஜாதிகள்‌ தற்கால இராகங்களுக்கு முன்னோடி 
யாக விளங்கெ. பரதர்‌ நாட்டிய சாத்திரத்தில்‌ எண்பத்து நான்கு 
ஜாதிகளைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


சுத்த மேளம்‌ 

சாம வேதம்‌ இசைக்கப்பட்ட இசை நிரலாகிய சட்ஜ கிராமத்தில்‌ வரும்‌ 
௬ரங்கள்‌ முதன்‌ முதலில்‌. சுத்த சுரங்கள்‌ என்று , அழைக்கப்பட்டன. இந்த 
இசை நிரல்‌ “சுத்த சுர சப்தகம்‌* என்று வழங்கப்பட்டது... இதன்படி ச, 
றி, கர, ம*, ப; த?, நி! ஆயெ சுர்ங்கள்‌.கத்த சுரங்கள்‌ எனக்‌ குறிப்பிடப்பட்டன. 
இவை தவிர மற்ற அலகுகள்‌. (சுருதிகள்‌) வரும்‌ சுரங்கள்‌ எல்லாம்‌ விக்ருஇ 
சுரங்கள்‌ என்று அழைக்கப்பட்டன. 2 1 

மத்திய காலத்தில்‌ மாயாமாள்வகெள்ளை இரர்கத்தில்‌ வரும்‌ துவி 

- 16 ்‌ ம ரிக பத்‌ 
௬௫௬ ரிஷபம்‌ (ரி5) (-*-) சுத்த ரிஷபம்‌ என்றும்‌, இதே இராகத்தில்‌ 
ம்‌ 5 ட , க 
வரும்‌ துவிசுருதி தைவதம்‌ (55) -- சுத்த தைவதம்‌ எனவும்‌ அழைக்கப்படல்‌ 
4 ட _ _ ௩ 9 டி ழ்‌ ௩ 
ஆயின. இதன்பின்பு சதுச்ருதி ரிஷபம்‌ -”- சுத்த காந்தாரம்‌ என்றும்‌, 
டரசா த ரதத லன்‌ 

சதுச்ரு இ தைவதம்‌ (“-) சுத்த நிஷாதம்‌ என்றும்‌ வழங்கப்படலாயின. 


இந்தப்‌ பாகுபாட்டின்படி முதல்‌ மேளகர்த்தா இராரஈகமாஇய 
கனகாங்‌்இயில்‌ வரும்‌ எல்லாச்‌ சுரங்களும்‌ சுத்த சுரங்களாக இருக்கின்றன. 
இந்த இராகத்தில்‌ சட்ஜம்‌, சுத்த ரிஷபம்‌, சுத்த காந்தாரம்‌ (சதுச்ருதி ரிஷபம்‌), 
சுத்த மத்தியமம்‌, பஞ்சமம்‌, சுத்த தைவதம்‌, சுத்த நிஷாதம்‌ (சதுச்ருதி 
தைவதம்‌) ஆ௫ய சுரங்கள்‌ வருகின்றன. இதன்‌ காரணமாகக்‌ கனகரங்‌இ 
இரரஈகத்தின்‌ சுரங்கள்‌ சுத்த சுரங்கள்‌ என்றும்‌, இந்த மேளம்‌ சத்த. 
மேளம்‌ என்றும்‌ அழைக்கப்படலாயின . ட 


26 


நுண்ணலகுகளும்‌ 


அடிக்குறிப்புகள்‌ 


(15100 ௦7 8007௩ [ஈள்க௩ (லோ க(10) 14051௦ 667 88ஈரசாவறகாய/8 [புரள -- 1௪0௪ 24 


(௮) ஆரியர்‌ சொ? சாந்தலிங்கம்‌ இயற்றிய “குடுமியான்மலை” என்னும்‌ நூல்‌ 
பக்கம்‌ 982 


(ஆ) &ரொர்ரர்சாச(/01 800 50014 1/௪ பார்‌ 11 21௯௯ -- 1806 245 

(௮) நூல்‌ “குடுமியான்மலை” -- பக்கம்‌ 94 

(ஆ) புரு ௦446 £க!1ப2 ௦7 (கார்‌ -- 7506 33 

₹0101200/4 1101௦௪ 701. 281 -- 8806 227 

ஆரியர்‌ சொ: சாந்தலிங்கம்‌ இயற்றிய “குடுமியான்மலை” -- பக்கம்‌ 98 
5௦01) | 1சிபஸ்‌ -- 5௦0147 இ மர்‌. 6. 5ளம்ளா௦யிட -- 806 86 
பூர்90ர 04 11௦௪ ]ரிப லம நு 8ர௦ர்‌. 7, 5ஊா்றைமலாங்டு -- 7896 -- 39, 39 
6௦0 1ஈக்2ொ 142/௦ -- 800144 ஷி 82௦5 7. கோற்காமரப்டு -- 7௪02 88 
*தென்னக இசையியல்‌” -- சே, ௪. செல்லத்துரை இயற்றியது - பக்கம்‌ 27 


190௫ 04 1 ய்‌ ரரி மு 0ர. 8. கம்மா -- 6206 37 


6 


வடமொழி நூல்களில்‌ கூறப்பாட்டுண்னா 
அலகுமுறை 


நாட்டிய சாத்திரம்‌, சங்கே ரத்னாகரம்‌, சங்தே பாரிஜாதம்‌, சுரமேள 
கலாநிதி, சதுர்தண்டிப்‌ பிரகாசிகா,, சங்கத சாராம்ருதம்‌, இராக விபோதம்‌. 
போன்ற வடமொழியிலுள்ள இசை நூல்களில்‌ ஒர்‌ இயக்கில்‌ (ஸ்தாயி) 
இருபத்திரண்டு அலகுகள்‌ (சுருஇகள்‌) உள்ளன என்றும்‌ இந்த அலகுகளின்‌ 
பெயர்கள்‌, இவற்றின்‌ இடைவெளி .மதுப்பு எண்கள்‌, முதலியனவும்‌ இந்த ' 
நூல்கவில்‌ சொல்லப்பட்டுள்ளன. 


சட்ஜ ரொமம்‌, மத்தியம கிராமம்‌, காந்தார .கிராமம்‌ ஆகிய மூன்று ்‌ 
கரநிரல்களில்‌ வரும்‌ டு மொத்த: ரத இர கரக 
ஆறது... 


சட்ஜ கிராமம்‌ 


௮0 நுண்ணலகுகளும்‌ 


காந்தார கிராமம்‌ 


அலகுகளின்‌ ஒலி அதிர்வுகள்‌ (பின்னத்தில்‌) 


ஒரு வீணையின்‌ தந்தியை மீட்டினால்‌ சமனியக்குக்‌ குரல்‌ அதாவது மத்திய 
ஸ்தாயி சட்ஜம்‌ ஓலிக்கறெது. இந்தச்‌ கரத்தின்‌ ஓவி அதிர்வுகள்‌ (11760106101௦5) 14 
என்று வைத்துக்‌ கொள்ளுவோம்‌. வீணைத்‌ தந்தியின்‌ நடுமத்தியில்‌ 
விரலை வைத்து மீட்டினால்‌ வலிவியக்குக்‌ குரல்‌ (தார ஸ்தாயி சட்ஜம்‌) 
ஒலிக்கிறது. அரை அளவு நீளமுள்ள தந்‌இயில்‌ மீட்டும்‌ பொழுது சரத்தின்‌ 
ஓலி அதிர்வுகள்‌ இரண்டு மடங்கு 214 ஆகிறது. அதாவது $ என்னும்‌ 
பின்னத்தைகத்‌ தலைழோக மாற்றி அமைக்கும்போது 2 கிடைக்கிறது. இதே: 
போல்‌ வீணைத்‌ தந்தியில்‌ வலப்புறமிருந்து 7/2 நீளத்தில்‌ விரலை வைத்து 
மீட்டும்போது வலிவியக்கு இளி (தாரஸ்தாயி பஞ்சமம்‌) கிடைக்கிறது. 
சமனியக்கில்‌ (மத்தியம ஸ்தாயியில்‌) இது வலப்புறமிருந்து 3/2 நீளம்‌.ஆகிறது- 
ஆகவே, சமனியக்குப்‌ பஞ்சமத்தின்‌ ஓலி, அதிர்வு 3/2 ஆகும்‌... இதேபோல்‌ 
வீணைத்தந்தியின்‌ வலப்புறமிருந்து 3 நீளத்தில்‌ விரலை. வைத்து மீட்டுன்‌ 
போது: அதிவலிவியக்குக்‌ குரல்‌: : (அதி தாரஸ்தாயி சட்ஜம்‌). ஒ.வி.க்‌.கி.ற.து.. 
இந்தத்‌ தந்தியின்‌ வலமிருந்து 3/4 இடத்தில்‌ மீட்டும்போது சமனியக்கு உழை. 
(மத்தியம ஸ்தாயி மத்தியமம்‌) ஒலிக்கிறது. , இதன்‌ ஒலி அதிர்வு 4/2 ஆகும்‌. 


சமனியக்குக்‌ குரலின்‌ (மத்தியம ஸ்தா? சட்ஜம்‌) ஒலி அதிர்வுகளை 
7 என்று வைத்துக்கொண்டால்‌; சமனியக்கு இளியின்‌ : (மத்தியம : ஸ்தாயி 
பஞ்சமம்‌) ஓலி அதிர்வுகள்‌ 3/8 ஆகும்‌. சமனியக்கு உழை (மத்தியம ஸ்தாயி 
மத்தியமம்‌) 4/2 ஆகும்‌. 


குரல்‌ (சட்ஜ), இளி (பஞ்சமம்‌), உழை (மத்தியமம்‌) ஆகியவற்றின்‌ 
ஒலி அதிர்வுகளைத்‌ தெரிந்துகொண்ட பின்‌ அவற்றிலிருந்து மற்ற சுரங்களைக்‌ 
குரல்‌-இளி முறையிலும்‌ (சட்ஜ பஞ்சம மூறை) குரல்‌-உழை முறையிலும்‌ 
(சட்ஜ-மத்திய முறை) அறிந்துகொள்ளலாம்‌. வலிவியக்கில்‌ (தாரஸ்‌ தாயியில்‌) 
இருக்கும்‌ சுரங்கள்‌ சமனியக்கில்‌ (மத்தியம ஸ்தாலி) வரும்போது அவற்றின்‌ 
ஒலி அதிர்வுகள்‌ பாதியாகின்றன. ச 


பின்வரும்‌ பக்கங்களில்‌ எல்லாச்‌ "கரங்களின்‌ ஒலி அதிர்வுகள்‌ (பின்ன 
முறையில்‌) கொடுக்கப்பட்டுள்ளன. . 5 ்‌ 


இராகங்களும்‌ , 


குரல்‌ இளி (௪ட்ஜுபஞ்சடீ), குரல்‌-உழை (சட்ஜ-மத்யம) முறையில்‌ 


22 அலகுகளுக்கான (சுருதிகள்‌) பின்ன அளவுகள்‌: 


குரல்‌-இளி முறை 
சப... 
பரி [சதுச்ர௬இ] 


றி$-த4./[சதுச்ருஇி] 


த5-௧4 [தீவிர அந்தர] 


க4-நி4 [தீவிர காகலி] 


இி*-ம்‌4 [ஸ்யுத பஞ்சம மத்யமம்‌] 


ம*-சி2 [துவிசுருதி] 
மி£-த5 [துவிசுருதிர்‌ ்‌ 
ப லர்த்தர்னா 
க்ர்டடநிர [கைச] 
தி...ம£ [தவிர சுத்த] 


ம்‌ீ..ச்‌ 
குரல்‌-உழை முறை, 
௪. ம] [சுத்த] 


பம்‌ நிர்கோம்ள்‌ கைச] 
ர்‌ 


5௧% 


க்‌! 


ப்‌. அ 


ம 
2॥ ஆ 


3 
2 

2 2 ட சீ 1 

தர னல்‌ அட இட்டது 

9. ஜா 

இ த: அத 

27 2 87 7 87 

76-22: 94 

81,8242 

642 029 

242, 8_729_ 1 _729 

, 728.2 256. 2. 72 

729 64 1 

572. தீத 

64. 392176 

தீத 2 ரத“ ரத 

762 6 

தத த 

9.5. [2.1 6 

ந த தணட உர 

த... 2 9 

தத்‌ த 

அ... ட அமி பச 

த ௮ 102 

297. 9. சம ட்‌:த] 
சரண. 


& 
ஓ 
* 
*. 
ன 
* 


29 


[1] 
[27 
[5] 
[47 


[53 


்்டரகர 
777 
[8] 
உட்‌ 
[6] 
[117 


[122 


லட்டிதித்‌ 


40 நுண்ணலருகளும்‌ 
ன 6 கீ 64 ர்‌ 22 
கர [கோமள சாதா தட அயடவல்‌ 1 ம வட்ட ரீம்‌ 
நி [்‌ தாரண] ர ப த்த ்‌ [2] 
22 4 728 
1 த% கவன்‌ ட படம க்வ டைன்‌ மீக 
கர...த! [ஏக ௬௬] த கட 152 
ட ்‌ 728 த 572 7 256 
௩, நிர அதத ப லல டபதவ க அக்க தட பல அகடம்‌ த 
ச்‌ (ஏக சுருதி சுத்த] 875 723.2 222 [57 
256 தீ 7024 7024 கீழ 
மி்‌... 8 (0 தொனனைதை. கணண கண்வ அகககாகைகைகாகைக்‌, ப்ட்‌ வண்கை! ன 6 
த்பறதம்‌ 2233 729. “729 3 (61 
தத்‌ கீ த்‌ 
உடைநி3 லி பத்‌ தெல்கலை ஆடல்‌ ரீ 
ம8ைநி3 [காகலி] த ல /7] 
ரத தீ 5 7 ல 
853 ்‌ பலம்‌ தல லம்‌ க வமல்‌ நுதி பப்பட்‌ 2ல்‌ 8 
நிக்‌ [அந்தர] 3 நட னதா 9 ழ்‌ 78] 
5 தீ 5 
3. ச 8 ரி அணு. கணை 57: வெயவஷி 19 
கூ. . தூ [திரிசுருதி] த 7 
ப்‌ 5 க 20 7 70 
83, நி பட்டத பத்‌ வனப்‌ படட வவ வ்‌ ஷை [707 
கூ. .ரி [திரிசுருதி] த அடத 1 
குரல்‌-இனி [சட்ஜ.பஞ்சம முறையில்‌] க ௨. 13 அலகுகள்‌ 
குரல்‌-உழை [சட்‌ஐ-மத்தியம முறையில்‌] 70 அலகுகள்‌ 
குரல்‌ [சட்ஜம்‌] ௬கக ௨ம்‌ அலகு 
மொத்தம்‌ 2.8 அலசுகள்‌ 
10 4 40 
8 கோட்‌ வம 211] 
ரி ர்‌ 5 % 7 27 
40 த 7 _ 80 . [72] 
தக 37 “2 597 


துருவ வீணை சலவீணை அலகு நிருணய முறை 


பரதர்‌ தமது நாட்டிய சாத்திரத்தில்‌ விவரித்துள்ள துருவ வீணை, ௪ல 
வீணை அலகு (௬௫) நிருணய முறையைச்‌ சாரங்கதேவரும்‌” மதங்கரூம்‌” 
இன்னும்‌ விரிவான முறையில்‌ விளக்கியுள்ளனர்‌. வீணை என்பது இங்கு 
ஹார்ப்‌ போன்ற இசைக்கருவியைக்‌ சூறிக்கிறது எனத்‌ தெரிறைது. இந்த 


இசைக்கருவியில்‌ ஒவ்வொரு சுர.த்‌இ.ற்கும்‌ ஒரு தரம்பு இருத்தது. 


.... துருவவீணையில்‌ சுரங்களின்‌ அலகுகள்‌ மாறாமல்‌ நிலையால்‌ இருத்‌ தன 
சல வீணையில்‌ சுரங்களின்‌ அலகுகள்‌ கூட்டிக்‌ குறைக்கப்பட்டன. 


'இராகங்களும்‌ 'கீரீ 
முதல்‌ நிலை 


துருவ வீணை நரம்புகளின்‌ சுரங்கள்‌ சட்ஜ இராம அலகு 
இடைவெளிகளைக்‌ கொண்டவையாக இருந்தன. 


சரி ௧ம ப. த நி 
ச.8.8 4 4 8 2 


இந்தச்‌ சுரங்களின்‌ ௮லகு மதிப்பு இவ்வாறு உள்ளது. 


23 1 உ 7 
௪ரி ௧ ம ப. த நி 
70 328 ண 5 16 
373 2 ௪ உ 


சல வீணையின்‌ நரம்புகளும்‌ இதே மதிப்புக்கொண்ட சுரங்களைக்‌ 
(கொண்டனவாக முதலில்‌ அமைக்கப்பட்டன. இப்பொழுது இந்த இரு வீணை 
களிலும்‌ ஒரேவிதமான அலகு மதிப்புக்கொண்ட சரங்கள்‌. ஒலிக்கின்றன. 


இரண்டாவது நிலை 


சல வீணையின்‌ இளி நரம்பு(பஞ்சம தந்தி) ஓர்‌ அலகு குறைக்கப்பட்டது. 
சல வீணையின்‌ சுரநிலை இப்பொழுது மத்தியம கிராமமாக மாறுகிறது.இதில்‌ 


81 ணம்‌ 
இளி (பஞ்சமம்‌) ஒர பிரமாண சுருதி -55- குறைக்கப்பட்டது. அதாவது 82 
செண்ட்ஸ்‌ குறைக்கப்பட்டது. 
மூன்றாவது நிலை 


சல வீணையின்‌ இளி நரம்பு இன்னும்‌ ஒர்‌ அலகு குறைக்கப்பட்டது. 
மற்ற நரம்புகளின்‌ அலகுகளும்‌ இதேபோல்‌ குறைக்கப்பட்டன. இப்பொழுது 
.சலவீணையின்‌ காந்தாரமும்‌, நிஷாதமும்‌, துருவ விணையின்‌ ரிஷபமும்‌ 
தைவதமும்‌ முறையே ஒரேவித அலகு மதிப்பைக்‌ கொண்டவையாடின்றன. 
இவ்வாறு ஒன்றுபோல்‌ ஆகும்‌ வரையில்‌ இந்த நரம்புகளின்‌ அலகு குறைக்கப்‌ 
பட்டது. குறைக்கப்பட்ட அலகுகளின்‌ மதிப்பு ஒரு பூரண சுருதியாகும்‌ டம்‌ 
அல்லது 90 செண்டஸ்‌ ஆகும்‌. துருவவீணை நரம்பின்‌ அலகுகளோடு ஒப்பிடும்‌ 
போது குறைக்கப்பட்ட அலகின்‌ மொத்த அளவு 48-90-௯782 செண்ட்ஷ்‌ 


ஆகும்‌ (5). 


கல நுண்ணலகுகளும்‌: 


நான்காவது நிலை 


சல வீணையின்‌ இளி நரம்பு இன்னும்‌ ஓர்‌ அலகு குறைக்கப்பட்டது. சல 
வீணையின்‌ தைவதமும்‌, ரிஷபமும்‌, துருவ வீணையின்‌ பஞ்சமமும்‌, சட்‌ஐமும்‌ 
முறையே ஓரே அலகு மதிப்பைக்‌ கொண்டு வருகின்றன. இவ்வாறு ஒன்று 
போல்‌ ஆகும்‌ வரையில்‌ இந்த குறைப்புச்‌ செய்யப்பட்டது. இப்பொழுது 
குறைக்கப்பட்ட அலகின்‌ அளவு 70 செண்ட்ஸ்‌ ஆகும்‌ (5) , துருவ வீணை 
நரம்புகளின்‌ அலகுகளோடு ஒப்பிடும்போது குறைக்கப்பட்ட அலகின்‌ மொத்த 
அளவு 182 செண்ட்ஸ்‌ ஆகும்‌. 


ஐந்தாவது நிலை 


சல வீணையின்‌ இளி நரம்பு மேலும்‌ ஓர்‌ அலகு குறைக்கப்பட்டது. 
இப்பொழுது சலவீணையின்‌ மத்தியமும்‌,பஞ்சமமும்‌, சட்ஜமும்‌ துருவ வீணை 
யின்‌ காந்தாரமும்‌, மத்தியமும்‌, நிஷாதமும்‌ முறையே ஒரே அலகு மதிப்பைக்‌ 
கொண்டவையாகின்றன. இவ்வாறு ஒன்று போல்‌ ஆகும்‌ விதத்தில்‌ இந்த 
அலகு குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்ட அலகின்‌ மதிப்பு ஒரு பிரமாண 
சுருதி 22 செண்ட்ஸ்‌ ஆகும்‌. (ச ) துருவ வீணையின்‌ அலகுகளோடு ஒப்பிடும்‌ 
போது குறைக்கப்பட்ட அலன்‌ மொத்த அளவு 204 செண்ட்ஸ்‌ ஆகும்‌. 


... துருவ வீணை. சல வீணை ஆகிய இரு வீணைகளின்‌ சுரங்கள்‌ மேலே 
குறிப்பிடப்பட்டுள்ள ஐந்து நிலைகளிலும்‌ எவ்வாறு வருகின்றன என்பதை 
விளக்கும்‌ படம்‌ அடுத்த பக்கத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது." 


*062- 


2₹-. 


06 


6 


86 


099. 


664 


96% . 


297 
46 

965 
204 
79 


966 


0027 


2 


௪] ரர 


11978 


[11 088 


81107 


18 


௪ 121071 


667 


(41/4 


59 


966 


0081 
[1 


ன 


னி 


சர 
04 


19]. 


996 


068 
(இதி 


906. 


6907 


191 [ம 


766 


96710 


6041 / 


96 | 2 


96618 


002712 
[கீ 


051 
648. 
97 
089 
695 
726 


9217 


௮ 


ராமல 0௮ ரம ௩௫ 


965 


604 


769 


966 


0087 


முழு பது டப 
ச உ17ச௪. ட்‌. 
ர ளா டசி 
ர ர 804: ௪0 
உ ௪599. 2 
மீ [966 - 966 
2 210027 0027 
[ம றி 


2 


ரீ 


க்க ்‌ நுண்ணலகுகளும்‌ 
துருவ வீணை, சல வீணை அலகு நிருணய முறையில்‌ முதலாவதாக 

சல வீணையில்‌ ஒரு பிரமாண சுருதி (-- - 22 செண்ட்ஸ்‌ இளி நரம்பி 

லிருந்து (பஞ்சம தந்தி) குறைக்கப்பட்டது. அடுத்த படியாக ஒரு பூர்ண சுருதி 

256 பி கடகம்‌ ்‌ 

2 - செட்ண்ஸ்‌ 90 குறைக்கப்பட்டது. அடுத்தநிலையில்‌ ஒரு நியூன சுருதி 


குறைக்கப்பட்டது. (-:)- செண்ட்ஸ்‌ 70 மீண்டும்‌ ஒரு பிரமாண சுருதி 


81 ட்டு 
குறைக்கப்பட்டது. (-) - 22 செண்ட்ஸ்‌. 


மூன்று வகை அளவுகளைப்‌ பெற்றுள்ள ஏகசுருதி 


இருபத்திரண்டு அலகு முறையில்‌ ஒர்‌ அலகிற்கும்‌ (சுருதி) அதை 
அடுத்து வரும்‌ அலகற்கும்‌ உள்ள இடைவெளி ஏகசுருதி என்று அழைக்கப்படு 
இறது. இந்த ஏகசுருதி மூன்று வகை அளவுகளைப்‌ பெற்றிருக்கிறது. 


87 


7. பிரமாண ஏக சுருதி -ு- - 52 செண்ட்ஸ்‌ 
- 256 த்‌ 

2. பூர்ண ஏக சுருதி தட அட செண்ட்ஸ்‌ 
25 செண்ட்‌ 

3. நியூன ஏக சுருதி 1 70 செண்ட்ஸ்‌ 


நரன்குவித சுருதிகளின்‌ அளவுகள்‌ 
ப 256 டர ஆ 
7. ஒரு பூர்ண ஏகசுருதியின்‌ அளவு 7353- - 90 செண்ட்ஸ்‌ 


2. ஒரு பிரமாண ஏக சுருதியும்‌ ஒரு பூர்ண ஏக சுருதியும்‌ சேர்ந்து 
ஒருதுவிஸ்ருதி ஆகிறது. 


81 256 16 ல்க ல்‌ மத்‌ 
ரர்‌ 922 ௬7 - 112 செண்ட்ஸ்‌ 


3. ஒரு பிரமாண ஏக சுருதியும்‌, ஒரு பூரண ஏக சுருதியும்‌, ஒரு நியூன ஏக 


சுருதியும்‌ சேர்ந்து ஒரு திரிஸ்ருதி ஆகிறது. 


ர அள க 
“ஸு 22 மு. 182 செண்ட்ஸ்‌. 


இராகங்களும்‌ கீத 


5. 


ஒரு பிரமாண ஏக சுருதியும்‌, ஒரு பூர்ண ஏக சுருதியும்‌, ஒரு நியூன ஏக 
சுருதியும்‌, மீண்டும்‌ ஒரு பிரமாண ஏக சுருதியும்‌ சேர்ந்து ஒரு சதுஸ்ருதி 
ஆகிறது. 


௪1,256 5 87 9 டல்‌ 
5. 27₹249 272 2020 - 804 செண்ட்ஸ்‌ 


பல்வேறு வடமொழி நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள இருபத்திரண்டு அலகு 


களின்‌ (சுருதிகள்‌) மதிப்பு எண்‌, இந்த அலகுகளின்‌ பெயர்கள்‌ முதலியவை 
அடங்கிய அட்டவணைகள்‌ அடுத்துவரும்‌ பக்கங்களில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


(,தீவிர,தர ரிஷபம்‌) 
43 70 இவிர காந்தாரம்‌ ....2.- 


43 77 இவிர காந்தாரம்‌ 


ஆ 72 தீவிரதம காந்தாரம்‌ .........- 


மீ 74 சுத்த மத்யமம்‌ ௨௨௨௨௨௨) 
(அதிதீவிரதம காந்தாரம்‌) 

மீ க 

ம த தீவிரமத்யமம்‌ 

ம 76 தீவிரதமமத்யமம்‌ ......-.- 


22 அலகுகள்‌ 

(சங்கத பாரிஜாதத்தில்‌” (சங்கத சாராமிர்தத்தில்‌£ 

கூறியுள்ளபடி) கூறியுள்ளபடி) 
தி3 7 தீவிர நிஷாதம்‌ ........ .... 6சுருதிதைவதம்‌ 

கைக 
நி 8 இவிரதரநிஷாதம்‌ ர க 
நி 9 தீவிரதம நிஷாதம்‌ .... காக்லி நிஷாதம்‌ 
ச ச சுத்தசட்ஜம்‌ ........ சுத்த சட்ஜம்‌ 
ர்‌ 5 பூர்வரிஷபம்‌ 
ரி்‌ 6 கோமள ரிஷபம்‌ 
றி8 7 சுத்தரிஷபம்‌ ..ஃஃஃஃஃஃ சுத்த ரிஷபம்‌ 
(பூர்வ காந்தாரம்‌) 

றி4 8 தீவிர ரிஷபம்‌ 
ர்‌ 9 சுத்தகாந்தாரம்‌ ..... ல்க 5 சுருதி ரிஷபம்‌ 


(சுத்த காந்தாரம்‌) 


6 சுருதி ரிஷபம்‌ 
(சாதாரண காந்தாரம்‌) 


. அந்தர காந்தாரம்‌ 


சத்த மத்யமம்‌ 


விக்ருதி பஞ்சம மத்யமக்‌. 


்‌ 


ஃ 


ஞூ ட ௫ 


ட 


17. 


78 
19 
20 
21 
22 


3 ள.& டே 09 வ 


10 
77 

12 
142 


74 
72 
76 
77 
78 


29. 


, அச்யுத.மத்யமம்‌ ......... 45 


நுண்ணலகுகளும்‌ 


சுத்த பஞ்சமம்‌ ............ சுத்த பஞ்சமம்‌ 
(அதிதீவிரதம தம்மம்‌) 
பூர்வதைவதம்‌ 
கோமளதைவதம்‌ 
சுத்த தைவகம்‌.......... சுத்து தைவதம்‌ 
இவிர தைவதம்‌ 
சுத்த நிஷாதம்‌ ........ஃ- 5 சுருதி தைவதம்‌ 
(தீவிரதர தைவதம்‌) (சுத்த நிஷாதம்‌) 
22 அலகுகள்‌ 
(சங்கேத ரத்னாகரத்தில்‌” (ராகவிபோதம்‌” 
கூறியுள்ளபடி) நூலில்‌ கூறியுள்ளபடி) 

கைூிகிநிஷாதம்‌ ஃ.ஃ--ஃ 
காகலிநிஷாதம்‌ ...ஃ கைக நிஷாதம்‌ 
ச்யுத சட்ஜம்‌ ப  காகலி நிஷாதம்‌ 
அச்யுத சட்ஜம்‌ ....ஃஃ மருது சட்ஐம்‌ (சுத்த சட்ஜம்‌) 
4 ஆவது சுருஇரிஷபம்‌.......ஃ ... சுத்த ரிஷபம்‌ 

(சுத்த ரிஷபம்‌) 
சுத்தகாந்தாரம்‌ .......௨..௨... சுத்த காந்தாரம்‌ 


சாதாரணகாந்தாரம்‌ 
அந்தரகாந்தாரம்‌ ககக ககக ககக 
ச்யூத மத்யமம்‌, 


ஒ௨:௨ஒ௫௮௨௨௨௨௨௦௫௪ 


(சுத்த மத்யமம்‌) 


*ஆ:௨௨௮௨௨௪௨௨௮௨௨௨௧௨௨ஒ 


சுத்து பஞ்சமம்‌ ....ஃ. 


சாதாரண காந்தாரம்‌ 


"அந்தர காந்தாரம்‌ 
மிருதுமத்யம்‌ 
(சுத்த மத்தியமம்‌) 


இவிர தரமத்யமம்‌ 
ச்‌ மிருது. பஞ்சமம்‌ 


சுத்து பஞ்சமம்‌ 


இராகங்கள்‌ 
ட்டு 20 
கு* 27 
நி ன்‌ 
த ல பத்‌ 
நி... 2 
நி4 2 
ச 4 
ரி த்‌ 
ரி்‌ 6 
ரி 7 
ரி 8 
கு 9 
கூ 170 
க 77 
கு4 12 
ம* 72 
மீ 7 
ம 75 
ம$ 76 
பப 77 
கு 78 
டு 79 
8 20 
27 


22 


4 சுருதி தைவகதம்‌...........- 
(சுத்த தைவதம்‌) 


சுத்து தைவதம்‌ 


இவிர தைவதம்‌ 


சுத்த நிஷாதம்‌ .........ஃ௨ சுத்த நிஷாதம்‌ 
22 அலகுகள்‌ 
(சரமேளகளா திதியில்‌” (சதுர்‌ கண்டிப்‌ பிரகாசிகையில்‌!€ 
கூறியுள்ளபடி) கூறியுள்ளபடி) 
6 சுருதி தைவதம்‌ .....ஃ..ஃஃ௨ஃ 6 சுருதி தைவதம்‌ ப 


(கைச நிஷதம்‌) 
காகலி நிஷாதம்‌ 
ச்யுதசட்ஜம்‌ 
சுத்த சட்ஜம்‌ 


௨௨ ௨௪௨௨௮ஒஒஓ 


த சுருதிரிஷபம்‌ ௨௨ 
(சுத்த காந்தாரம்‌) 
6 சுருதி ரிஷபம்‌ 
(சாதாரண காந்தாரம்‌) 
அந்தர காந்தாரம்‌ 
ச்யுத பஞ்சம 
மத்திமகாந்தாரம்‌ 
சுத்த மத்யமம்‌ 


௧௨ஒஓ௭ஓஓ௨ க்‌ டிக்க 


ச்யுத பஞ்சம மத்யமம்‌ ...... 
சுத்த பஞ்சமம்‌ ..ஃஃ 6௧௧௧௧௧ 


சுத்த தைவதம்‌ 


௧,4௮௨௨௧௨௧ஒ௨ *ஒஓக 


5 சுருதி தைவதம்‌... 


(கை9௫ நிஷதம்‌) 
காகலி நிஷாதம்‌ 
சுத்தசட்ஜம்‌ 
சுத்த ரிஷபம்‌ 
5 சுருதி ரிஷபம்‌ 

(சுத்த காந்தாரம்‌) 


6 சுருதி ரிஷபம்‌) 
(சாதாரண காந்தாரம்‌) 


அந்தர காந்தாரம்‌ 
சுத்த மத்தியமம்‌ 


வராளிமத்யமம்‌ 
சுத்த பஞ்சமம்‌ 


சுத்த தைவதம்‌ 


5 சுருதி தைவதம்‌ 


க்க 


நுண்ணலகுகளும்‌ 


22 அலகுகளின்‌ பெயர்கள்‌ 
(பரதர்‌ மற்றும்‌ சாரங்க தேவரின்‌ நூல்களில்‌ கூறியுள்ளபடி)1* 


இவிர 
குமுதவதி 
மந்தா 
சந்தோவதுி 
குயாவதி 
ரஞ்சனி 
ரதிக 
ரெளத்திரி 
குரோதி 
வஜ்ரிகா 
பிரசாரினி 


மு 6.0 130 லு ஜே ற்கு வ 


கம்‌ 


12, பிரீத 
73. மார்சினி 
14. சஷிதி 
175. ரத்தா 
76. சந்தபினி 
77. ஆலாபினி 
79. மதந்தி 
79, ரோகிணி 
20. ரம்யா 
21. உக்ர 

22, ஷோபிணி. 


22 அலகுகளின்‌ பெயர்கள்‌ 


(நாரதரின்‌ சங்கத மகரந்தத்தில்‌ 


கூறியுள்ளபடி) 

3. சித்தா 

ச. பிரபாவதி 
4. கண்ட 

க. சுப்ரபா 

5. சஷிக்ஷா 

6. திப்திமதி 

7. உத்ர 

8. ஹலாடி 

9. நிர்வீரி 
170. தீர 
177. சர்ப்பாசஹா 
72. ஷாந்தி 
22. விபூதி 
74. மாலினி 
75. சபல 
26. பால 
77. சார்வரத்ன 
78. சாந்த 
79. விசாலினி 
20. ஹிருதயோன்மாலினி 
27. விசாரிணி 


22. பிரசூனா' 


(சுபங்கரரின்‌ சங்கத தாமோதரத்தில்‌ 


கூறியுள்ளபடி)13 
1. நந்தி 
2. விலாசா 
3. கழுகி 
4. வி9த்ர 
5. தரா 
6. காண 
7... சலநிக 
8. மாலா 
9. சரசா 
70. மதங்க 
77. மாதவி 
22. மைத்ரி 
4. சிவா 
24. கலா 
75. கலாரவ 
26, மாத்ர 
27... சார்கரவி 


28. பாலா 
79. அம்ருதா 


௮0. ரசா 
21. ஐயா 
2.2.. மதுகரி. . 


9222 








(யாம 
(.பு1ஜரு.பமுஇ/௫ 
“2771௫0 (1-7௪/7ஐ ௪௪8 
பு ப.ராமமு௪8இ 1. 088 
ரூ.ர்ர்ரக்ம.ப.ர்‌1ம.20 
“மு பபமஐ 24208 
07.20.0/7.ப./2ங௮ 008 
ய்ற்ழா..ப2ரம 698 
ராய, மந 0. மார * 86 
(.யாமு *ரா.029.1[7.பு./2/ய௮ 0.46 
ராம... மம. 9:9921| 
051௫2௫) ாட.15 பர பர? பரா 988 
01. 07கம.ப.ர்‌.12200) 1101912௪00) 06 9286 
ஓஙுல.ப.ர(6 .பமுமு.ட 0 078 
்‌.. (00275௪) 
4௦௫௫. ப.0௫ 710026 ௦௨௫௫ | 1௬௪௨௦௨ -1மஐச(ு | 16௫/௪ 


(மிய மிழுமு/௪ 405/௪ 














ம 
29 


02 


1 
ர்‌ 
௦ 


5 


பி. 
813 212 2௦ கி ட்ட 6 ப ௧8 ய 


்‌ 


097௮ (௫௫௪.:௦207] 
/௦ய/௪ 
அ5முழு/௪ 





மச 
அர்கு/௪்‌ 






ராரா ஞீ.ரரா 


ராரா சரா சீ.ஓ.௰ ரம 


ரன்‌ ௪௪௰ 


(0/6 1012] ப2/௦6௦44) 
ர.ர.பச'2/௫ 
ராசா சற்மி 


ர..ப்‌.ப2 7.௪ 29/௪ | 


ரா.ர்‌.ப௫9.பம மஜ.ர்‌.ப௫.ப.2 


ர..ப்‌.ப௫ர.பட ஊ௯.ர.ப௫.ப.௮ 


ம்டர.பலஐ (சீருு/௪ 


ர..ர்‌.ப2£9.பல்‌ 2சி.2 
ராான்ழ ௫௦/8௮ 
ராம கீழ 
ரோஸ்ழ கலச 
ராஸ்ழ கூ௰ம௰.ம்‌ 











பற்றற ஆழுமு/௪ 


வூிசா(௫ 010122 ௩ல!€ ௭06126 8 ழக எவராக ஒழுக. 2 


ராச ௮. 


27 
ரர 


007 


வுட ஒடி ஓ 


இரு 177. 








 தணணலவவவா வைக வலிவள் கைவைக்க வைககைள வனவள சையாக கதைகள்‌ கைவளை வைகையை ளம வதக்க வணதுகக்‌, 


பங. பமுமும 0077 09% 7 | 2 2 ர8-12.712 


ர்‌ 





ு/ 012) 0௮௦804 
(முழு ராச பஸ்ம 





ழாரராயமு2 (ரா.ரற்க்மி ப.ர1ம2௫) 921 (5௪.ப௫ மத நிமும/௪ 
“மபா “02றஇ 0177 91005 252 5 ரச. யஸ்மி 62௮ சாய [. 78 
8 
ரா.009.7/7ப.7 22.௪ 8807 087] ஐ” ப ராசிப்‌ ௪ய௪ | ரச 
9 
ய்யா. ராத 9107 சர 6 ௦8 ராப குழுமம்‌ | 07 
ரா௫.பஃமமு' 1௬௪0௦ 
6 ராய /சிமுமு/௪ 
ம.மரம 966 9987 91 48 ராச யஸ்மி சம | ஏர 
91 (9 1௦2/1) 02௨0601144) 
ப்ம்பாமு 906 902] 7: ச (| சம குச௫ | 97 
6 
கு.பாறர.ப 798 007 “5: 9 ராசு முழ | 47 
9 
௮205 12%0ஞம ம.புரா. பா பரு 7169 56 8 5௪ ரகம ௦8 | 97 
18 
51/௮ 664 642 “921. ரச ராசாமி ௫௪.61 07 
30௨ ப.ர௫ 2 
சூ.பமுமு௫ 776. பாம ரா072இர 20 0921 “6 ர ராச | நர 


உரத௨ 8.௦3 


ரள௱சர ரர 
“2:28 ்‌ ்‌ 


(ய பம 











(0027-4) (0௪-௪)(முழுஉ.௰ரா)]) :௨ம 
3மங்லய 7௫] ராமி. ப௫ஐ ௦௨௬/௪] முழும.மம -மமஐ0 /ம.பு/௪ மப ்‌ பாடு ஐகுழு/ னம்‌ 
/மயனு/௪ மமழும/ச. | ழுழமு எ | ஐமுழு/ச அது 











'வெவைதவதயயாவகைகை அவவ கைகைகைவளை கைவளை வைவவையய ய -வைவை வை வரைவகைவ ணை வைக்க ளவ வைகைக்‌. 


(கு.2 பரப) ராடிஎஙகய.ர்‌இ ர!01௦ பற ராஷிதரச பகு மும்‌ யம ய/மம/6 ராச ப௱ாபடு 200௨௫௫/ 78 


இராகங்களும்‌ 5 


அடிக்குறிப்புகள்‌ 
இரு. செல்லத்துரை சே. ௪. இவற்றிய தென்னக: இசையியல்‌ - பக்கங்கள்‌ 347-249, 
சாரங்கதேவர்‌. 


சங்கத ரத்னாகரம்‌ என்னும்‌ இசை இலக்கண நூலை வட. மொழியில்‌ 

இயற்றியவர்‌ சாரங்க தேவர்‌ ஆவார்‌. இவருடைய முன்னோர்‌ .காசுமீரத்திலிருந்து 

தக்காணம்‌ வந்து தேவகரியில்‌ குடியேறினார்கள்‌. இவரது காலம்‌ பதின்மூன்றாம்‌ 

நூற்றாண்டு. (க. பி. 1210 முதல்‌ 1247 வரை) தேவகிரியில்‌ ஆண்டு கொண்டிருந்த 

எம்மன ராஜனிடம்‌ (சோமராஜ மகாராஜன்‌) இவர்‌ பணியாற்றினார்‌. 

- சாரங்கதேவர்‌ இயற்றிய சங்‌த ரத்னாகரத்தில்‌ ஏழு அத்தியாயங்கள்‌ 

உள்ளன. இவை சுரம்‌, ராகவிவேகம்‌; பிரகீர்ணம்‌, பிரபந்த தாளம்‌, வாத்தியம்‌, 
திருத்தம்‌ என்பன.. 


பழந்தமிழ்‌ மக்கள்‌ பாடி வந்த பண்களான இந்தளம்‌, காந்தார 


பஞ்சமம்‌, 'நட்டடராகம்‌, ' பஞ்சமம்‌, : தக்கேசி, : நட்டபாடை, கெளசிகம்‌, செவ்வழி, 


செந்துருத்தி, தேவார வர்த்தனி, காந்தாரம்‌, குறிஞ்சி, மேகராகக்குறிஞ்ச 
ஆயெவற்றை இவர்‌ தமது நூலில்‌ குறிப்பிட்டு உள்ளார்‌. 


ஆதாரம்‌ ௮) கருணாமிரீத சாகரம்‌ - முதல்‌ புத்தகம்‌ பக்கம்‌ 279 


ஆ) பேராசிரியர்‌ மூ. அருணாசலம்‌ இயற்றிய கருநாடக சங்கதம்‌ 
குமிழிசை -- ஆதி மும்மூர்த்திகள்‌ - பக்கம்‌ 35. 


இ?) (01400 014 5004 1௦18 145/௦ பட 50 ஈ௦டகாகாய/க [சன 
[806 69 ௦௩௨௮௭05. 


மதங்கர்‌ 
மதங்க முனிவர்‌ பிருகத்தேசி என்னும்‌ இசை இலக்கண நூலை இயற்றி 
உள்ளார்‌. இராகங்களைப்‌ பற்றி முதன்முதலாவதாக இவர்‌ தமது நூலில்‌ 
கு.றிப்பிட்டுள்ளார்‌. சட்ஜ கிராமம்‌, மத்தியம கிராமம்‌ ஆகிய இரு கிராமங்கள்‌ 
பற்றிக்‌ குறிப்பிட்டிருக்கறார்‌. காந்தார கிராமம்‌ பற்றி ஏதும்‌ சொல்லவில்லை. 
இவரது காலம்‌ ஒன்பதாம்‌ நூ .ற்ருண்டாகும்‌. 
இவர்‌ இயற்றியுள்ள நூலில்‌ தக்கராகம்‌, நாட்டராகம்‌, காந்தார பஞ்சமம்‌, 
சாதாரி, தேவாரவர்த்தனி என்று பழங்காலத்‌ தமிழ்ப்‌ பண்களைப்‌ பற்றிக்‌ கூறி 
யிருக்கிறார்‌. தேவாரவர்த்தனி என்பது தேவாரப்‌ பண்களின்‌ தொகுப்பான 
பொதுப்பெயர்‌ எனக்‌ கரத வேண்டி இருக்கிறது எனப்‌ பேராசிரியர்‌ மு. அருணாசலம்‌ ' 
குறிப்பிட்டிருக்கிறார்‌.. 
௮) கருநாடக சங்கதம்‌ - தமிழிசை - ஆதிமும்மூர்த்திகள்‌ - பக்கம்‌ 95 
ஆ பி£வு ௦4 50010 1ஈ0்19ர 14061௦ 


டர்‌ 56ம்‌ 8. உண வுட 806 60 00௮805 


மசி 


272, 


13, 


32, 


நுண்ணலரகுகளும்‌ 


9001 ஈய 140௦ - 800% / 9 றா௦ர. €. $சாற்கா௦ரா1ம ற௧௦6 52 


குஞ்சை ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ இயற்றிய கருணாமிர்த சாகரம்‌ - மூதல்‌ ்த்துகம்‌ 
- பக்கம்‌ 429 


கருணாமிர்த சாகரம்‌ -- முதல்‌ புத்தகம்‌ - பக்கம்‌ 228 

கருணாமிர்த சாகரம்‌ -- முதல்‌ புத்தகம்‌ - பக்கம்‌ 225 

கருணாமிர்த சாகரம்‌ - முதல்‌ புத்தகம்‌ - பக்கம்‌ 227 

கருணாமிர்த சாகரம்‌ - முதல்‌ புத்தகம்‌ - பக்கம்‌ 228 

கருணாமிர்த சாகரம்‌ - முதல்‌ புத்தகம்‌ - பக்கம்‌ 429 

1240௫7 ௦4 $௦யண்‌ 1௩௦ (கோகப்‌௦) ]4யவ ம எப்‌ 8. நிராடவாகாாபந்க பட்ட ப 
0806 75 

(15100 04 $0பரரு 108 (கோச௦) 140௦ ர மம்‌ 8. கோரக்க ]ரசசகா 
- 0௨06 75 

படியா 04 8001. 1௩018௩ (கோகர்‌02 140௨௦ இர இர்‌ 1. ிலாரளகரைர்ச 1/9 
- 059௦ 75 

5௦01 1ஈவ்க 14 பலி - 90014. ந 670. 1. 5கரைளர்டை. 

தென்னக இசையியல்‌ - இரு. செல்லத்துரை சே. ௪.. இயற்றியது -- பக்கம்‌ 524... 


சீ 


தமிழ்‌ நூல்களில்‌ கூறப்பபட்‌ட௫ன்ள அலகூ முறை 


சிலப்பதிகாரம்‌ 


சங்க நூல்களாகிய கல்லாடம்‌, பரிபாடல்‌, பெரும்பாணாற்றுப்படை, 
சறுபாணாற்றுப்படை முதலிய நூல்களில்‌ இசைத்தமிழ்‌ பற்றிய பல. செய்திகள்‌ 
இருப்பினும்‌ முத்தமிழ்க்‌ காப்பியமான சிலப்பதிகாரத்தில்‌ மிகுதியான.இசைக்‌ 
குறிப்புகள்‌ காணக்‌ கிடைக்கின்றன. தமிழ்மொழியின்‌ ஐம்பெருங்காப்பியங்‌. 
களுள்‌ ஒன்றான சிலப்பதிகாரம்‌ ஓர்‌. இசைக்‌ கருவூலமாகவே விளங்குகிறது. 
இந்நால்‌ முத்தமிழும்‌ விரவப்பெற்றதாதலின்‌ இயலிசை நாடகப்‌ பொருட்‌' 
டொடர்திலைச்‌ செய்யுளென்றும்‌, நாடக உறுப்புகளை உடைத்தாதலின்‌ 
நாடகக்‌ காப்பியமென்றும்‌, உரைப்பாட்டும்‌ இசைப்பா ட்டும்‌ இடையிடையே 
விரவப்‌ பெற்றதாதலின்‌ உரையிடையிட்ட பாட்டுடைச்‌ செய்யுளென்றும்‌ 
பெயர்பெறும்‌. சொற்சுவை, பொருட்சுவைகளில்‌ சிறந்து விளங்கும்‌ இந்நூலில்‌ 
அரங்கேற்றுகாதை, வேனிற்காதை, ஆய்ச்சியர்‌ குரவை, நடுகற்காதை என்னும்‌ 
நான்கு கரதைகளில்‌ இசை பற்றிய குறிப்புகள்‌ காணப்படுகின்‌ றன. அரங்கேற்று 
காதையில்‌ ஆடலாூரியன்‌ அமைதி, யாழாசிரியன்‌ அமைகி,குமலோன்‌ அமைதி, 
தண்ணுமையோன்‌ அமைதி முதலியவை விவரிக்கப்பட்டுள்ளன. இந்த இசைக்‌ 
குறிப்புகள்‌ மூலம்‌ பழங்காலத்தில்‌ தமிழகத்தில்‌ இருத்த தெரன்மையான இசை 
மாரபு பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. 


இளங்கோவடிகள்‌ பத ட 


லைப்பதிகாரத்தின்‌ நாலா சிரியர்‌. இளங்கோவடிகள்‌ பர்ம்ட்டல்‌ 
அரசாண்ட பெருஞ்சேரலாதன்‌ என்னும்‌ அரசனுடைய புத்திரர்‌. சேரன்‌ 


லக்‌ நுண்ணலகுகளும்‌ 


செங்குட்டுவனுடைய தம்‌:9.இவர்‌ முதலில்‌ இளங்கோ என்று அழைக்கப்பட்டு, 
பின்பு துறவு பூண்டமையால்‌ இளங்கோவடிகள்‌ என்று பெயர்‌ பெற்றார்‌. 
இவர்‌ இசையிலும்‌ கூத்திலும்‌ நல்ல தேர்ச்சி பெற்றவர்‌. இசைத்தமிழைப்‌ 
பற்றியும்‌ கூத்தைப்‌ பற்றியும்‌ பல அருமையான செய்திகளை இவர்‌ தமது 
நூலில்‌ ஆங்காங்கே அளித்துள்வார்‌.பத்தினியைக்‌ துதித்தலையும்‌, சில தருமங்‌ 
களை உலூற்குத்‌ தெரிவிக்க வேண்டுமென்பதையும்‌ எண்ணி, இவர்‌ இந்நூலை 
இயற்றியதாகத்‌ தெரிகிறது. 


இவரது சமயம்‌ சைவமென்று ஒரு சில ஆய்வாளர்களும்‌, சைனம்‌ என்று 
வேறு சல ஆய்வாளர்களும்‌ கருதுகின்‌ றனர்‌.* 


இளங்கோவடிகளும்‌ சீத்தலைச்‌ சாத்தனாரும்‌ ஒருவர்‌ முன்னிலையி 
லொருவர்‌ முறையே சிலப்பதிகாரத்தையும்‌, மணிமேகலையையும்‌ இயற்றினர்‌ 
எனத்‌ தெரிய வருவதால்‌, இளங்கோவடிகளின்‌ காலம்‌ கைட ச்சங்கு 
காலமென்று நிச்சயிக்கப்படுகிறது.” 


இளங்கோவடிகளுக்குத்‌ தமையனான சேரன்‌ செங்குட்டுவன்‌ பத்தினிக்‌ 
கடவுளாகிய கண்ணகிக்குக்‌ கோயில்‌ சசைத்து விழாக்‌ கொண்டாடிய காலத்‌ 
இல்‌, இலங்கையில்‌ கயவாகு என்ற அரசன்‌ இருந்தான்‌ என்று இலக்கியச்‌ 
சான்றுகள்‌ கூறுகின்றன. கயவாகுவும்‌ இலங்கையில்‌ கண்ணகிக்குக்‌ கோயில்‌ 
கட்டுவித்து விமா கொண்டாடினான்‌ எனத்‌ தெரிகிறது. இன்றைக்குச்‌ 
சற்றேறக்குறைய 1860 வருடங்களுக்கு முன்பு கயவாகு அரசன்‌ இலங்கையை 
ஆண்டுவந்தான்‌ என்று இலங்கைச்‌ சரித்திரத்தால்‌ (மகாவம்சம்‌) புலப்படு 
கின்றது. இவன்‌ முதற்‌ கயவாகு என்று அழைக்கப்பட்டான்‌. இளங்கோவடி 
களின்‌ காலம்‌ முதற்கயவாகுவின்‌ காலமென்றே கருதப்படுகிறது. ச்‌ 
அரும்பதவுரையாசிரியர்‌ 


அரும்பதவுரையாிரியர்‌ பெயர்‌ மற்றும்‌ குலம்‌, சமயம்‌ முதலியவற்றுள்‌ 
யாதெதொன்றும்‌ தெரியவில்லை. இவர்‌ இ. பி. பதின்மூன்றாம்‌ அல்லது 
பதினான்காம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்தவ ர்‌. என்று ஆய்வாளர்கள்‌ 
கருதுகின்றனர்‌. இவர்‌ இயற்றிய அரும்பதவுரையையே பெரும்‌ ஆதாரமாகக்‌ 
கொண்டுஅடியார்க்குநல்லார்‌ உரை எழுதியிருக்கிறார்‌. அடியார்க்கு நல்லார்‌ 
எழுதிய உரையில்‌ காணப்படாத பல மேற்கோள்களும்‌ சில நாற்‌ 
பெயர்களும்‌ இவருடைய உரையில்‌ காணப்படுகின்றன. | 


அடியார்க்கு நல்லார்‌ 


அடியார்க்கு. நல்லாருடைய வருணம்‌.. சமயம்‌ முதுவியவை. புலப்பட 
வில்லை. இவர்‌ கி. பி.பதினைந்தாம்‌ .அல்லது பதினாறாம்‌ நூற்றாண்டின்‌ 


இராகங்களும்‌ 55 


வாழ்ந்தவர்‌ என்று தமிழ்‌ மொழியியல்‌ ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. இவர்‌ 
தாம்‌ எடுத்துக்காட்டும்‌ மேற்கோள்கள்‌ இன்னஇன்ன நூல்களில்‌ உள்ளன 
என்று பெரும்பாலும்‌ புலப்படுத்‌தியிருக்கற இவருடைய உரைநடை, இலை 
இடங்களில்‌ எதுகை மோனை முகதுலியவற்றோடு கூடி இனிய சுவை பயப்பதாக 
உள்ளது. 


ஓலப்பதிகாரத்திலுள்ள இசை, நாடகப்‌ பகுஇகளுக்குச்சிகண்டி என்னும்‌ 
முனிவர்‌ இயற்றிய *இசைநுணுக்கம்‌” , யாமளேந்திரர்‌ என்னும்‌ ஆரியர்‌ 
செய்துள்ள இசைகத்தகுமிழ்‌ நரலாகிய “இந்திர காளியம்‌” அறிவனார்‌ இயற்றிய 
பஞ்சமரபு” ஆதிவாயிலார்‌ எழுதியுள்ள 'பரதசேனாபதியம்‌' என்னும்‌ நாடகத்‌ 
குமிழ்‌ நூல்‌, மதிவாணர்‌ என்னும்‌ பாண்டியர்‌ இயற்றிய “மதிவாணர்‌ நாடகத்‌ 
குமிழ்‌ நூல்‌” என்னும்‌ ஐந்து இசை நூல்களை மேற்கோள்களாகக்‌ கொண்டுள்‌ 
ளார்‌. இவற்றில்‌ அறிவனார்‌ இயற்றிய “பஞ்சமரபு” இப்பொழுது நமக்குக்‌ 
இடைத்திருக்கறது. எழுமாத்தூர்‌ வேலம்பாளையம்‌ வித்துவான்‌ தெய்வ 
ஓகாமணிக்‌ கவுண்டர்‌ பஞ்சமரபு நூலைப்‌ பதிப்பித்து இசைகத்தமிழுக்குப்‌ 
பெருந்தொண்டு புரிந்துள்ளார்‌. பஞ்சமரபிலுள்ள முப்பது செய்யுட்கள்‌ 
அடியார்க்கு நல்லார்‌ உரையில்‌ மேற்கோள்களாகக்‌ காட்டப்பட்டுள்ளன. 
தேவவிருடி நாரதன்‌ செய்த பஞ்சபாரதீயம்‌, தாளவகையோத்து, கடைச்சங்கப்‌ 
புலவர்கள்‌ இயற்றிய பெருங்குருகு, பெபெரு நாரை போன்ற இசைநூல்கள்‌ 
எல்லாம்‌ தம்முடைய காலத்திற்குமுன்பே இறந்துபோயின என்று அடியார்க்கு 
நல்லார்‌ தெரிவித்திருக்கிறார்‌. 

அடியார்க்கு நல்லார்‌ தம்முடைய காலத்தில்‌ என்ன இசைச்சொற்கள்‌ 
வழக்கிலிருந்தனவோ அவற்றையே தம்முடைய உரையில்‌ பயன்படுத்தியும்‌ 
மேற்கோளாகச்‌ காட்டுயுமிருக்கிறார்‌. உதாரணமாகக்‌ குரல்‌, துத்தம்‌, 
கைக்களை, உழை, இளி, விளரி, தாரம்‌ என்னும்‌ பெயரில்‌ பழங்காலத்தில்‌ 
வழங்கப்பட்ட ஏழு சுரங்களும்‌ பிற்காலத்தில்‌ சட்ஜம்‌, ரிஷபம்‌, காந்தாரம்‌, 
.மத்தியமம்‌, பஞ்சமம்‌, தைவதம்‌, திஷாதம்‌ என்ற வடமொழிப்‌ பெயர்களில்‌ 
அழைக்கப்பட்டன. 


குரவைக்கூத்து 

சிலப்பதிகார ஆய்ச்சியர்‌ குரவையில்‌ குரவைக்கூத்து பற்றிய விவரங்கள்‌ 
கூறப்பட்டுள்ளன. ஏழு பெண்கள்‌ குரவைக்‌ கூத்தாடுகின்றனர்‌. இவ்வேழு 
பெண்களும்‌ ஏழிசையான குரல்‌, துத்தம்‌, கைக்கிளை, உமை, இளி,.-விளரி, 
தாரம்‌ என்று பெயரிடப்படுகின்றனர்‌. மேற்குத்‌ திசையிலிருந்து தொடங்கி 
இடப்பக்க முறையாக குரல்‌, துத்தம்‌, கைக்கிளை, உழை, இளி, விளரி, 
தரம்‌ என்னும்‌ ஏழு சுரங்களாகி இத்தப்‌ பெண்கள்‌ தொன்றுபடுமுறையிலே 
திறுத்தப்‌ பெற்றனர்‌ என இளங்கோவடிகள்‌ இவ்வாறு கூறுகின்றார்‌: 


56 நுண்ணலகுகளும்‌ 


ஆங்கு, 

தொழுவிடை யேறு குறித்து வளர்த்தார்‌ 

ஏழுவ ரிளங்‌ கோதை யார்‌ 

என்றுதன்‌ மகளை நோக்கித்‌ 

தொன்றுபடு முறையான்‌ நிறுத்தி 

இடைமுது மகள்‌ இவர்க்குப்‌ 

படைத்துக்‌ கோட்‌ பெயரிடுவாள்‌ 

குடமுதல்‌ இடமுறையாக்‌ குரல்‌ துத்தம்‌ 

கைக்கை உழை இளி விளரி தாரமென 

விரி தரு பூங்குழல்‌ வேண்டிய பெயரே 
ஆய்ச்சியர்‌ குரவை -- எடுத்துக்காட்டு (73) 


இதற்கு அரும்பதவுரையாசிரியார உரையெழுதும்போது, பழந்தமிழ்‌ 
மக்கள்‌ எவ்வாறு ஏழு இசை நரம்புகளையும்‌ பன்னிரு இராசிகளில்‌ திறுத்தி 
னார்கள்‌ என்று குறிப்பிட்டுள்ளார்‌. 


பன்னிரு இராசிகளில்‌ இசைநரம்புகள்‌ 
குடமுதல்‌ அதாவது மேற்றிசை முதலாக வட்டப்பாலை வருமாறு 


“அழியும்‌ ஆரும்போல்‌ கீறிச்‌ சிறுதிகைக்கண்‌ 
ஊழினொரோவொன்றுடன்‌ $றிச்‌ - சூழ 
எருதாதி 8ழ்த்தசைக்கொண்டு ஈராறு எண்ணிக்‌ 
கருதிநிலக்‌ கயிற்றைக்‌ காண்‌”? 
-திதேந்திரமாலை, ஆருடசக்கர:ம்‌.. 


ஒரு சக்கரமும்‌ அதிலுள்ள ஆரக்கால்களும்‌ போல்‌ வரைந்து. கொள்ள்‌ 
வேண்டும்‌. அதாவது வட்டத்துள்‌ கிழக்கு மேற்காகவும்‌, வடக்கு தெற்காகஒம்‌ 
இரண்டு கோடுகள்‌ றிக்‌ கொள்ள வேண்டும்‌. இதன்பின்‌ வடகிழக்கு, வட 
மேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு என்னும்‌ கோணத்‌ இசைகளில்‌ விட்டங்கள்‌ 
வரைந்தால்‌ மொத்தம்‌ பன்னிரண்டு நிலங்கள்‌ (இடங்கள்‌) ஏற்படும்‌. இழக்கி 
லிருந்து தொடங்கி, இடபம்‌ முதலாக இந்த இராசிகளை அமைக்க வேண்டும்‌ 
என்கிறார்‌. 


இதற்கு அடுத்தபடியாக எத்டெத்த இராசியில்‌ என்னென்ன சுரம்‌ நிஜத்‌ 
இறது என்பதைக்‌ குறிப்பிடுகிறார்‌. இரா வரிசையில்‌ இடபத்திலிருந்த 
ஆரம்பிக்கிறார்‌. - 


இராகங்களும்‌ ஆசீ 


“இளி இடபம்‌ கற்கடகமாம்‌ விளரி, சிங்கம்‌ 
குளராத தாரமதுவாம்‌- தளராக்‌ 
குரல்கோல்‌ தனுத்துத்தம்‌ கும்பம்‌ களையாம்‌ 
வரலால்‌ உழை மீனமாம்‌'” 


இடபத்தில்‌ இளியும்‌ (ப), கடகத்தில்‌ விளரியும்‌ (த) சிம்மத்தில்‌ தாரமும்‌ 
(நி), துலாத்தில்‌ குரலும்‌ (௪), தனுசில்‌ துத்தமும்‌ (ரி), கும்பத்தில்‌ கைக்களை 
யும்‌ (௧) மீனத்தில்‌ உழையும்‌ (ம) நிற்கும்‌ என்று கூறுகிறார்‌. 

இனி, சுரவரிசையில்‌ குரல்‌ முதல்‌ தாரம்‌ ஈறாக எந்தெந்தச்‌ சுரம்‌ 
என்னென்ன இராசியில்‌ நிற்கிறது என்பதைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


குரல்‌ துலை, வில்‌ துத்தம்‌, கைக்கிளையே கும்பம்‌ 
பரியவுமை மீனம்‌ பாவாய்‌ -- அரிதாரம்‌ 
கொல்லேறு இளி, விளரி கற்கடகம்‌, கோப்பமைந்த 
தொல்லேழிசை நரம்பிற்காம்‌” ” ்‌ 





சச நுண்ணலகுகளும்‌ 


குரல்‌ (௪) துலாத்திலும்‌, துத்தம்‌ (ரி) தனுசிலும்‌, கைக்கிளை ₹க) 
கும்பத்திலும்‌, உமை (ம) மீனத்திலும்‌, தாரம்‌ (நி) சம்மத்திலும்‌, இளி (ப) 
இடபத்திலும்‌, விளரி (த) கடகத்திலும்‌ நிற்கும்‌ என்று கூறுகிறார்‌. கட்டுக்‌ 
கோப்புடன்‌ கூடிய தொன்மையான ஏழிசை நரம்புகளும்‌ அவை நிற்கும்‌ 
இராசிகளும்‌ இவ்வாறு அமைகின்றன என அரும்பதவுரையாடூிரியர்‌ விவரிக்‌ 
கிறார்‌. செய்யுளின்‌ அமைப்புக்‌ காரணமாக இளி, விளரி சுரங்களுக்கு 
முன்னதாகத்‌ தாரம்‌ கூறப்பட்டது. முதல்‌ செய்யுளில்‌ பன்னிரு இராசிகளில்‌ 
ஏழு நரம்புகள்‌ நிற்கும்‌ முறையும்‌, இரண்டாவது செய்யுளில்‌ ஏழு நரம்புகள்‌ 
பன்னிரு இராூகளில்‌ நிற்கும்‌ முறையும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


அடியார்க்கு நல்லார்‌ தரும்‌ விளக்கம்‌ 

அடியார்க்கு நல்லார்‌ இந்த அடிகளுக்கு உரை எழுதுகையில்‌ இவ்வாறு 
குறிப்பிடுகிறார்‌. பாலை நான்கு வகைப்படும்‌: ஆயப்பாலை, சதுரப்பாலை, 
தரிகோணப்பாலை, வட்டப்பாலையென. என்னை? 


“அயம்‌ சதுரம்‌ திரிகோணம்‌ வட்டமெனப்‌ 
பாய நான்கும்‌ பாலையாகும்‌” * என்றார்‌. 
அவற்றுள்‌ வட்டப்பாலை வருமாறு: 
**வட்டம்‌ என்பது வகுக்குங்‌ காலை 
ஒரேழ்‌ தொடுத்த மண்டல மாகும்‌'்‌ 
ஒப்பற்ற ஏழு நரம்புகள்‌ தொடுக்கப்பெற்ற வட்டம்‌ எவ்வாறு உள்ளது என 
இங்கு விவரிக்கிறார்‌. 
““சாணளவு கொண்டதொரு வட்டம்‌ தன்மீது 
பேணிஇருநாலு பெருந்திசைக்‌ - கோணத்து 
இருகயிறு மேலொட்டி ஒன்பானும்‌ மூன்றிம்‌ 
வருமுறையே மண்டலத்தை வை 
என்பது சூத்திரம்‌. என்னுதலிறாறாவெனின்‌, இட்ட பன்னிரண்டு கோணத்திற்‌ 
பன்னிரண்டு இராசிகளை நிறுத்தினால்‌ இவற்றுள்‌ நரம்புடன்‌ இயல்வன 
ஏழென்பது உணர்த்துதல்‌ நுதலிற்று” ' 
ஒரு வட்டத்தில்‌ வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்னும்‌ நான்கு 
பெரும்‌ திசைகளையும்‌ வரையவேண்டும்‌. இவ்வாறு வந்த நான்கு கோணங்கள்‌ 


ஒவ்வொன்றிலும்‌ இரண்டு இரண்டு கோடுகள்‌ கிழித்து, மொத்தம்‌ பன்னிரண்டு 


கோணங்களாக வகுக்க வேண்டும்‌ என்று கூறுகிறார்‌. 


இராகங்களும்‌ 59 


இவ்வாறு வகுக்கப்பெற்ற பன்னிரு கோணங்களிலே எவ்வாறு பன்னிரு 
இராசிகளையும்‌ அமைக்க வேண்டும்‌ என்று ம மான்‌ ன்‌ 


“எதிரும்‌ இராசி வலமிடமாக 
எதிராவிட மீனமாக - முதிராத 
ஈராறு இராசிகளை யிட்டடைவே நோக்கவே 
ஏரார்ந்த மண்டலமென்‌ றெண்‌ 
என்பது சூத்திரம்‌ என்னுதலிற்றோவெனின்‌, இட்ட பன்னிரண்டு கோணத்திற்‌ 
பன்னிரண்டு இராசிகளை நிறுத்தினால்‌ இவற்றுள்‌ நரம்புடன்‌ இயல்வன 
ஏழென்பது உணர்த்துதல்‌ நுதலிற்று.”' 


ஒன்றுக்கு ஒன்று எதிராகநிற்கும்‌ இராசிகளை வலப்பக்கத்தில்‌ இருந்து 
தொடங்கி இடப்புறமாக அமைக்க வேண்டும்‌. கடைசி இராசி மீனமாக நிற்க 
வேண்டும்‌. ஈராறு இராசிகளையும்‌ இடபம்‌ ஆதியாகவும்‌, மீனம்‌ ஈறாகவும்‌ 
கொண்டு அமைக்க வேண்டும்‌. இவ்வாறு அமைக்கப்பட்ட இராசிகளில்‌ நரம்பு 
களுடன்‌ இயல்வன ஏழு இராசிகளே என்று கூறுகிறார்‌ (ஓரேழ்‌ தொடுத்த 
மண்டலம்‌) 


இனி எந்தெந்த இராசியில்‌ என்னென்ன நரம்பு ன்ட்‌ நிற்கிறது எனக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 


“துலை நிலைக்குரலும்‌ தனுநிலைத்‌ துத்தமும்‌ 
நிலைப்பெறு கும்பத்து நேர்‌ கைக்கிளையும்‌ 
மீனத்து உழையும்‌ விடைநிலத்து இளியும்‌ 
மானக்கடகத்து மன்னிய விளரியும்‌ 
அரியிடைத்தாரமும்‌ அணைவுறக்‌ கொளலே 


துலாத்தில்‌ குரலும்‌, தனுசில்‌ துத்தமும்‌, கும்பத்தில்‌ கைக்கிளையும்‌., 
மீனத்தில்‌ உழையும்‌, இடபத்தில்‌ இளியும்‌, கடகத்தில்‌ விளரியும்‌, சிம்மத்தில்‌ 
தாரமும்‌ அணைந்து நிற்கும்படிச்‌ செய்க என்று கூறுகிறார்‌. 


மற்றொரு முறை 
பன்னிரு இராசி வட்டத்தில்‌ ஏழு நரம்புகள்‌ (சுரங்கள்‌) திற்கும்‌ 
மற்றொரு முறையையும்‌ அடியார்க்கு நல்லார்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
**ஏத்து மிடபம்‌ அலவனுடன்‌ சியம்‌ 
கோல்தனுக்‌ கும்பமொடு மீனமிவை - பார்த்துக்‌ 
குரல்‌ முதல்‌ தாரம்‌ இறுவாய்க்‌ கிடந்த 
நிரலேழும்‌ செம்பாலை நேர்‌'” 


60 நுண்ணலகுகளும்‌ 


இங்கு இடபத்தில்‌ குரல்‌ (௪) நிற்கிறது. கடகத்தில்‌ துத்தம்‌ (ரி) நிற்கிறது. 
இம்மத்தில்‌ கைக்கிளை (௧) நிற்கிறது. துலாத்தில்‌ உழை (ம) நிற்கிறது. 
கனுசில்‌ இளி (ப) நிற்கிறது. கும்பத்தில்‌ விளரி (த) நிற்கிறது. மீனத்தில்‌ 
தாரம்‌ (நி) நிற்கிறது. 





இந்த முறையை இளங்கோவடிகள்‌ வம்புறு மரபு என்று குறிப்பிட்டுள்‌ 
ளார்‌.4 வடமொழி நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள அலகு முறையும்‌ இதுவேயாகும்‌. 
அலகுகள்‌ 
ஆய்ச்சியர்‌ குரவையில்‌ எடுத்துக்காட்டில்‌ கூறப்பட்டுள்ள 
**குடமுதல்‌ இடமுறையாகக்‌ குரல்‌ துத்தம்‌ 
கைக்கிளை உழை இளி விளரி தாரமென 
விரிதரு பூங்குழல்‌ வேண்டிய பெயரே: 
என்னும்‌ அடிகளுக்கு உரையெழுதுகையில்‌, அடியார்க்கு நல்லார்‌ பன்னிரு 
இராசிகள்‌ கொண்ட வட்டத்தில்‌ தொன்று படு-மரபு, வம்புறுமரபு என்னும்‌ 


இராகங்களும்‌ 87 


இரண்டு முறைகளிலும்‌ எந்தெந்த இடங்களில்‌ என்னென்ன நரம்புகள்‌ 
(சுரங்கள்‌) நிற்கின்றன என்பதைக்‌ கூறிவிட்டு, இந்த நரம்புகளின்‌ மாத்திரை 
களையும்‌ குறிப்பிடுகிறார்‌. வடமொழி நூல்களில்‌ சுருதி என்று கூறப்படுவது 
தமிழ்‌ நூல்களில்‌ அலகு என்றும்‌ மாத்திரை என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 
இந்நரம்புகளின்‌ மாத்திரைகள்‌ வருமாறு : 


“குரல்‌ துத்தம்‌ நான்கு கிளைமூன்று இரண்டு ஆம்‌(கு) 
உரையா உமை இளி நான்கு - விரையா 
விளரி எனின்‌ மூன்று இரண்டு தாரமெனச்‌ சொன்னார்‌. 
களரிசேர்‌ கண்ணுற்றவா்‌”* எனக்‌ கொள்க 


குரல்‌ துத்தம்‌ ஆகிய இரு நரம்புகள்‌ ஓல்வொன்றிற்கும்‌ நான்சூ. 
மாத்திரைகள்‌. கைக்களைக்கு மூன்று மாத்திரைகள்‌. உழைக்கு இரண்டு 
மாத்திரைகள்‌. இளிக்கு நான்கு மாத்திரைகள்‌. விளரிக்கு மூன்று மாத்திரைகள்‌... 
காரத்திற்கு இரண்டு மாத்திரைகள்‌. சுருங்கச்‌ சொன்னால்‌ இத்த மாத்திரைகள்‌ 
4, 4, 2, 2, 4, 29, 2 என்ற நிரலில்‌ வருகின்றன. 


நரம்புகளின்‌ மாத்திரைகள்‌ பற்றி அரும்பதஉரையா?ிரியரும்‌ குறிப்பிட்டு 
இருக்கிறார்‌. வேனிற்காதை 247, 42 அடிகளில்‌ இளங்கோவடிகள்‌ இவ்வாறு 
கூறுகிறார்‌. 


“பிழையா மரபின்‌ ஈரேழ்‌ கோவையை 
உழை முதம்‌ கைக்கிளை இறுவாய்கட்டி” * 


இத்த அடிகளுக்கு அரும்பத உரையாசிரியர்‌ உரை எழுதும்போது உழை 
முதலாகக்‌ கைக்கிளை ஈறாகப்‌ பண்ணியென்றவாறு என்று கூறிவிட்டு, இந்த 
நரம்புகளின்‌ மாத்திரைகளையும்‌ இவ்வாறு குறிப்பிடுகிறார்‌. 


“குரலே துத்தம்‌ இளியிவை நான்கும்‌ 
விளரி கைக்கிளை மூம்‌ மூன்றாகித்‌ 
தளராத்‌ தாரம்‌ உழையிவை ஈரிரண்டு 

- எனவெழும்‌ என்ப அறிந்திச னோரே: ” 


குரல்‌, துத்தம்‌, இளி ஆகிய தரம்புகள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ நான்சூ 
மாத்திரைகள்‌. விளரி, கைக்களை ஆய நரம்புகள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ 
மூன்று மாத்திரைகள்‌. தாரம்‌, உழை ஆகிய நரம்புகள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌... 
இரண்டு மாத்திரைகள்‌. ம: ள்‌ 


62 நுண்ணலகுகளும்‌ 


சிலப்பதிகாரத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள அலகுகள்‌ (குரல்‌ துலாத்தில்‌ நிற்கிறது) 





. தரம்புகளின்‌ (சுரங்கள்‌) இடைவெளிகளைக்‌ காண்பிக்கும்‌ மாத்திரை 
களை இவ்வாறு குறிப்பிடலாம்‌. 


கு து கை ௨ இ வி தா 
(௪) (ரி) (௧) (ம) (0) (த) (நி) 


4 கீ க 2 22 


இந்த நரம்புகளுக்குரிய மாத்திரைகள்‌ இவ்வாறு உள்ளன. 
தீ 8 | உர 


கூ. ,து.கை ௨ இ. வி தா 
(௪2, (ரி), (௧). (ம) (ர (த) (ந) 


இந்த நரம்புகளின்‌ நிரலில்‌ நான்கு அலகு துத்தமும்‌ (ரி), மூன்று_அலகு: 
கைக்களையும்‌ (௧), ஓர்‌ அலகு உழையும்‌ (ம), மூன்று அலகு விளரியும்‌ (த), 


இராகங்களும்‌ 82 


ஓர்‌ அலகு தாரமும்‌ (நி) வருகின்றன. இது ஏறக்குறைய தற்கால இராகமான 
அரிகாம்போதியை அடுத்திருக்கிறது. ஒரு சிறிய வேறுபாடு காணப்படுகிறது... 
குற்காலத்தில்‌ வழங்கப்படும்‌ அரிகாம்போதியில்‌ இரண்டு அலகுகள்‌ கொண்ட 
தாரம்‌ (நி) பாடப்பெறுகிறது. இங்குக்‌ கூறப்பட்டுள்ள நரம்பு நிரலில்‌ ஓர்‌ 
அலகுள்ள தாரம்‌ (நி) வருகிறது. ப 

இனி வம்புறுமரபில்‌ கூறப்பட்டுள்ள நரம்புகளின்‌ மாத்திரைகளைக்‌ 
காண்போம்‌. இந்த நரம்புகளின்‌ இடைவெளி மாத்திரைகளை இவ்வாதூ 
குறிப்பிடலாம்‌. 


கு து கை உ இ வி தா 
(௪) (ரி) (௧) (ம) () (த) (தி) 
2 2 


க 4 4 4 32 23 





$க நுண்ணலகுகளும்‌ 


இந்த நரம்புகளுக்குரிய மாத்திரைகள்‌ இவ்வாறு வருகின்றன. 


2 ம 7 4 7 
கு து கை உ இ வி தா 
(௪) (ரி) (௧) (ம) (0 (த) (நி) 


இது தற்கால இராகமாகிய கரகரப்ரியாவை ஏறக்குறைய அடுத்திருக்‌ 
இறது. இரண்டு வேறுபாடுகள்‌ காணப்படுகின்றன, சுரகரப்ரியாவில்‌ இரண்டு 
அலகுகள்‌ கொண்ட கைக்கிளையும்‌ (௧), இரண்டு அலகுகள்‌ கொண்ட 
தாரமும்‌ (நி) பாடப்பெறுகின்றன. இங்குக்‌ கூறப்பட்டுள்ள சுரநிரலில்‌ ஓர்‌ 
அலகு கொண்ட கைக்களையும்‌ (௧), ஓர்‌ அலகு கொண்ட தாரமும்‌ (நி) 
வருகின்றன. வடமொழி நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள அலகு முறையும்‌ இதுவே. 


தொன்றுபடு மரபு, வம்புறு மரபு ஆகிய இரு முறைகளிலும்‌ கூறப்‌ 
பட்டுள்ள நாம்புகளின்‌ (சுரங்கள்‌) மாத்திரைகள்‌ (அலகு) மொத்தம்‌ இருபத்து 
இரண்டு ஆகும்‌. 


அடிக்குறிப்புகள்‌ 

3. ௨. வே. சாமிநாதய்யரால்‌ பதிப்பிக்கப்பெற்ற சிலப்பதிகார மூலமும்‌ அடியார்க்கு 
நல்லாருரையும்‌--இளங்கோவடி.கள்‌ வரலாறு ்‌ 

2. ௨. வே. சாமிநாதய்யரால்‌ பதிப்பிக்கப்‌ பெற்ற கலெப்பதிகார மூலமும்‌ அடியார்க்கு 
நல்லாருரையும்‌--இளங்கோவடிகள்‌ வரலாறு ்‌ 

3. ௨. வே. சாமிநாதய்யரால்‌ பதிப்பிக்கப்‌ பெற்ற சிலப்பதிகார மூலமும்‌ அடியார்க்கு 
நல்லாருரையும்‌--இளங்கோவடிகள்‌ வரலாறு 

4. (௮) அரங்கேற்றுகாதை அடிகள்‌ 70 முதல்‌ 84 வரை 
(ஆ) டாக்டர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ இயற்றிய “லப்பதிகாரத்து இசைத்தமிழ்‌” - பக்கம்‌. 

49 முதல்‌ 


6 


ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ குறிப்பிட்டுள்ள 
ப அலகுமுறை 


லைப்பதிகாரம்‌ அரங்கேற்றுகாதையில்‌ குமலோன்‌ அமைதியைக்‌ கூறும்‌ 
(பொழுது இளங்கோவடிகள்‌ இவ்வாறு கூறுகிறார்‌. 
“*ஏற்றிய குரல்‌இளி என்றிரு நரம்பின்‌ 
ஒப்பக்கேட்கும்‌ உணர்வின னாகி: * 
(அரங்‌. அடிகள்‌ 59-60) 


பழந்தமிழ்‌ மக்கள்‌ இணை. நரம்பு தொடுத்துப்‌ பாடும்‌ அறிவினை 
உடையவர்களாய்‌ இருந்தனர்‌ என்று அறிகிறோம்‌. அவர்கள்‌ குரலும்‌ இளியும்‌. 
்‌ இணையும்‌ சரியான ஒலியை நுட்பமாக உணரும்‌ செவிச்செல்வம்‌ பெற்றவர்‌ 
களாக இருந்தனர்‌. 


குரலும்‌, இளியும்‌ இணைவதை அறிவதான இந்தச்‌ செவிச்செல்வத்தை: 
வைத்துத்தான்‌ பழங்காலத்‌ தமிழ்‌ மக்கள்‌ ஓர்‌ இயக்கிலுள்ள (ஸ்தாயி) பன்னிரு. 
சுரநிலைகளையும்‌ கண்டுபிடித்தனர்‌ என்று மூன்‌ றாவது அத்தியாயத்தில்‌ 
கண்டோம்‌.  இலப்பதிகாரம்‌ வேனிற்காதையில்‌ இது விவரமாகச்‌ சொல்லப்‌ 
உடட்டிருக்கிறது. 
- “*வரன்முறை மருங்கின்‌ ஐந்தினும்‌ ஏழினும்‌ 
உழைமுத லாகவும்‌ உழையீ றாகவும்‌ 
குரல்முத லாகவும்‌ குரலீ றாகவும்‌ 
(வேனிற்காதை 26-38 அடிகள்‌ 


66 நுண்ணலருகளும்‌ 
குரல்‌-இளி, குரல்‌-இளி (௪-ப, ௪-ப) முறையாகவும்‌, ரூரல்‌-உழை., 
குரல்‌-உழை (௪-ம, ௪ச-ம) முறையாகவும்‌ அவர்கள்‌ ஓர்‌ இயக்கிலுள்ள பன்னிரு 
சுரநிலைகளையும்‌ கண்டுபிடித்தார்கள்‌ என்பதைக்‌ கண்டோம்‌. 


சிலப்பதிகாரம்‌ வேனிற்காதையில்‌ பழங்காலத்திலிருந்த சகோடயாழில்‌ 
எவ்வாறு பதினான்கு நரம்புகள்‌ இருந்தனவென்றும்‌, இவற்றில்‌ உழை 
குரலாகவும்‌ கைக்கிளை தாரமாகவும்‌ வைக்கப்பட்டிருந்தன என்றும்‌ நாம்‌ 
காண்கிறோம்‌. 
“பிழையா மரபின்‌ ஈரேழ்‌ கோவையை 
உழைமுதற்‌ கைக்கிளை யிறுவாய்‌ கட்டி”” 


(வேனிற்காதை அடிகள்‌ 47, 22] 
இந்தப்‌ பதினான்கு சுரங்களின்‌ அமைப்பு இவ்வாறு இருந்தது. 
மபதநிசரிகமபதநிச்ரிக்‌ 
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த இரு அடிகளுக்கும்‌ அடியார்க்கு நல்லார்‌ 
உரையெழுதும்போது குரல்‌-இளி முறையாக எவ்வாறு பன்னிரு சுரங்களும்‌ 
பிறக்கின்றன என்று கூறுகிறார்‌. 


“*தாரத்துள்‌ தோன்றும்‌ உழைஉழையுள்‌ தோன்றும்‌ 
ஒருங்குரல்‌ குரலினுள்‌ தோன்றிச்‌ சேரும்‌இளி 
யுள்தோன்றுந்‌ துத்தத்துள்‌ தோன்றும்‌ விளரியுள்‌ 
கைக்கிளை தோன்றும்‌ பிறப்பு”: ட 


குறைதாரம்‌ (கைக நிஷாதம்‌ - நி”) இங்கு ஆதார சுரமாக எடுத்துக்‌. 
கொள்ளப்பட்டு, அதிலிருந்து குரல்‌-இளி (௪-ப) முறையாய்‌ எவ்வாறு பன்னிரு 
சுரங்களும்‌ இடைக்கன்றன என உரையாசிரியர்‌ விளக்குகிறார்‌. 


சரி$ரி/க£க* ம$ம*பத$த4 நி£நி*ச்‌ 


குரல்‌-இளி முறையில்‌ இவ்வாறு பன்னிரு சுரங்கள்‌ பிறக்கின்றன . 


1. தாரத்தில்‌ உழை தோன்றும்‌ க ல நி மூ 
2. உழையில்‌ குரல்‌ தோன்றும்‌ ல்‌. க ம ௪ 
8. குரலில்‌ இளி தோன்றும்‌ 7: வ வட ச 4 
4. இளியில்‌ துத்தம்‌ தோன்றும்‌ 1 அத்த ல்ட ப வ ஜி* 
5. துத்தத்தில்‌ விளரி தோன்றும்‌ டி க்‌ ர்‌ தீ 
6. விளரியில்‌ கைக்கிளை தோன்றும்‌ த ம்‌ கீ க. 
7. கைக்களையில்‌ தாரம்‌ தோன்றும்‌ . .... டக தி்‌ 


இராகங்களும்‌ 67 


£. தாரத்தில்‌ உழை தோன்றும்‌ து ல்க இ ம* 

9. உழையில்‌ துத்தம்‌ தோன்றும்‌ க ப ம* றி 

70. துத்தத்தில்‌ விளரி தோன்றும்‌ ல க நி கு 

77. விளரியில்‌ கைக்கிளை தோன்றும்‌ யக்‌ ந க்‌ க்‌ 

72. கைக்களையில்‌ தாரம்‌ தோன்றும்‌ கல ப க்‌ நி்‌ 
இணைச்சுரம்‌ 


ச-ப முறைப்படி உண்டான சுரம்‌ இணைச்சுரம்‌ என்று அழைக்கப்‌ 
படுகிறது. அதாவது நின்ற நரம்பிற்கு (சுரத்திற்கு) ஏழாவது சுரம்‌ அல்லது 
78-ஆவது அலகு இணைச்சுரமாகும்‌.! 


ச்‌ 


வ ஆ வ 
9 ஆ 05 
வ 0௦ 
௭ வ 
ஐம்‌ 


ப 
2 


ட சே ஓங்‌ 


எந்தெத்தச்‌ சுரங்கள்‌ குரல்‌-இளி முறையில்‌ இணைந்து வருகன்றனவோ 
அவை இணைச்சுரங்களாகும்‌. குறைதாரத்தினின்று ஏழாவது இடத்தில்‌ வரும்‌ 
உழையும்‌ (நி'-ம!), உழையினின்று ஏழாவது இடத்தில்‌ வரும்‌ குரலும்‌ (ம-௪) , 
குரலினின்று ஏழாவது இடத்தில்‌ வரும்‌ இளியும்‌ (௪-ப) ,இளியினின்று ஏழாவது 
இடத்தில்‌ வரும்‌ துத்தமும்‌ (ப-ரி”), துத்தத்தினின்று ஏழாவது இடத்தில்‌ வரும்‌ 
விளரியும்‌ (ரி£-த5) இணைச்சுரங்களாகும்‌. ஆரோசை (ஆரோகணம்‌) முறையில்‌ 
வருவது போல அமரோசை (அவரோகணம்‌) முறையில்‌ ஏழாவது இடத்தில்‌: 
வரும்‌ சுரங்களும்‌ இணைச்சுரங்களாகும்‌. 


ச்‌ 


வு 0 
ஷூ வ 
619 ௦ 
௨5௦ 
வந. வ 


ஆடவ 


ப 
த 


குரலிலிருந்து (௪) அமரோசையாய்‌ ஏழாவது இட்மான]உழையில்‌ (ம) 
இணைச்சுரம்‌ நிற்கிறது ்‌ ஏட 
இலப்பதிகாரத்தில்‌, அடியார்க்கு நல்லார்‌. தமது. உரையில்‌ இவ்வாறு 
கூறுகிறாம்‌- 
இணை எனப்படுவ 8ழும்‌ மேலும்‌, ..... 
அணையத்‌ தோன்றும்‌ அளவின என்ப”? 
(சிலப்‌. 8: 38 
அடியார்க்கு நல்லார்‌ உரை). 


68 நுண்ணலகுகளும்‌ 


பன்னிரு இராசி வட்டத்தில்‌ இணை, கிளை, ௩ட்பு, பகைச்சுரங்கள்‌ நிற்கும்‌ நிகைைன்‌ 





கிளைச்சுரம்‌ 


இளை என்பது உறவு, கஇளைத்தவை, சுற்றம்‌ என்று பொருள்படும்‌. 
ஆரம்ப சுரத்திவிருந்து ஐந்தாவது இடத்தில்‌ நிற்கும்‌ சுரம்‌ களைச்சகுரமாகும்‌. 
குரலுக்கு (௪) உழை (ம) கிளைச்சுரமாகும்‌. 
3. தமி இடாத 
சரி ரி ௧க௧ம 
7 23 4 5 
இதைப்போலவே அமரோசை முறையிலும்‌ ம-௪, ௪-ப, பாசி, மி-௬ 
போன்ற சுரங்கள்‌ இளைச்சுரங்களாகும்‌. 


61% 0௦ 
கூவ 


ந 
தி 
அ- 


சு 
ஆ 0௦ 


ப 
ம 


இராகங்களும்‌ 69 
கட்புச்சுரம்‌ 
தொட்ட கரத்திற்கு (நின்ற நரம்பிற்கு) நான்காவது இடத்தில்‌ வரும்‌ 
கரம்‌ (நரம்பு) நட்புச்சுரமாகும்‌. 
1 2 ர 2 
சரி ரி ௧௧ 
1 23 4 


அவரோகணம்‌) முறையிலும்‌ வரும்‌. 


க்ஷ 


இதேபோல்‌ அமரோசை 


ச 7 3 
க கரி 
7 2 


சேவ 


ச 

4 

பூகைச்சுரம்‌ 

நின்ற நரம்பிற்கு ஆறும்‌ மூன்றும்‌ பகை என்று சொல்லப்பட்டிருக்கி றது. 

குரலை (சட்ஜம்‌) நின்ற நரம்பு என்று வைத்துக்‌ கொண்டால்‌, மூன்றாவது 

சுரமான குறை கைக்கிளையும்‌ (சாதாரண காந்தாரம்‌), ஆறாவது சுரமான 

இறை உழையும்‌ (பிரதி மத்யமம்‌) பகைச்சுரங்களாகும்‌. 

**தின்ற நரம்பிற்கு ஆறும்‌ மூன்றும்‌ 
சென்று பெற திற்பது கூடமாகும்‌”* 

(சிலப்‌. 8: 92 
அடியார்க்கு நல்லார்‌ உரை, 

கூடம்‌ என்றால்‌ பகை என்று பொருள்படும்‌. 


1 2 3 
சரி ரித 
7 2 8 
1 29277 24 7 29 
சரிரி ௧௧ மம 
7 2 8 கீ. டூ 


**உறவிணை நட்புகளை இயல்பெய்த 
மூகன்‌ முழவதிர ஏழிசை முகக்கும்‌ 
முல்லையாழொடு ௬ருதி வண்டலம்பக்‌ 
'களவலர்‌ சூடிப்‌ புறவு பாட்டெடுப்பப்‌ 
புசுந்தழை பரப்பிக்‌ கனமயி லால”* 

என்னும்‌ கல்லாடச்‌ செய்யுள்‌ அடிகளின்‌ உரையிலே 


70 நுண்ணலரகுகளும்‌ 


“ஏழாம்‌ நரம்பிணை நாலு நட்பாகும்‌ 
ஐந்து கிளை, ஆறும்‌ மூன்றும்‌ பகையே 


என்றார்‌ இசைமரபுடையார்‌ எனக்‌ காணப்படுகிறது. 


ச ரி: ரி5 ௧7 க 05 அடித்‌ ப 
பகை நட்பு தளை பகை இணை 


இணை, கிளை, நட்பு, பகைச்சுரங்கள்‌ எவை என்று தெரிந்து கொள்வது 
மிகவும்‌ இன்றியமையாததாகும்‌. இணை, கிளை, நட்புச்‌ சுரத்தொடர்களை 
எழுதவும்‌, ஓர்‌ இராகத்திற்கு இலக்கணம்‌ வகுக்கவும்‌, பண்‌ அமைப்பதற்கும்‌, 
சுரங்கள்‌ பொருந்தும்‌ முறை மிகவும்‌ பயன்படுகிறது. 


குரலிலிருந்து இளிவரையில்‌ உள்ள அலகுகள்‌ 


குரலிலிருந்து இளிவரையில்‌ உள்ள அலகுகளைக்‌ கணக்கிட்டால்‌ பதன்‌ 
மூன்று அலகுகள்‌ கொண்ட இடைவெளி இருப்பதைக்‌ காண்கிறோம்‌. 
ச ரி1ரி? ரி ரி4 ௧௩ ௧5௧௧4 மூ மமம்‌: ப 
17 239 4 56 7 8 9 10 11 12 14 


பழந்தமிழ்‌ மக்களின்‌ அலகு முறை 


பழந்தமிழ்‌ மக்களின்‌ அலகு முறை இவ்வாறு இருந்தது எனச்‌ சிலப்பதி 
காரத்தில்‌ கூறப்பட்டுள்ளது. 
கு து கை உ இ வி தா 
(௪) மரி) (௧) (ம) (ப) (த) (நி) 
த 4 2 2 த ம 2 3 22 


(ஏறக்குறைய அரிகாம்போதி இராகத்தின்‌ அலகுகள்‌) 


இந்த அலகு முறையை எடுத்துக்‌ கொள்வோமானால்‌, குரல்‌-இளி (ச-ப] 
முறைப்படி பதின்மூன்று அலகுகள்‌ கொண்ட இடைவெளி ஒன்று போல்‌ 
வரவில்லை எனக்‌ காண்கிறோம்‌.” 


தாரத்தில்‌ உழை தோன்றும்‌ முறைப்படி, சிம்மத்தின்‌ (தாரம்‌)ஏழாவது 
இராசியான மீனத்தில்‌ உழை நிற்கிறது.4 84-12-1214 'அலகுகள்‌.மீனத்தின்‌ 
(உழை) ஏழாவது இராசியான துலாத்தில்‌ குரல்‌ நிற்கிறது. 4-2 டத ௮72 
அலகுகள்‌. துலாத்தின்‌ (குரல்‌) ஏழாவது இராசி யா ௬ இடயத்தில்‌ இளி 
நிற்கிறது. 4-8-12--4--18 அலகுகள்‌. இடபத்தின்‌ (இளி) ஏழாவது இராசி 
யான தனுசில்‌ துத்தம்‌ நிற்கிறது 248-444 அலகுகள்‌. குனுசவின்‌ 


இராகக்களும்‌ 23 


(துத்தம்‌] ஏழாவது இராசியான கடகத்தில்‌ விளரி நிற்கிறது. 3--2--4492 72 
அலகுகள்‌. கடகத்தின்‌ (விளரி) ஏழாவது இராசியான கும்பத்தில்‌ கைக்கிளை 
நிற்கிறது. ,, 2444442௬18 அலகுகள்‌. கும்பத்தின்‌ (கைக்கிளை) ஏழாவது 
இராசியான கன்னியில்‌ தாரம்‌ நிற்கவேண்டும்‌... ஆனால்‌, ஆறாவது இராசி 
யான இம்மத்தில்‌ நிற்கிறது. 2--4--222 17 அலகுகள்‌. 





நின்ற நரம்பிற்கு ஆறும்‌ மூன்றும்‌ பகை என்று முன்னதாகக்‌ கண்டோம்‌... 
சும்பத்திற்குச்‌ சிம்மம்‌ பகையாம்‌. கைக்கிளையின்‌ ஆறாவது இடத்தில்‌ தாரம்‌. 
வருவது பகைச்சுரமாகும்‌. இதைத்‌ தவிர்க்க வேண்டியதுள்ளது. 


கு. து கை ௨ இ வி.தா 
சரி ௧ ம ப த நி 
க கீ 2 3 8.8. 2 
7. தாரத்துள்‌ உழை தோன்றும்‌ - தாகு துகை ௨, 
(தி ம$) நி சரி ௧ம 


43-42-2௭13 


72 அவுண்ணலகுகளும்‌ 


வட்டப்பாலை 


தமிழ்‌ நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள அலகுகள்‌ குரல்‌ துலாத்தில்‌ நிற்கு முறையும்‌... 
குரல்‌ இடபத்தில்‌ நிற்கும்‌ முறையும்‌ 





2. உழையுள்‌ குரல்‌ தோன்றும்‌ 


உ இவிதாகு 
(ம£- ௪4) 


மபத நிச்‌ 
சீட. ட242. 72 
3. குரலுள்‌ இளி தோன்றும்‌ 


குதுகை உ இ 
(௪*-- ப4) 


சரி க மப 
44 ச 2 கீ௬4௮4 
4. இளியுள்‌ துத்தம்‌ தோன்றும்‌ இவிதாகுது 
ட (4 ரி6) 


412-044 74 


இராகங்களும்‌ த] 


5. துத்தத்துள்‌ விளரி தோன்றும்‌ துகை உ இவி 
(ரி4- த5) ரி க மபத 
9-ட2-ட2-ட்ச2]2 
6. விளரியுள்‌ கைக்கிளை தோன்றும்‌ விதாகு துகை 
(தூ- ௧5) க.நி௪ ரிக 
9-.2-2-3௮13 
7. கைக்கிளையுள்‌ தாரம்‌ தோன்றும்‌ கை ௨இ விதா 
(க3- நி5) க மபத நி 
9.29 2 77 


முதல்‌ நான்கு வரிசையிலும்‌, ஆறாவது வரிசையிலும்‌ குரலுக்கும்‌ 
இளிக்கும்‌ இடையில்‌ உள்ள இடைவெளி 14 அலகுகளாக இருக்கின்றன. 
ஐந்தாம்‌ வரிசையில்‌ (துத்தத்துள்‌ விளரி தோன்றுவது) இத்த இடைவெளி 
1 2அலகுகளாகவும்‌, ஏழாவது வரிசையில்‌(கைக்கிளையுள்‌ தாரம்‌ தோன்றுவது) 
இந்த இடைவெளி 11 அலகுகளாகவும்‌ இருக்கின்றன. ஆகவே, சிலப்பதிகார 
உரையாசிரியர்கள்‌ குறிப்பிட்டுள்ள 88 அலகு முறை, குரல்‌-இளி (ச-ப) 
இணைச்சுர முறைக்குப்‌ பொருந்தாது என ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ விளக்‌இ 
யுள்ளார்‌.இந்த முறையில்‌ கைக்கிளைக்கும்‌ விளரிக்கும்‌ நான்கு நான்கு அலரசூ 
கள்‌ வருமானால்‌ இந்த வேறுபாடு காணப்படாது என அவர்‌ கூறியிருக்கிறார்‌. 


வடமொழி நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள அலகு முறை 
கு து கை ௨ இ வி தூர 


ச ரி க ம ப கு நி 
கீ ம 2 கீ கீ 2 உண 22 


(ஏறக்குறைய கரகரப்ரியா இராகத்தின்‌ அலகுகள்‌) 


இந்தச்‌ சுரநிரலில்‌ பதின்மூன்று அலகுகள்‌ கொண்ட இடைவெளிகள்‌ 
எவ்வாறு வருகின்றன என்பதைக்‌ காண்போம்‌. 


கு த கை உ இ வி குர்‌ 
4 2 2 கீ கீ 3 உ இற 
7. குரலுள்‌ இளி தோன்றும்‌ குதுகை ௨ இ 
(௪ பரு) எட்டித்‌ நட்பு 
2-4 2-4-14௯72 
2. இளியுள்‌ துத்தம்‌ தோன்றும்‌ இவிதா து 
இ ய்‌ (ப4- ரி3) தத ௮ 
29-12-42௯7 


௪4 நுண்ணலகுகளும்‌ 


வடமொழி நூல்களில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள அலகுகள்‌ 
(குரல்‌ இடபத்தில்‌ நிற்கிறது) 





4. துத்தத்துள்‌ விளரி தோன்றும்‌ துகை உ இ வி 
(ரி5- தூ) ரி ௧கமபத 
2-.4-4-.2௭14 
சீ. விளரியுள்‌ கைக்கிளை தோன்றும்‌ விதா குதுகை 
(த$- ௧5) த நி சரி க 
244-9-12217 
5. கைக்கிளையுள்‌ தாரம்‌ தோன்றும்‌ கை ௨. இவிதா 
(க3- நி5) க மப.த நி 
24-22-௮712 
6. தாரத்துள்‌ உழை தோன்றும்‌ தூ குதுகை ௨ 
(தி-- ம) _-நி.ச௪ ரி ௧ம 
ப 4422442712 


இராகங்களும்‌ க 
7. உழையுள்‌ குரல்‌ தோன்றும்‌ ! உ.இ விதா கு 
(ம- ௪4) மப த தி ௪ 
3-3.) 2-2 


ஓன்று, மூன்று, ஐந்து, ஆறு, ஏழு ஆகிய வரிசைகளில்‌ குரல்‌-இளி 
முறைப்படி வரும்‌ அலகுகளின்‌ எண்ணிக்கை பதின்மூன்றாகவும்‌, இரண்டு, 
நான்கு ஆகிய வரிசைகளில்‌ இம்முறைப்படி வரும்‌ அலகுகளின்‌ எண்ணிக்கை 
முறையே பன்னிரண்டு ஆகவும்‌, பதினொன்றாகவும்‌ இருக்கின்றன. 


வடமொழி நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள இருபத்திரண்டு சுருதி முறையும்‌ 
குரல்‌-இளி (௪-ப) அலகு முறைக்கு ஏற்றதாக இல்லை என ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ 
விளக்கியிருக்கிறார்‌. 


ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ குறிப்பிட்டுள்ள அலகுமுறை 


(தீர சங்கராபரணம்‌ இராகத்தின்‌ அலகுகள்‌) 
244-4-2--4-414224 





26 நுண்ணலகுகளும்‌ 


தஞ்சை ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ குறிப்பிட்டுள்ள அலகுமுறை இவ்வாறு 
உள்ளது. 


கு து கை ௨ இ வி தா 
சரி ௧ ம பத நி 
9 4 த 2 4 கீ 4.௮ தகீ 


இந்த அலகுமுறை தீர சங்கராபரண இராகத்தின்‌ அலகுமுறையாக 
இருக்கிறது. குரல்‌-இளி முறைப்படி அலகுகளின்‌ இடைவெளிகள்‌ இந்த 
அமைப்பில்‌ எவ்வாறு உள்ளன எனக்‌ காண்போம்‌. 


2. தாரத்துள்‌ உழை தோன்றும்‌ தா குதுகை௨உ 
(நி- ம5) சரி ௧_.ம 
(கை நிஷா தத்தில்‌ நி துவங்குவதால்‌ கட்க 4 2௨7௪ 
சா-வின்‌ அலகு 4 ஆகிறது) 
2. உழையுள்‌ குரல்‌ தோன்றும்‌ உஇவிதாகு 
(ம- ௪5) மபத நி ச 
4-4 42274 
3. குரலுள்‌ இளி தோன்றும்‌ குதுகை ௨ இ 
(ச- ப$) சரி ௧ மப 
ச--4-2-- 4714 
4. இளியுள்‌ துத்தம்‌ தோன்றும்‌ இவிதாகுது 
(ப1-- ரி) பத $நிசரி 


5. துத்தத்துள்‌ விளரி தோன்றும்‌ துகை உ இலவி 
(ரி*- த) ரி. க மப. த 
424-474 
6. விளரியுள்‌ கைக்கிளை தோன்றும்‌ விதா குதுகை 
(த4-- ௧4) த நி சரி ௧ 
கீ 24 ௮7௪ 
7. கைக்கிளையுள்‌ தாரம்‌ தோன்றும்‌ கை ௨ இவிதா 
(௧*- நி$) க மப.த நி 
5. 4-1. 2). 4௮14 


இதில்‌ குரல்‌-இளி முறைப்படி அலகுகளின்‌ இடைவெளி ஒன்றுபோல்‌ 
யதினான்காக இருக்கிறது என்பதைக்‌ காண்கிறோம்‌. 


இராகங்களும்‌ 77 


24 அலகு முறையில்‌ கிளைகிளையாய்‌ வரும்‌ .அலகுகளும்‌ ௩ட்பு-௩ட்பாய்‌ வரும்‌ 
அலகுகளும்‌ பொருந்தி நிற்கின்றன 


இணை, களை, நட்பு, பகைச்‌ சுரங்கள்‌ பற்றிய விவரங்களை முன்னதாகப்‌ 
பார்த்தோம்‌. 
இளை, களையாய்‌ வரும்‌ சுரங்கள்‌ (௪-ம) ஐந்து ஐந்தாக வருகின்றன. 
12 7 2 1 


சரி ரி க க௧.ம 
1. 2 8 க.த்‌ 


அலகுக்‌ கணக்கில்‌ இவை பத்துப்‌ பத்தாக வருகின்றன. 


1 2 8 4 1 282 8 4 
௪ ரி ரி ரி. ரி ௧௧௧௧ ம்‌ மீ 
12 8 4 5 6 7 8 9 70 
நட்பு நட்பாய்‌ வரும்‌ சுரங்கள்‌ (௪-௧) நான்கு நான்காக வருகின்றன. 
12 1] 2 
சரி ரி ௧.௧ 
12 8 4 


நட்பு-நட்பாய்‌ வரும்‌ அலகுகளின்‌ இடைவெளி எட்டு ஆகும்‌. 
௪ ரறிழ நி ரி ரி4 த. தூ தூ க 
2 2 ல தீ 5 6 7 8 


24 அலகு முறையில்‌ கிளை அலகுகளும்‌ நட்பு அலகுகளும்‌ இவ்வாறு 
பொருந்தி நிற்கின்றன. 


ச 

] றி்‌ 9 ம* 17 கீ 

்‌) ரிீ 10 மீ 78 4 

9... நி3 117 ம 19 நி5 

ம்‌. நி4 12 ம* 20 நி£ 

த ௧௫ 72 மஸ ஒர நி 

6 ௧3 ர்க ப-(ப5) ஓ & 

7 ப்‌ 75 த* 539 நி5 (௪1) 
8 க்‌ 16 தா 24 சை 


கிளைகிளையாய்‌ வரும்‌ அலகுகள்‌” 


௪ வில்‌ இருந்து பத்தாவது அலகில்‌ ம£ வருகிறது (சுத்த மத்யமம்‌). 
இதேபோல்‌ மூ இல்‌ இருந்து பத்தாவது: அலகில்‌ நி வருகிறது. ( ௧௮ 
வருறெது. க*இல்‌ இருந்து பத்தாவது அலில்‌ த" வருறது. இதேயோல்‌ 


40 நுண்ணலகுகளும்‌ 


இவை கலைமலைவமைதிக்கு உதாரணங்கள்‌ ஆகும்‌ என ஆபிரகாம்‌ 
பண்டிதர்‌ கூறியிருக்கிறார்‌. ஏழாம்‌ நரம்பில்‌ ஓர்‌ அலகு குறைத்துப்‌ 
பிடித்ததினால்‌ மிக இனிமையாக இருந்த காரணத்தால்‌ ஆறாம்‌ நரம்பென்று 
சொல்லுவது புனைந்துரையாதலில்‌ பொருந்துவதாயிற்று என்றும்‌, இது 





பழந்தமிழ்‌ மக்கள்‌ ஆயப்பாலையில்‌ வரும்‌ பன்னிரு சுரங்களில்‌'ஏழு சுரம்‌ 
வரும்‌ இராகம்‌ ஒன்றைப்‌ பாடி அதன்பின்‌ வட்டப்பாலை முறைப்படி அலகு 
குறைத்துப்‌ பாடி மகிழ்ந்தனர்‌ எனத்‌ தெரிகிறது. லப்பதிகாரத்திற்கு உரை 
யெழுதிய அரும்பதவுரையாசிரியர்‌, சிலப்பதிகாரம்‌ வேனிற்காதை அடி 27 
மூதல்‌ 44 அடி வரையிலான பகுதிக்கு விளக்கவுரை எழுதுகையில்‌ இவ்வாறு 
குறிப்பிட்டுள்ளார்‌. 

“முன்னர்ப்‌ பாடிய ஒன்பான்‌ கோவையின்‌ மேற்செம்பாலைப்‌ பண்ணொ 
ழிந்து பபினாற்கோவையாகிய சகோடயாழை வாங்கி வலக்கையைப்‌ பதாகை 
யாக்‌5 அக்கையால்‌ கோடு அசையாதபடி பிடித்து இடக்கை நாலுவிரலும்‌ 
மாடகத்தையுறப்பிடித்துச்‌ செம்பகையும்‌ ஆர்ப்பும்‌ கூடமும்‌ அதிர்வுமாகிய 
யகைநீங்க முறையிற்‌ பிழையாத நரம்பினாற்‌ பதினாறு நரம்பினையும்‌......* 


இசாகங்களும்‌. 87 


இணை, களை, பகை, நட்பின்‌ வழிகளிலே பொருந்தப்‌ பார்த்துக்‌ குரல்‌ 
நரம்பினையும்‌ யாழிற்கு அகப்பட்ட நரம்பாகிய இளி நரம்பையும்முற்பட 
ஆராய்ந்து... வலிவு மெலிவு சமமென்னும்‌ மூவகை இயக்கும்‌ முறைமை 
யிலே ஆராய்ந்து பாடிப்‌ பின்னர்‌ மாத்திரை குறைந்ததிற்‌ பண்ணைப்பாடு 
மேல்வைக்கண்‌ அப்பண்ணை இனிதாகப்பாடி நெடஇிழ்வுற்ற மனத்தினளாய்‌ 
அயர்ந்தாளெனவுமாம்‌” * 


உதாரணமாக, சாவேரி இராகத்தை எடுத்துக்‌ கொள்வோம்‌. இதில்‌ 
நிறை கைக்கிளையில்‌ (அந்தர காந்தாரம்‌) ஓர்‌ அலகு குறைந்து வருகிறது. 
கைக்கிளையின்‌ அலகு. மதிப்பு ஆறு என்பதற்குப்‌ பதிலாக ஐந்து வருகிறது. 
இதைப்‌ போலவே துத்தம்‌ (ரி), விளரி (த) ஆகிய சுரங்களின்‌ அலகும்‌ குறைந்து 
வருகிறது. இந்த இரு சுரங்களுக்கும்‌ அலகு மதிப்பு இரண்டிற்குப்‌ பதிலாக 
ஒன்றுதான்‌ வருகிறது. இவ்வாறு சுரங்களின்‌ அலகு மதிப்பு குறைந்துவரும்‌. 
பொழுது இந்தச்‌ சுரங்கள்‌ இனிமை மிக்க பாடலமுதங்களாக விளங்குகின்‌ றன. 


ஓர்‌ இயக்கிலுள்ள 84 அலகுகளில்‌ கைக்கிளை (௧) விளரி (த) போன்ற 
சுரங்களில்‌ ஒவ்வொரு அலகு குறைத்துப்‌ பாடும்‌ முறை பழங்காலத்திலிருந்து 
வழக்கத்திலிருந்தது என அறிகிறோம்‌. 


இதேபோல்‌ சில இராகங்களில்‌ உள்ள ஒரிரு சுரங்களின்‌ அலகு மதிப்பு. 
கூடியும்‌ வருகிறது. உதாரணமாக, சகானா இராகத்தில்‌ கைக்கிளையும்‌ (௧): 
தாரமும்‌ (நி) ஒர்‌ அலகு கூடி வருகிறதைக்‌ காண்கிறோம்‌. பேகட இராகத்தில்‌ 
உழை (ம) ஓர்‌ அலகு கூடியும்‌ தாரம்‌ (நி) ஒர்‌ அலகு குறைந்தும்‌ வருகின்றன. 


௪-ம -*,௪ம அ. என்னும்‌ முறை தோராயமானதே. 


3 3 ல்‌ ல 2 நடத்‌ ட 
௪-ப -) சம -* என்ற அளவு முறை பழந்தமிழ்‌ நூல்களிலாவது,' 


பரதர்‌ இயற்றிய *பரதசா'த்திரம்‌” என்னும்‌ வடமொழி நூலிலாவது, சாரங்க 
தேவர்‌ எழுதியுள்ள *சங்‌தேரத்னாகரம்‌” என்னும்‌ வடமொழி .நூலிலாவது 
காணப்படவில்லை. கிரேக்க தத்துவ ஞானியான பைதாகரஸ்‌ என்பவர்‌, 


இந்த மூறையை மேற்குத்‌ தேசத்து இசையில்‌ அறிமுகப்படுத்தினர்‌. ௪-ப ்‌ 


[2] 


52 நுண்ணலருகளஞுக்‌ 


2 2 
என்னும்‌ முறையின்படி, டன்‌ என்று பெருக்கிக்கொண்டு போவோ 


மானால்‌, சத்த படல குடவையில்‌ அது ஓர்‌ இயக்கிற்கு (ஸ்‌.தாயி] 
மேற்கொணடு --- என்னும்‌ பின்னத்தில்‌ முடிகிறது. (39 ஆம்‌ பக்கம்‌ 
பார்க்கவும்‌]. ரரி கணக்கில்‌ இந்த முறையின்படி. 12)702-8424 
ஆகிறது. இதில்‌ 24 செண்ட்ஸ்‌ ம வருகிறது. இதேபோல்‌ 


௪-ம 4 என்னும்‌ முறையின்படி -7 2 ௫ என்று பன்னிரண்டு முறை 


பெருக்கிக்‌ கொண்டு போனால்‌ஃ- என்னும்‌ பின்னத்தில்‌ முடிகிறது. (40 
ஆம்‌ பக்கம்‌ பார்க்கவும்‌) செண்ட்ஸ கணக்கில்‌ 12)%498 - 5976 ஆறது. இது 


3 
6000 செண்ட்ஸ்க்கு 24 செண்ட்ஸ்‌ குறைவாக உள்ளது. எனவே ௪-ப-* 


ச-ம . என்னும்‌ அளவுமுறை ஓரு தேதோராயமான முறை எனக்‌ 
காண்கிறோம்‌. 


பண்ணுப்பெயர்த்தல்‌ முறையின்படி நமக்குப்‌ பல இராகங்கள்‌ கிடைக்‌ 
கின்றன. பழந்தமிழ்‌ மக்கள்‌ இதனைக்‌ “ குரல்‌ திரிபு” என்றும்‌ அழைத்தனர்‌. 
நாம்‌ இப்பொழுதும்‌ இந்த முறையைக்‌ *கிரகபேதம்‌” என்று அழைக்கிறோம்‌- 
பன்னிரு சுரங்களுக்கும்‌ இடையில்‌ சமமான இடைவெளிகள்‌ இருந்தால்தான்‌ 
பண்ணுப்பெயர்க்க முடியும்‌. இவ்வாறு இல்லாவிட்டால்‌ பண்ணும்‌ 
பெயர்த்தல்‌ மூலம்‌ இடைக்கும்‌ சுரங்கள்‌ இராகங்களுக்கு ஏற்ப அமையா. 


ச-ப , ௪-ம . என்னும்‌ அளவு முறை பற்றியும்‌, பண்ணுப்‌ 
பெயர்த்தல்‌ முறை பற்றியும்‌ சுரங்களின்‌ இடைவெளிகள்‌ பற்றியும்‌ “சம 
இடைவெளிகளைக்‌ கொண்ட அலகு முறையும்‌, பின்னத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்ட அலகு முறையும்‌” என்னும்‌ தலைப்பிலான இயலில்‌ விரிவாகக்‌ 


கூறப்பட்டுள்ளது. 


ட 


ஓர்‌ இயக்கிலுள்ள 24 அலகுகளின்‌ பெயர்களும்‌ அவற்றின்‌ குறியீடுகளும்‌ 
தரத்‌ முதல்‌ புத்தகத்தில்‌ அபலை! 


எண்‌. அலகின்‌ பெயர்‌ .... அலகின்‌ குறியீடு 
3. ஏகசுருதி ரிஷபம்‌ ரி 
2. சுத்தரிஷபம்‌ ரி 


3. இஸ்சுருதி ரிஷபம்‌ அல்லது ஏகசுருதி காந்தாரம்‌ ரி3 அல்லது க* 


இராகங்களும்‌ 


4. 
5. 
6. 
சீ 
8. 
9. 
10. 
72. 
72. 
72. 
ர்க. 
12. 
76. 
77. 
78. 
19. 
௮0. 
21. 
22. 
௮2. 
அக. 


சதுர்சுருதி ரிஷபம்‌ அல்லது சுத்த காந்தாரம்‌ 
பஞ்சசுருதி ரிஷபம்‌ அல்லது திஸ்சுருதி காந்தாரம்‌ 
சட்‌ சுருதி ரிஷபம்‌ அல்லது சாதாரண காந்தாரம்‌ 
சுத காந்தார ரிஷபம்‌ அல்லது பஞ்சசுருதி காந்தாரம்‌ 
அந்தர காந்தாரம்‌ 
சுத மத்யமம்‌ அல்லது சுதமத்யம காந்தாரம்‌ 
சுத்த மத்யமம்‌ 
இஸ்சுருதி மத்யமம்‌ 
பிரதி மத்யமம்‌ 
சுதபஞ்சம மத்யமம்‌ அல்லது சுதபஞ்சமம்‌ 
பஞ்சமம்‌ 
ஏக சுருதி தைவதம்‌ 
சுத்த தைவதம்‌ 
இஸ்‌ சுருதி தைவதம்‌ அல்லது ஏகசுருதி நிஷாதம்‌ 
சதுர்‌ சுருதி தைவதம்‌ அல்லது சுத்த நிஷாதம்‌ 
பஞ்ச சுருதி தைவதம்‌ அல்லது கைசிக நிஷாதம்‌ 
சட்சுருதி தைவதம்‌ அல்லது கைக நிஷாதம்‌ 
சுத நிஷாத தைவதம்‌ அல்லது பஞ்சசுருதி நிஷாதம்‌ 
காகலி நிஷாதம்‌ 
சுத சட்ஜம்‌ அல்லது சுதசட்ஐ நிஷாதம்‌ 
சட்ஜம்‌ அல்லது நேத சட்ஜம்‌ 

24 அலகுகளின்‌ பெயர்கள்‌ 


9 ௫ 


1 
இ? 
நி 

2 


ச 


க 
த 


(மேளாதிகார லட்சணம்‌ நூலில்‌ கூறியுள்ளபடி) 


7. பிரதி சுத்த ரிஷபம்‌ 
2. சுத்த ரிஷபம்‌ 


3. பிரதி சதுர்‌ சுருதி ரிஷபம்‌ (பிரதி சுத்த காந்தாரம்‌) 


4. சதுர்சுருதி ரிஷபம்‌ (சுத்த காந்தாரம்‌) 


5. பிரதி சாதாரண காந்தாரம்‌ (பிரதி ஷட்‌ சுருதி ரிஷபம்‌) 


6. சாதாரண காந்தாரம்‌ (ஷட்சுருதி ரிஷபம்‌) 

7. பிரதி அந்தர காந்தாரம்‌ (பிரதி அந்தர ரிஷபம்‌) 
8. அந்தர காந்தாரம்‌ 

9. சுத மத்யமம்‌ .. 


70. சுத்த மத்யமம்‌ 

77. அப்பிரதி மத்யமம்‌ 
79. பிரதி மத்யமம்‌ 

73. சத பஞ்சம மத்யமம்‌ 
3.4. பஞ்சமம்‌ 


அல்லது 
அல்லது 
அல்லது 
அல்லது 


அல்லது 


அல்லது 


அல்லது 
அல்லது 
அல்லது 
அல்லது 
அல்லது 


அல்லது 


இஃ 


கி4 


75. 
76. 
ட 
ர்க. 
19. 
20. 
21. 
22. 
28. 
௮4. 


6 ஷே 3 இ டெ. $ ட வம 


_நுண்ணலருகளுப்‌ 


பிரதி சுத்த தைவதம்‌ 

சுத்து தைவதம்‌ 

பிரதி சதுசுருதி தைவதம்‌ (பிரதி சுத்த நிஷாதம்‌) 
சதுசுருதி தைவதம்‌ (சுத்த நிஷாதம்‌) 

பிரதி கை நிஷாதம்‌ (பிரதி சதுசுருதி தைவதம்‌) 
கைக நிஷாதம்‌ (ஷட்சுருதி தைவதம்‌) 

பிரதி காகலி நிஷாதம்‌ (பிரதிகாகலி தைவதம்‌) 
காகலி நிஷாதம்‌ 

சுத்சட்ஜ நிஷாதம்‌ 

நேத சட்ஜம்‌ 


24 அலகுகளின்‌ பெயர்கள்‌ 
(பிரம்ம வீனை என்ற பிரம்ம மேளம்‌ நூவில்‌ கூறியுள்ளபடி) 


பிரதி சுத்த ரிஷபம்‌ 

சுத்த ரிஷபம்‌ 

பிரதி சதுர்சுருதி ரிஷபம்‌ (பிரதி சுத்த காந்தாரம்‌) 
சதுர்சருஇி ரிஷபம்‌ (சுத்த காந்தாரம்‌) 

பிரதி சட்சுருதி ரிஷபம்‌ (பிரதி சாதாரண காந்தாரம்‌) 
சட்சுருதி ரிஷபம்‌ (சாதாரண காந்தாரம்‌) 

சுத காந்தார ரிஷபம்‌ (பிரதி அந்தர காந்தாரம்‌) 
அந்தர காந்தாரம்‌ 

சுதமத்யமம்‌ (சுதமத்யம காந்தாரம்‌) 

சுத்த மத்யமம்‌ 

அப்பிரதி மத்யமம்‌ 

பிரதி மத்யமம்‌ 

சுதபஞ்ச மத்யமம்‌ (சுத பஞ்சம௰்‌) 

பஞ்சமம்‌ 

பிரதி சுத்த தைவதம்‌ 

சுத்த தைவதம்‌ 

பிரதி சதுர்சுருதி தைவதம்‌ (பிரதி சுத்த நிஷாதம்‌) 
சதுர்‌ சுருதி தைவதம்‌(சுத்‌.த நிஷாதம்‌) 

பிரதி சட்சுருதி தைவதம்‌ (பிரதி கைல நிஷாதம்‌ 
சட்சுருதி தைவதம்‌ (கைக நிஷாதம்‌) 

சுத நிஷாத தைவதம்‌ (பிரதி காகலி கரக்‌ 
காகலி நிஷாதம்‌ 

சுதசட்ஜம்‌ (சுத சட்ஜ நிஷாதம்‌) 

தேத சட்ஜம்‌ 


இராகங்களும்‌ ... 


எண்‌ 


ஜூ ஜூ ரூ.ஆ ஷே உவ 


ந்த ந்த நத வ வவ வவ வு வவ ட ்வ 
டக ட ட ர 





24 அலகுகளின்‌ பெயர்களும்‌ அவற்றின்‌ ஒலி அதிர்வுகளும்‌ 


(கருணாமிர்த சாகரம்‌ - முதல்‌ க்க. கூறியுள்ளபடி) 


அலன்‌ பெயர்‌. 


சடஜம்‌ 

ஏகசுருதி ரிஷபம்‌ 
சுத்த ரிஷபம்‌ 
இஸ்சுருதி ரிஷபம்‌ 
சதுச்ருதி ரிஷபம்‌ 
இஸ்சுருதி காந்தாரம்‌ 
சாதாரண காந்தாரம்‌ 
பஞ்சசுருதி காந்தாரம்‌ 
அந்தர காந்தாரம்‌. 
சுத மத்யமம்‌ 

சுத்‌. த மத்யமம்‌ 
இஸ்சுருதி மத்யமம்‌ 
பிரதி மத்யமம்‌ 
சுதப்ஞ்சம: மத்யமம்‌ 
பஞ்சமம்‌ சு 
ஏகசருதி தைவதம்‌. 
சுத்த தைவதம்‌ 
இஸ்சுருதி தைவதம்‌ 
சதுச்ருதி தைவதம்‌ 
திஸ்சுருதி நிஷாதம்‌' 
கைச நிஷாதம்‌ 
பஞ்சகருதி நிஷாதம்‌ 
காகலி நிஷாதம்‌ 
சுதசட்ஜ நிஷாதம்‌ ' 
(சுதசட்ஜம்‌) 


85 


அலகின்‌ அதிர்வு 


750 
200 
250 
300 
350 
400 
450 
500 
550 
600 
650 
700 
750 
800 
850 
900 
950 
1000 
1050 
1700 
1150 


7200 


86 நுண்ணலகுகளும்‌ 
22 அலகு (சுருதி) முறைக்கும்‌ 24 அலகு 


22 அலகு (சுருதி) முறை 
(பேராூரியர்‌ சாம்பமூர்த்தி நூலில்‌ கூறியுள்ளபடி) 


எண்‌. அலன்‌ பெயா்‌ ர்‌ 2 சண்டன்‌. 
சா-240 கணக்கில்‌ 
7 ஏகசுருதி ரிஷபம்‌ ரி* 252.8 90 
2 துவிசுருதி ரிஷபம்‌ ர்‌ 256 272 
2 இரிசுருதி ரிஷபம்‌ ரி 266.6 188 
4 சதுசுருதி ரிஷபம்‌ ரி4 270 204 
5 கோமள சாதாரண காந்தாரம்‌ ௧* 284.4 294 
6 சாதாரண காந்தாரம்‌ க 288 316 
[ அந்தர காந்தாரம்‌ கு 200 286 
8 சுதமத்திமகாந்தாரம்‌ ௧4 203.75 408 
9 சுத்தமத்யமம்‌ ம* 220 498 
10 இவ்ரசுத்தமத்யமம்‌ ம்‌ 324 520 
73 பிரதிமத்யமம்‌ மீ 227.4 590 
172 சுதபஞ்சமமத்யமம்‌ ம 247,7 ௮ 610 

241.4 

ம பஞ்சமம்‌ ப 260 702 
14 ஏகசுருதி தைவதம்‌ த்‌ 5709 798 
15 துவிசுருதி தைவதம்‌ த்‌ 384 814 
16 இரிசுருதி தைவதம்‌ 3 400 884 
77 சதுசுருதி தைவதம்‌ 4 405 906 
18 கோமள கைசிகிநிஷாதம்‌ நி 426.6 996 
19 கைூகி நிஷாதம்‌ நி 432 1018 
20 காகலி நிஷாதம்‌ நீ 450 7088 
21 சுதசட்ஜஐ நிஷாதம்‌ நி 455.6 72710 
2 தாரசட்ஜம்‌ ச்‌ 480 17200௦ 


வலவ னவை வை வவைகைைைை சைகை வைகை வங்‌ வைய வைவவிவவைக்கைவைவை கைகவைவை வை வைகை வைளய வய பா்‌ 


இராகங்களும்‌ 87 


(சுருதி) முறைக்கும்‌ உள்ள வேறுபாடுகள்‌. 


24 அலகு (சுருதி) முறை 
(கருணாமிர்தசாகரம்‌ நூலில்‌ கூறியுள்ளபடி) 


அலகு அலகின்‌ அலகின்‌ அதிர்வுகள்‌ 





எண்‌. அலகின்‌ பெயர்‌ அதிர்வுகள்‌ செண்ட்ஸ்‌ 
சச்‌ சாஃ2920 கணக்கில்‌ 
7 ஏகசுருதி ரிஷபம்‌ ர்‌ 247.02 50 
௮ சுத்த ரிஷபம்‌ றி? 254.28 100 
2 இஸ்சுருதி ரிஷபம்‌ ரி (௧4) 261.72 150 
கீ சதுசுருதி ரிஷபம்‌ நிர (௧5) 269.40 200 
5 இஸ்சுருதி காந்தாரம்‌ ௧1 (க5) 277.20 250 
6 சாதாரண காந்தாரம்‌ ௧ (௧4) 285.41 200 
7 பஞ்சசுருதி காந்தாரம்‌ க்கு 293.78 250 
4 அந்தர காந்தாரம்‌ ௧4௧59 202.28 400 
9 சுததமத்யமம்‌ ம 277.22 450 
10 சுத்மத்யமம்‌ ம்‌ 220.36 500 
77 இஸ்சுருதிமத்யமம்‌ மீ 229.76 550 : 
12 பிரதிமத்யமம்‌ மஃ* 339.47 600 
72 சுதபஞ்சமமத்யமம்‌ மீ 249.7 650 
கீ பஞ்சமம்‌ ப 259.50 700 
35 ஏகசுருதிதைவதம்‌ குர 270.712 750 
76  சுத்ததைவதம்‌ ப 280,98 800 
77 இஸ்சுருதி தைவதம்‌ தூ (நி) 995.16 850 
7௪  சதுசுருதி தைவதம்‌ த4 (நி5) 403.63 900 
79 இிஸ்சுருதி நிஷாதம்‌ தி (நீத 415,406 950 
20 கைூக நிஷாதம்‌ நி (நி) 427.63 7000 
தர பஞ்சசுருதி நிஷாதம்‌ நி3 (நி5) 440.16 7050 
22 காகலிநிஷாதம்‌ இி* (நி$) 4529.05 7700 
92 சதசட்ஜஐ நிஷாதம்‌ இ (நிர) 466.34 7750 
ச்‌ 280.00 7200 


24 தாரசட்ஜம்‌ 





88 


நுண்ணலகுகளும்‌ 


அடிக்குறிப்புகள்‌ 


7, கருணாமிர்த சாகரம்‌-முதல்‌ புத்தகம்‌ 
2, கருணாமிர்த சாகரம்‌-முதல்‌ புத்தகம்‌ 
3. கருணாமிர்த சாகரம்‌-முதல்‌ புத்தகம்‌ 


4, கருணாமிர்த சாகரம்‌-முதல்‌ புத்தகம்‌ 


பக்கம்‌ 651 முதல்‌ 657 வரை 
பக்கம்‌ 676 முதல்‌ 679 வரை 
பக்கம்‌ 886 


பக்கம்‌ 709 முதல்‌ 719 வரை 


9 


கிரேக்கர்‌ இசையின்‌ அலகுமூறை 


கிரேக்கமும்‌ பாரதமும்‌ 


பாரதத்தில்‌ ஜீலம்‌ நதிக்கும்‌ சீனாப்‌ நதிக்கும்‌ இடைப்பட்ட நாட்டை 
மூத்த போர௬ மன்னர்‌ ஆண்டு வந்தார்‌. கிரேக்க அரசர்‌ அலெக்சாந்தர்‌ ஜீலம்‌. 
நதிச்‌ சண்டையில்‌ க. மு. 486-இல்‌ போரசு மன்னரை வென்றார்‌. அலெக்‌. 
சாந்தரின்‌ படையெடுப்பால்‌ பல பிற்கால விளைவுகள்‌ ஏற்பட்டன. இந்தியா 
விற்கும்‌ மேற்கத்திய நாடுகளுக்குமிடையே இருந்த பண்டைய தரைவழிப்‌ 
பாதைகளைத்‌ தவிர கடல்‌ வழிப்பாதையும்‌ வழக்கத்தில்‌ வந்தது. இந்தியா 
விற்கும்‌ கிரேக்க நாட்டிற்கும்‌ இடையே நேரடித்‌ தொடர்பு ஏற்பட்டதின்‌ 
காரணமாக இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம்‌ நடைபெற்றது. நாணயம்‌' 
அச்சிடும்‌ முறையில்‌ இரேக்கர்கள்‌ சிறந்து விளங்கர்‌. இந்த முறைகளைப்‌ 
பின்பற்றிப்‌ பின்வந்த குசானர்களும்‌, குப்தர்களும்‌ அறவ நாரணயங்களை- 
வெளியிட்டனர்‌." 


கிரேக்கமும்‌ தமிழகமும்‌ 


கிரேக்கமொழியில்‌ இயற்றப்பட்டுள்ள இந்திகா (1௩4108) என்னும்‌ நூலில்‌. 
பாண்டிய மன்னரைப்‌ பற்றிய செய்திகள்‌ இடைக்கின்றன. எரதோதசு,, 
அகத்தசுசீசர்‌, தராபோ (8௭80௦) ஆகியோரின்‌ குறிப்புகளும்‌ பிளினி 
என்பாரின்‌ இயற்கை வரலாறும்‌ பழங்காலத்‌ தமிழகத்தைப்‌ பற்றி அறிய 
உதவுகின்றன. . 


இிரேக்க, யவனச்‌ சான்றுகளிலிருந்தும்‌ அகழ்வாராய்ச்சியில்‌ கிடைக்கும்‌ 
உரோம நாணயங்களிலிருந்தும்‌, சங்ககாலத்‌ தமிழர்கள்‌ கடல்கடந்து 


90 நுண்ணலகுகளும்‌ 


ஐரோப்பிய நாடுகளுடன்‌ நடத்திய வாணிகங்களைப்‌ பற்றியும்‌, கிரேக்க, 
உரோம நாடுகளில்‌ இருந்து கப்பல்களில்‌ தமிழகத்தில்‌ வாணிகம்‌ நடத்த வந்த 
உரோமர்கள்‌ மற்றும்‌ கிரேக்கர்கள்‌ பற்றியும்‌ அறிந்து கொள்ளுகிறோம்‌.” 


மேலைக்கடலில்‌ முசிரி என்னும்‌ துறைமுகத்திற்கு யவனக்‌ கப்பல்களில்‌ 
குங்கம்‌ கொண்டுவரப்பட்டது என்றும்‌, இதற்கு மாற்றாகப்‌ பெருமளவில்‌ 
மிளகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும்‌ சரித்திர ஆரியர்கள்‌ குறிப்பிட்‌. 
டுள்ளனர்‌. தமிழகத்தில்‌ புகார்‌ என்று அழைக்கப்பட்ட காவிரிப்பூம்பட்டினம்‌ 
ஒரு சிறந்த துறைமுகமாக இருந்தது. இங்குக்‌ கிரேக்கக்‌ கப்பல்கள்‌ வந்தன. 
இந்தத்‌ துறைமுகத்தின்‌ அருகில்‌ யவன வணிகர்களின்‌ குடியிருப்புப்‌ பகுதி 
இருந்தது. இந்தக்‌ குடியிருப்புப்பகுதி யவனச்சேரி என்று அழைக்கப்பட்டது. 
கடற்கரையின்‌ அருகில்‌ இருந்த பகுதி மருஷர்ப்பாக்கம்‌ என்றும்‌, இதற்கு 
மேற்குப்புறத்தில்‌ இருந்த பகுதி பட்டினப்பாக்கம்‌ என்றும்‌ அழைக்கப்பட்டன. 
பட்டினப்பாக்கத்தில்‌ அரசவீதி, இரதவீதி, கடைவீடு முதலிய வீதிகள்‌ 
இருந்தன. காவிரிப்பூம்பட்டினத்தில்‌ இருந்த அரசனின்‌ அரண்மனையில்‌ யவன 
நாட்டிலிருந்து வந்த தச்சர்கள்‌ பணியாற்றினர்‌ எனத்‌ தெரிகிறது. பழங்‌ 
காலத்தில்‌ தமிழகத்தில்‌ அரசோச்சிய மன்னர்களுக்கு யவனர்கள்‌ மெய்க்காப்பா 
ளா்களாகப்‌ பணியாற்றினர்‌. இசைக்கலைஞர்கள்‌, நடிகர்கள்‌ முதலானோர்‌ 
பட்டினப்பாக்கத்தில்‌ வரத்தனர்‌. கப்பல்களிலிருந்து இறக்குமதி செய்யப்‌ 
பட்ட பல்வேறு பொருள்கள்‌ மருவூர்ப்பாக்கத்தில்‌ இருந்த கட்டங்களில்‌ 
சேமித்து வைக்கப்பட்டிருந்தன என்று சரித்திரக்‌ குறிப்புகள்‌ தெரிவிக்கின்றன.” 


இரேக்க நாட்டைக்‌ குறிக்கும்‌ 1800௦8 என்னும்‌ கிரேக்கச்‌ சொல்‌ மருவி, 
குமிழில்‌ *யவனம்‌” என வந்தது. அரிச என்னும்‌ தமிழ்ச்‌ சொல்‌ கிரேக்கத்தில்‌ 
01928 என்றும்‌, இஞ்சிவேர்‌ என்னும்‌ சொல்‌ 2128 என்றும்‌ கிரேக்கத்தில்‌ 
மருவியுள்ளன. இரேக்க தேசத்து வணிகர்கள்‌ திராட்சை ரசம்‌, கண்ணாடிச்‌ 
சாமான்கள்‌, ஈயம்‌, பித்தளைபோன்ற பொருள்களைத்‌ தமிழகத்தில்‌ 
இறக்குமதி செய்தனர்‌. இவற்றுக்குப்‌ பதிலாக மிளகு, தந்தம்‌, வெற்றிலை 
முதலியவற்றை வாங்கிச்‌ சென்றனர்‌. கொற்கையில்‌ விளைந்த முத்துக்களும்‌ 
ஏற்றுமதி செய்யப்பட்டன. உரொோையூரில்‌ நெசவுத்தொழில்‌ சிறப்புற்று 
விளங்கியது என்றும்‌, அங்குத்‌ தயாரிக்கப்பட்ட பருத்திநூல்‌ துணிகளும்‌ உயர்ரக 
மஸ்லின்‌ துணிகளும்‌ ஏற்றுமதி செய்யப்பட்டன என்றும்‌ சரித்திர ஆசிரியர்கள்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌ .5 


கலாச்சாரப்‌ பரிவர்த்தனை 


பாரதத்திற்கும்‌ கரேக்கநாட்டிற்கும்‌ இடையே ஏற்பட்ட வர்த்தகம்‌ 
காரணமாக இருநாடுகளுக்குமிடையே கலைகள்‌, நாகரிகம்‌, பண்பாடு முதலிய 


இராகங்களும்‌ 9£ 


வற்றின்‌ பரிவர்த்தனை ஏற்பட்டது. வானவியல்கலை, தத்துவக்கலை இசைக்‌ 
கலை முதலிய கலைகளின்‌ பரிமாற்றம்‌ ஏற்பட்டு இந்தக்‌ கலைகள்‌ வளம்‌ 
பெற்றன. இத்தியாவில்‌ கிரேக்கர்‌ வாழ்ந்த பகுஇகளில்‌ காந்தாரக்கலை 
சிறப்புற்று வளர்ந்தது. இந்தியாவையும்‌, இந்திய மக்களையும்‌ அவர்களின்‌ 
பழக்கவழக்கங்களையும்‌ கிரேக்க மக்கள்‌ தெரிந்து கொண்டார்கள்‌. ௫. பி. 
முதல்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த இந்திய வான நூல்கள்‌ சில அலெக்சாந்திரிய 
வானவியலாரை இந்திய விஞ்ஞானிகள்‌ அறிந்திருந்ததைக்‌ காட்டின. பழமை 
யான அக்காலத்தில்‌ இந்திய மருந்துகளைக்‌ கிரேக்க மக்கள்‌ பயன்படுத்தினர்‌. 
பித்தாகரஸ்‌ மீதும்‌ அவரைப்‌ பின்பற்றியவர்கள்‌ மீதும்‌ உபநிடதக்‌ கருத்துக்‌ 
களின்‌ தாக்கல்‌ இருந்ததாகச்‌ சில அறிஞர்கள்‌ கருதுகிறார்கள்‌. தத்துவ அறிவு 
இருநாடுகளிலும்‌ ஒரே மாதிரி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது என்றும்‌ 
அவர்கள்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. இந்தியப்‌ பண்பாட்டின்‌ செல்வாக்கு மேற்கத்திய 
நாடுகளின்‌ விஞ்ஞானம்‌, தத்துவம்‌, பண்பாடு ஆகியவற்றின்‌ மீது செயல்பட 
லாயிற்று என்று கூறலாம்‌. 
இலக்கியச்‌ சான்றுகள்‌ 
குமிழகத்திற்கும்‌ கிரேக்க நாட்டிற்கும்‌ இடையே இருந்த தொடர்பிளைக்‌ 
காண்பிப்பதற்குப்‌ பல இலக்கியச்‌ சான்றுகள்‌ உள்ளன. இன்றைக்குச்‌ சுமார்‌ 
1850 ஆண்டுகளுக்கு முன்‌ இயற்றப்பட்ட சிலப்பதிகாரம்‌ நடுகற்காதை, 
147-ஆவது அடியில்‌, 
“வன்சொல்‌ யவனர்‌ வளநா டாண்டு” * 
என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 
பதிற்றுப்பத்து, இரண்டாம்‌ பதிகம்‌ எட்டாவது பாடலில்‌ 
“₹நயனில்‌ வன்சொல்‌ யவனர்ப்‌ பிணித்து?” 
என்று கூறப்பட்டுள்ளது. 
சிலப்பதிகாரம்‌, வாழ்த்துக்காதை, ஊசல்‌ வரியில்‌ இவ்வாறு கூறப்‌ 
பட்டுள்ளது. 
“வன்சொல்‌ யவனர்‌ வளநாடு வன்பெருங்கல்‌ 
தென்குமரி யாண்ட செருவிற்‌ கயற்புலியான்‌” ”' 
அடிகள்‌ 25, 26. 


இவ்வாறு சேர மன்னரது மெய்க்கீர்த்தி கூறியிருப்பதனைக்‌ காணுக்‌ 
பொழுது, சேர மன்னர்கள்‌ கடல்கடந்து சென்று, யவனபுரத்தில்‌ ஒரு பகுத 
.பினைக்‌ கைப்பற்றி ஆளுமை புரிந்தார்கள்‌ என்னும்‌ உண்மை புலனாகின்றது?” 


92 நுண்ணலகுகளும்‌ 


மதுரைக்‌ கணக்காயனார்‌ மகனார்‌ நக்கீரனார்‌ பாண்டியன்‌ இலவந்‌இ 
கைப்‌ பள்ளித்‌ துஞ்சிய நன்மா றனைப்‌ பாடிய பாடலில்‌ யவனர்‌ பற்றிய செய்தி 
உள்ளது.* 
**யவனர்‌, நன்கலத்‌ தந்த தண்கமழ்‌ தேறல்‌ 
பொன்செய்‌ புனைகலத்‌ தேந்தி நாளும்‌ 
ஒண்டொடி மகளிர்‌ மடுப்ப மகஇிழ்சிறந்து 
ஆங்கினி தொழுகுமதி யோங்குவாண்‌ மாற?” 


யவனபுரத்திலிருந்து நறுநாற்றத்தினையுடைய தேறல்‌ நல்ல ரப்பியிலே 
கொண்டு வரப்பட்டதென இச்செய்யுள்‌ கூறுகிறது. இங்குக்‌ தேறல்‌ எனக்‌ 
குறிக்கப்பட்ட பொருள்‌ கொடிமுந்இரிப்பழச்‌ சாறிலிருந்து ஆக்கப்பட்ட 
மதுவாக இருக்கலாம்‌. 


யவனர்‌ கொண்டுவந்த அழகிய மரக்கலங்கள்‌ முரிறித்‌ துறைமுகத்தில்‌: 
பொன்னைக்‌ கொண்டுவந்து அதற்குப்‌ பண்ட மாற்றாக மிளகுப்‌ பொதி 
களோடு மீண்டு போன்றன என எருக்காட்டூர்த்‌ தாயங்கண்ணனார்‌ இயற்றிய 
அகப்பாடல்‌ ஒன்று விளக்குகிறது. 
*“தள்ளியம்‌ பேரியாற்று வெண்ணுரை கலங்க 
யவனர்‌ தந்த வினைமாணன்‌ கலம்‌ 
பொன்னொடு வந்து கறியொடு பெயரும்‌ 
வளங்கெழு முசிறி: 
-அகதநானூறு: 149 
யவனரின்‌ தொழில்‌ திறனை விளக்கும்‌ பாடல்களையும்‌ காண்கிறோம்‌. 
**யவன ரியற்றிய வினைமாண்‌ பாவை”: : 
நெடுநல்வாடை அடி 107 
“யவனர்‌ ஓதிம விளக்கின்‌”? 
_பெரும்பாணாற்றுப்படை அடி 916-817 
மேற்கூறியவற்றால்‌ பழந்தமிழ்‌ மக்களுக்கு யவனருடன்‌ உள்ள பலவகைத்‌ 
தொடர்பினை நாம்‌ அறிகிறோம்‌. 


பழந்தமிழர்‌ இசையும்‌ கிரேக்கர்‌ இசையும்‌ 

- கடைச்சங்க காலத்திற்கு முன்பே தமிழகத்திற்கும்‌ கிரேக்க நாட்டிற்கும்‌ 
இடையே கலாச்சார பரிவர்த்தனை இருந்தது கண்டோம்‌. அருங்கலைகளில்‌ 
இறந்ததான இசைக்கலையின்‌ பரிவர்த்தனையும்‌ இருநாடுகளுக்கிடையே ௮க்‌ 
காலத்தில்‌ இருந்தது. ் 


இராகங்களும்‌ 9௮ 


“தென்னிந்திய சங்கீதம்‌” என்ற நூலில்‌ ேற(21ற 09847 என்பவர்‌ சரித்திர 
சாத்திரியாகய 517800 கூற்றின்படி கரேக்கருடைய சங்கீதத்தின்‌ அதிகமான 
பாகம்‌ இந்தியாவிலிருந்து ஜெனித்தது என்று ஓப்புக்‌ கொண்டார்கள்‌ என்று 
கூறுகிறார்‌.” 


தொல்காப்பியம்‌ பொருளதிகாரத்துள்‌ நிலங்களின்‌ கருப்பொருள்களைத்‌ 
தொல்காப்பியனார்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. இதற்கு இளம்பூரணனார்‌ எழுதிய 
உரையில்‌ நிலங்கள்‌ குறிஞ்சி, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌, பாலை என ஐந்து 
வகையாகப்‌ பாகுபடுத்தப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளார்‌. ஐந்து வகையான 
இந்த நிலங்களுக்குரிய யாழ்‌, பண்‌,பறை முதலியவற்றையும்‌ குறிப்பிட்டுள்ளார்‌.. 
குமிழ்‌ மக்கள்‌ பெயரிட்டது போலவே, பழங்காலக்‌ கிரேக்க மக்கள்‌ இசைகளுக்கு 
நிலத்தின்‌ பெயர்களையே சூட்டினர்‌ தோரியன்‌ (10௦781) லிதியன்‌ (130120) 
ஐயோனியன்‌ (1௦0/8) பிரிஜியன்‌ (13/23) ஏவோலியன்‌ (601120) எனப்‌ 
பெயரிட்டனர்‌ என டாக்டர்‌ பர்னி என்ற இசைப்பேராசிரியர்‌ தாம்‌ எழுதிய 
“இசையின்‌ பொது வரலாறு” .& தோசா] 41840797 08 11081௦ என்ற நூலில்‌ கூறி 
யிருக்கிறார்‌. கதேதோரரியன்‌ என்னும்‌ நிலப்பகுதியிலே வாழ்ந்த தோரியா்‌ 
என்பவர்களே தோரியன்‌ என்னும்‌ இசையைக்‌ கையாண்டனர்‌. இவர்களே 
கிரேக்க நாட்டின்‌ மிகப்பழைய குடிகள்‌ ஆவர்‌. இவர்கள்‌ எ௫ப்து நாட்டி 
லிருந்து குடியேறியவர்கள்‌ என்று ஈரடோடசு 111700௦189 என்னும்‌ வரலாற்று 
ஆசிரியர்‌ கூறியிருக்கிறார்‌.19 


பழங்காலத்தில்‌ மகரயாழ்‌ என்னும்‌ கருவி ஒன்று இருந்ததாகத்‌ தெகி 
இறது. இது மகரவீணை என்றும்‌ அழைக்கப்பட்டது. 
**யாணர்க்‌ கூட்டத்‌ இயவனக்‌ கைவினை 
மாணப்‌ புணர்ந்ததோர்‌ மகர வீணை? £ 
பெருங்கதை, மகதகாண்டம்‌ 75 
யாழ்நலந்‌ தெரிந்தது அடி 25, 26 


இப்பாடலில்‌ யவனக்‌ கைவினை மகரவீணை என்று வருவதால்‌, மகர 
வீணை யவனருடைடய தேசத்திலிருந்து தமிழ்நாட்டிற்குக்‌ கொண்டுவரப்‌ 
பட்டது எனத்தெரிகிறது". மணிமேகலை 4 பளிக்கறை புக்க காதையில்‌ 
மகரயாழ்‌ பற்றியும்‌, மணிமேகலை 19 சிறைக்கோட்டம்‌ அறக்கோட்டம்‌ 
ஆக்கிய காதையில்‌ மகரவீணை பற்றியும்‌ குறிப்பிடப்பட்டுள்ள து.1? 


ஓவியக்கலையிலும்‌, இசைக்கலையிலும்‌ வல்லுநராயிருந்த யவனர்‌ 
செய்த மகரவீணை, அந்நாட்டு மகரமீனின்‌ உருவத்தைப்போல்‌ அமைத்‌ 
திருந்தது என்று கொள்ளலாம்‌. மகரவீணையெளவும்‌, மகரயாழெளவும்‌ 
அழைக்கப்பட்ட இவ்வழகிய இசைக்கருவி அரசகுமரர்‌, பரதகுமரர்‌ முதலிகா 
செல்வர்‌ வீட்டிலே மகளிர்களாலே வாசிக்கப்பட்டதெனத்‌ தெரிகறது.13 


32 நுண்ணலகுகளும்‌ 


பழந்தமிழ்‌ மக்கள்‌ ஆயப்பாலை முறைப்படி ஓர்‌ இயக்கில்‌ (ஸ்தாயி) 
௪-ப, ௪-ம முறைகளில்‌ கிடைத்த பன்னிரு சுரங்களையும்‌, வட்டப்பாலை 
முறையில்‌ ஓர்‌ இயக்கில்‌ உள்ள இருபத்துநான்கு அலகுகளையும்‌ (சுருதிகள்‌). 
இரிகோணப்பாலை முறையில்‌ ஓர்‌ இயக்கில்‌ உள்ள நுட்பமான நாற்பத்தெட்டு 
அலகுகளையும்‌, சதுரப்பாலை முறையில்‌ ஒர்‌ இயக்கில்‌ உள்ள மிக நுட்பமான 
தொண்ணூற்றாறு அலகுகளையும்‌ பயன்படுத்திப்‌ பல்வேறு பண்கள்‌ பாடியும்‌ 
இசைசத்தும்‌ வந்தனர்‌ எனத்‌ தெரிகிறது. இதற்கு ஆதாரமாகத்‌ தஞ்சை 
ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ “இசை மரபு” என்னும்‌ பழந்ரமிழ்‌ நூலிலிருந்து ஒரு 
வெண்பாவைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌..14 


**ஆயத்துக்கீராறு அறுதான்கு வட்டத்துக்‌ 
கேயுங்‌ கோணத்துக்‌ கரட்டிப்புக்‌ தூயவிசை 
நுண்மைக்‌ கதிலிரட்டி நோனலகுமோர்நிலைக்திங்‌ 
கெண்மூன்று கேள்விகொண் டெண்‌** 
(இசை நுண்மை - நுண்பாலை - சதுரப்பாலை) 


பழந்தமிழ்‌ மக்கள்‌ கடைச்சங்க காலத்திற்கு முன்பிருந்தே கிரேக்கர்‌ 
களுடன்‌ தொடர்பு கொண்டிருந்தமையால்‌, தமிழ்‌ மக்கள்‌ கையாண்ட 
இருபத்துநான்கு அலகுமுறையைக்‌ கிரேக்கர்களும்‌ அறிந்திருப்பார்கள்‌ என்று 
ஊகிக்கலாம்‌. இிரேக்கார்களின்‌ இருபத்துநான்கு அலகுமுறை இவ்வாறு 
கொடுக்கப்பட்டுள்ள து.15 


24 அலகுகள்‌ 
கிரேக்கர்‌ முறை 
ர பவவ்கள்க ர | 
ஸ்லஸ்ைம 2 | அ 
ச1(நி5)......3 
கரட அவத்ககிலிம க்‌ 
நிவல / 
டடக்‌ 2 த 
பிள்‌ 2 ல்க 2 
நிரவல்‌ தீ | 
ட்ட சளட்லக்‌ 7 5. 


இராகங்களும்‌ 


த டல்லமஎல ல்‌ எக்க 7 
ப்ப லல லல் டிக்க 2 
ற்‌ வல்ல 2 
ர அதம க? கீ 
ரஸ்ஸல்‌ ர 
ம4*........... 2 
ப1(ம£...... 2 
ட்ட? க 
ததர அஸ்ல்‌ 7 
அத வல்லுக்கிக்சில்லு 2 
இப்வவ 9 
ஆடக 4 
நி இடக்‌ ர 
இல்‌ 2 கடல்து 


த 





4 
| 
| 
ன 
| 
-4 
| 
௮2 
24 


இரேக்கர்‌ முறையில்‌ சுரங்களின்‌ இடைவெளியில்‌ உள்ள அலகுகள்‌ 
இவ்வாறு உள்ளன. 


க 
ச 


தீ 2 4 
ரி க 


ம 


4 4 2 


ப த நி 


சுரங்களின்‌ அலகு மதிப்பு இவ்வாறு இருக்கிறது. 


கி 
ச 


கீ உத 
ரி. க.ம 


2... த்‌. 2 
ப த நி 


இது தற்காலம்‌ நம்‌ வழக்கில்‌ இருக்கும்‌ கரகரப்ரியா இராக சுரங்களின்‌ 
அலகு மதிப்பைக்‌ கொண்டதாக இருக்கிறது. 


9 


நுண்ணலகுகளும்‌ 





முன்‌ பார்வை பின்‌ பார்வை 


“மகர மீன்‌ - சுறாமீன்‌” ” 


மகரம்‌ - சுறா 


இராகங்களும்‌ 97 


மகர யாழ்‌ 





அடிக்குறிப்புகள்‌ 
புலவர்‌ பேராிரியர்‌ கோ. தங்கவேலு இயற்றிய *இந்திய வரலாறு” -- பக்கம்‌ 188 


புலவர்‌ பேராசிரியர்‌ கோ. தங்கவேலு இயற்றிய *இந்திய வரலாறு” - பக்கம்‌ 517, 
552 


6 சர்‌ வளர்ந்‌ ர்யாளொ60 6205 800 08/7 1/. சரக, 8. க, 6.ட- 
296 25 (50ப1( [ஈச $௮ங்க 5100/2௭1௮ 14/௦7 - 1966) - 7806 14௦, 25 


ச ௬ ன 806 [4௦. 31 
149100 ௦4 $0போற்‌ ॥ஈவ்க - ந 7414 625௫7 - 0௨0௦ 139 


அன்தோனவா, போன்காரத்லேவின்‌, கத்தோவ்ஸ்கி ஆகிய ருஷ்ய ஆசிரியர்கள்‌ 
எழுதிய இத்திய வரலாறு - பக்கம்‌ 260 


அருட்டிரு விபுலானந்த அடிகளார்‌ இயற்றிய யாழ்நூல்‌-யாழுறுப்பியல்‌-பக்கம்‌ 56 


98 


70. 


14. 


72. 


24. 
74. 


15. 


துண்ணலருகளும்‌ 
புறநானூறு - 56-ஆவது பாடல்‌ 
கருணாமிர்தசாகரம்‌ - முதல்‌ புத்தகம்‌ - பக்கம்‌ 41128 
பிரப 181021 50216 80 22 5பங்கே ரே 16, 8. டு! - 20௦ 34 
௮) திரு கு. கோதண்டபாணிப்‌ பிள்ளை எழுதிய “பழந்தமிழ்‌ இசை” - பங்கம்‌ 50 
ஆ) 50௫ 1ஈ018௱ 14051௦ - 800% 11/ 
டர 61௦7. 1. 8காற்க௱ாயா்று - 0806 337 


யவனக்கைவினை என்பது யவனதேசத்துதி தச்சருடைய 


குறிக்கின்றது. 


கைத்தெரிலைக்‌ 
“தகரக்‌ குழலாள்‌ தன்னொடு மயங்கி 
மகரயாழின்‌ வான்கோடு தழீஇ 
வட்டிகைச்‌ செய்தியின்‌ வரைந்த பாவையின்‌ 
எட்டி குமர னிருந்தோன்‌ 
மணிமேகலை சீ -பவிக்கறை புக்க கானதை அடி 55-54 
;மகரவீணையின்‌ கிளைநரம்பு வடித்த 
இளிபுணர்‌ இன்‌€ரெஃகு உளங்கிளிப்ப* 
_மணிமேகலை -19-சறைக்கோட்டம்‌ அறக்கேகட்டமாக்கெ 
காதை - அடி 25-28 
விபுலானந்த அடிகளார்‌ இயற்றிய “யாழ்‌ நூல்‌” - யரமூறுப்‌.மியல்‌ - யக்கம்‌ 54 
கருணாமிர்த சாகரம்‌ - முதல்‌ புத்தகம்‌ - பக்கம்‌ 7723 
டட 146௦ ௦ 1௩ள்வடட பி. &. ஏ - 0௨06 32 


10 


2௨4 அலகுகள்‌ யாற்றிக்‌ கூறூம்‌ ிறநூல்கள்‌ 


பரம மேளம்‌ 


24 அலகுகள்‌ முறைப்படி வரும்‌ சுரங்களின்‌ சேர்க்கையில்‌ உண்டாகும்‌ 
462௪ மேளகர்த்தா இராகங்களைப்‌ பற்றி இந்நூல்‌ விவரிக்கிறது. கனகையா 
கவி சாதூரீகம்‌ என்பவர்‌ இந்நூலைத்‌ தெலுங்கில்‌ விளக்கங்களுடன்‌ எழுதி 
யிருக்கிறார்‌. இந்நூல்‌ இருநெல்வேலி மணியாச்சி ஜமீன்‌ மானேஜராயிருந்த 
இருவேங்கடசுப்பையரிடமிருந்து அரிகேசவநல்லூர்‌ முத்‌ தயா பாகவதர்‌ 
மூலம்‌ தமக்குக்‌ கிடைத்ததாக ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
கனகையா கவி சாதூரீகம்‌ என்பவர்‌ வேளாள வகுப்பைச்‌ சேர்ந்தவர்‌ என்றும்‌. 
இருநெல்வேலியில்‌ வசித்து வந்தார்‌ என்றும்‌ தெரிவித்திருக்கிறார்‌. பிர்ம 
மேளத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 24 அலகுகள்‌ பற்றிய விவரங்களையும்‌ அவர்‌ 
கருணாமிர்த சாகரம்‌ முதல்‌ புத்தகத்தில்‌ கொடுத்துள்ளார்‌." 


பிர்மமேளத்தில்‌ எவ்வாறு 4624 மேளகர்த்தா இராகங்கள்‌ உண்டஈ 
இன்றன என்று காண்போம்‌. ரி, ௧, என்னும்‌ இரு சு ரங்களின்‌ அலகுகள்‌ 
இவ்வாறு வருகின்றன- 


ச 


ஆ மே 


1 2 சீ 56 7 
ரிரி நிரிரிரி 
கக்க க$க₹க” 

ம மம ம*ம£ 


2 


இ 


சி, ரி? ஆய இரு சுரங்கள்‌ க வின்‌ ஏழு வேறுபாடுகளோடு ( பேதங்கள்‌) 
சேரும்போது 768-172 சுரச்‌ சேர்க்கைகள்‌ இடைக்கின்‌.றன. மி! இற்கு 6 சரக்‌ 


1700 நுண்ணலகுகளும்‌ 


சேர்க்கைகளும்‌, ரி* இற்கு 5 சுரச்‌ சேர்க்கைகளும்‌, ரி இற்கு 4 சுரச்‌ சேர்க்கை 
களும்‌, ரி இற்கு 3 சுரச்‌ சேர்க்கைகளும்‌, ரி? இற்கு 2 சுரச்சேர்க்கைகளும்‌ கிடைக்‌ 
இன்றன. ஆகமொத்தம்‌ 74-6--5-4-2-2--24 ச௬ரச்‌ சேர்க்கைகள்‌ 
இடைக்கின்‌ றன. 


இதேபோல்‌ த, நி, ஆகிய இருசுரங்களின்‌ அலகு வேறுபாடுகளினால்‌ 
34 சகுரச்‌ சேர்க்கைகள்‌ கிடைக்கின்றன. அசுவே ரி,௧, த, நி ஆகிய நான்கு 
சுரங்களின்‌ அலகு வேறுபாடுகளினால்‌ 344%44--7756 மேளகர்த்தாக்கள்‌ 
கிடைக்கின்றன. ம சுரத்தின்‌ ம, ம£,ம*, ம (ம சுரம்‌ ௧£ ஆக வருகிறது) 
என்னும்‌ நான்கு அலகு வேறுபாடுகளினால்‌ 7756446224 மேளகர்த்தா 
இராகங்கள்‌ கஇடைக்கின்றன . 


இந்த 4924 மேளங்களும்‌, 186 சக்கரங்களாகப்‌ பிரிக்கப்பட்டு 
உள்ளன. ஓவ்வொரு சக்கரத்திலும்‌ 34 மேளங்கள்‌ உள்ளன. 


சக்கரங்கள்‌ பயன்படும்‌ மத்தியமம்‌ மேளங்கள்‌ 

£ முதல்‌ 24 வரை மூ (சுத்த மத்தியமம்‌) 7 முகுல்‌ 1756 வரை 

35 முதல்‌ 6 84வரை ம (சுப்பிரதி மத்தியமம்‌) 7757 முதல்‌ 2272 வரை 
69 முதல்‌ 108வரை ம (பிரதி மத்தியமம்‌) 2413 முதல்‌ 24868 வரை 


17049 முதல்‌ 186 வரை ம (சுதபஞ்சம மத்தியமம்‌) 3469 முதல்‌ 46284 வரை 


விஷ்ணு மேளமும்‌ ருத்ர மேளமும்‌ 


24 அலகுகளில்‌ ரி*, ரி, ரி? போன்ற ஓற்றைப்பட்ட அலகுகள்‌ கொண்ட 
சுரங்கள்‌ வரும்‌ 800 மேளங்களையும்‌ விஷ்ணுமேளம்‌ என்று கனகையா கவி 
சாதூரீகம்‌ கூறியிருக்கிறார்‌.” விஷ்ணு மேளத்தில்‌ 300 மேளங்கள்‌ எவ்வாறு 
உண்டாகின்றன எனக்‌ காண்போம்‌. 


ரி1றி? ரி ரி” 
க! ௧௧5௧7 
ம ம$?ம£ 


ரி சுரம்‌ க வின்‌ நான்கு அலகு வேறுபாடுகளுடன்‌ சேர்ந்து 4 சுரச்சேர்க்கைகள்‌ 
(மேளங்கள்‌) இடைக்கன்றன. ரி சுரம்‌ க வின்‌ மூன்று வேறுபாடுகளுடன்‌ 
சேர்ந்து 3 சுரச்சோக்கைகள்‌ கிடைக்கின்றன. இதைப்போல்‌ ரி, இற்கு 2 சுரச்‌ 
சேர்க்கைகளும்‌, ரி” இற்கு ஒரு சுரச்சேர்க்கையும்‌, ஆக மொத்தம்‌ 4-2 
2--7-10 சுரச்சேர்க்கைகள்‌ கிடைக்கின்றன. த, நி ஆகிய இரு சுரங்களின்‌ 
ஒற்றைப்பட்ட அலகு வேறுபாடுகளினால்‌ 70 சரச்சோர்க்கைகள்‌ கிடைக்‌ 
கின்றன. ரி, ௧, த, நி ஆகிய சுரங்களினர்‌ 330010 ௬700 ௬ரச்சேர்க்கைகள்‌ 


இராகங்களும்‌ 107 


அல்லது மமேளங்க ள்‌ கிடைக்கின்றன. ம, ம ஆகிய மத்தியமத்தின்‌ இரு 
வேறுபாடுகளினால்‌ மொத்தம்‌ 200 மேளங்கள்‌ கிடைக்கின்றன. 13 சுரத்‌ 
தானங்களால்‌ கிடைக்கும்‌ 72 மேளகர்த்தா இராகங்களை அவர்‌ ருத்ர மேளம்‌ 
என்று பெயரிட்டுள்ளார்‌. ருத்ர மேளத்தின்‌ 78 மேளகர்த்தா இராகங்களும்‌, 
விஷ்ணுமேளத்தின்‌ 200 மேளங்களும்‌, பிர்ம மேளத்தின்‌ 4624 மேளங்களும்‌ 
அடங்கியிருக்கின்றன . 


மேளாதிகார இலட்சணம்‌ 


24 அலகு முறைப்படி சுரங்களின்‌ சேர்க்கையால்‌ உண்டாகும்‌ 
மமமளகர்த்தா இராகங்களை விவரிக்கும்‌ மற்றொரு நூல்‌ மேளாதிகார 
இலட்சணம்‌ ஆகும்‌. இந்த நூலின்‌ ஆசியர்‌ யார்‌ என்று தெரியவில்லை. இந்த 
வடமொழி நுல்‌ தெலுங்கு லிபியில்‌ எழுதப்பட்டுள்ளது. இது ஏட்டுச்‌ சுவடி 
யாகவே உள்ளது. தஞ்சையிலுள்ள சரசுவதி மகால்‌ நூலகத்தில்‌ இதைக்‌ 
காணலாம்‌.” இந்த நுல்‌ பதினெட்டாவது நூற்றாண்டில்‌ எழுதப்பட்டி 
ருக்கலாம்‌ என ஊகிக்கப்படுகிறது.* பிர்ம மேளத்தில்‌ சொல்லப்பட்டது 
போலவே இதிலும்‌ எவ்வாறு 24 அலகுகளில்‌ 4624 மேளங்கள்‌ உண்டாகின்றன 
என்று கூறப்பட்டுள்ளது. மொத்தம்‌ 4684 மேளங்களில்‌ முதல்‌ 1022 மேள 
காத்தா இராகங்களுக்கு மட்டும்‌ பெயர்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 
3602 இராகங்களின்‌ பெயர்கள்‌ கொடுக்கப்படவில்லை. இது முழுமை பெறாத 
நூலாகவே இருக்கிறது. 


சங்கீத சார சங்கிரகமு 


தஞ்சாவூரைச்‌ சேர்ந்த திருவேங்கட கவி என்பவர்‌ *சங்கீத சார 
சங்கிரகமு” என்னும்‌ இசை இலக்கண நூலைத்‌ தெலுங்கில்‌ இயற்றியுள்ளார்‌.5 
இதில்‌ 24 அலகை அடிப்படையாகக்‌ கொண்டு அமைக்கப்பெற்ற 4624 மேள 
கர்த்தா இராகங்கள்‌ (சுருதி மேளங்கள்‌) பற்றிக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள து. 
௪4 அலகுகள்‌, 74 சுத்த அலகுகளாகவும்‌ 10 மிஸ்ர அலகுகளாகவும்‌ பிரிக்கப்‌ 
பட்டுள்ளன. (மிஸ்ர அலகுகள்‌ மேலும்‌ இரண்டாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளன) 
பிரம்ம வீணையின்‌ .24 மெட்டுகளில்‌ - இருந்து இந்த அலகுகள்‌ பெறப்பட்டுள்‌ 
ளன என அவர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


34 மேள இராகங்கள்‌ கொண்ட 136 சக்கரங்களில்‌ இந்த இராகங்கள்‌- 
அமைக்கப்‌ பெற்றுள்ளன. விஷ்ணு வீணையின்‌ மூலம்‌ 200 ச௬௬இ மேளங்களும்‌;; 
ருத்ர வீணையின்‌ மூலம்‌ 72 மேளகர்த்தா இராகங்களும்‌ கிடைக்கின்றன என்‌: 
அவர்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. மேளர்திகார லட்சண நூலைப்‌ பின்பற்றி இந்‌: 
நூல்‌ எழுதப்பட்டுள்ளது. 


2402 துண்ணலருகளும்‌ 


பிர்மமேளம்‌, மேளாதிகார இலட்சணம்‌, சங்கே சார சங்கிரமு என்னும்‌ 
நூல்களில்‌ சொல்லப்பட்டுள்ள 24 அலகு முறைப்படி சுரங்களின்‌ சேர்க்கை 
யால்‌ உண்டாகும்‌ இராகங்களின்‌ விவரங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன.இவற்றில்‌ 
72 மேளகர்த்தா இராகங்களும்‌ கொடுக்கப்பட்டுள்ளகால்‌, இந்த நூல்கள்‌ 
72 மேளகர்த்தா முறை ஏற்பட்ட பிறகே இயற்றப்பட்டு இருக்க வேண்டும்‌ 
என்று ஊிக்கலாம்‌. 

இந்த நூல்களில்‌ சொல்லப்பட்டுள்ள அலகு முறைப்படி எல்லா இராகங்‌ 
களையும்‌ பாட இயலாது. இந்த இராகங்களுக்குரிய இலக்கணம்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளதை நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ளலாம்‌. ஆனால்‌, நடைமுறையில்‌ அவை 
பயன்படுபவன அல்ல. 


தாய்‌ இராகங்களும்‌ இளை இராகங்களும்‌ உண்டாவதற்கு ஆகார 
மானவை பன்னிரு சுரங்களேயாகும்‌. பழந்தமிழ்‌ மக்களின்‌ 32 தாய்‌ இராகங்‌ 
களும்‌ நூற்றுக்கணக்கான இளை இராகங்களும்‌ இந்தப்‌ பன்னி ரண்டு சுரங்‌ 
களின்‌ அடிப்படையிலேயே அமைக்கப்பட்டவையாகும்‌. பின்பு இந்தப்‌ 
பன்னிரண்டு சுரத்தானங்கள்‌ பதினாறு சுரத்தானங்களாய்‌ வழங்கப்பட்டு 
வேங்கடம௫யால்‌ 12 தாய்‌ இராகங்கள்‌ அமைக்கப்பட்டன. இவற்றில்‌ பிறக்கும்‌ 
களை இராகங்களும்‌ ஏற்பட்டன . 

பிர்மமேளத்தின்படி வரும்‌ மேளகர்த்தா இராகங்களில்‌ இருந்து பிறக்கும்‌ 

இளை இராகங்கள்‌ கொடுக்கப்படவில்லை. அவ்வாறு கொடுக்கப்பட்டாலும்‌ 
தடைமுறையில்‌ அவை பயனற்றவையாகின்றன . 

பிர்ம மேளத்தில்‌ சொல்லப்பட்டதுபோல எல்லா இராகங்களின்‌ சுர 
அலகுகளின்‌ மஇப்பு ஒன்றுபோல வருவஇல்லை . 

உதாரணமாக தோடி இராகத்தை எடுத்துக்‌ கொள்ளுவோம்‌. பிர்ம 
மேளத்தஇன்படி சுரங்களின்‌ அலகு மதிப்பு இவ்வாறு வருகிறது. 

௪ ரி க மீபத' நி* 
இப்பொழுது நம்‌ வழக்கில்‌ இருக்கும்‌ தோடி இராகத்தில்‌ சுரங்களின்‌ அலகு 
மதிப்பு இவ்வாறு வருகிறது. 
௪ ரி? க£; மீ ப தா நிழ 

தோடி இராகத்தில்‌ க, நி ஆகிய சுரங்கள்‌ 38% அலகு மஇப்புடன்‌ வருவ 
தால்‌ தோடி திரிகோணப்பாலை இராகமாகிறது இந்த இராகத்தில்‌ வரும்‌ 
மற்ற சுரங்களான ரி, ம, த ஆகியவை ஆயப்பாலையில்‌ வரும்‌ 73 சுரங்களே. 
பிர்மமேளத்தில்‌ 1, 2, 3, 4 போன்ற முழு அலருகள்‌ வரும்‌ இராகங்களைக்‌ 
குறிப்பிடலாமே தவிர 3,.3,3, 11, 71, 1$ போன்ற நுண்ணலகுகள்‌ வரும்‌ 
இராகங்களைக்‌ குறிப்பிட முடியாது.” ஆகவே பிர்மமேளத்தில்‌ அமைக்கப்படும்‌ 
மேளகர்த்தா இராகங்களில்‌ சிலவற்றைத்‌ தவிர மற்றவை பயனற்றவை 
யாகின்றன. 


இராகங்களும்‌ 102 


24 அலகு முறைப்படி ரி, க ௬ரங்களின்‌ 34 பேதங்களும்‌ 
த. மி சுரங்களின்‌ 34 பேதங்களும்‌ 


123456 789 1011 12 13 14 15 16 17 18 19 20 21 2223 24 
ச ரிிநி3 நி தி4 தி5தி₹ நி? மீம்‌ மம்‌ ப த* தத த$த$த₹த7 
௧௧௧௧௧௬௧ நி நி நிநி நி நிநி 


க 
க 
க 


ஜு ஆப ஆழும்‌ இலக்கம்‌ 
ன்‌ 
ஐ 
9 
919199 9 
% 


ண 
ஆ; வூ) 
9 
19199 
ட்ட 


ட 61% 
௫ 


ட 
௦ 
ஆ 
9 
999 
க 


ஸ்ர 
ஷ்‌ 

ஆஆ 
9 


3 
௬3% ௫%%3 
9 
55858565656565558585655565558585555556555 
பிட ட ட ட டட படும்‌ உடு பட டு இடி ஓடு ட 0 


0334 ந எ%& சே ௦ வ 


நுண்ணலருகளும்‌ 


பிர்ம மேளம்‌-4624 மேளங்களில்‌ முதல்‌ 34 மேளங்கள்‌ 
94 சுத்த மத்தியம சக்கரத்தில்‌ முதலாவது சககரம்‌ 


இராகத்தின்‌ பெயர்‌ 


ஆதி மேளம்‌ 
சுருண மேளம்‌ 
பரிகர மேளம்‌ 
மது மேளம்‌ 
ஆனந்த மேளம்‌ 
கருணா மேளம்‌ 
காரணா மேளம்‌ 
அம்சுக மேளம்‌ 
௪குணா மேளம்‌ 
தஇரிகுணா மேளம்‌ 
திதி மேளம்‌ 

நாகு மேளம்‌ 
பிரகாசிநி மேளம்‌ 
கரி மேளம்‌ 
மணி மேளம்‌ 
சஇகிரோ மேளம்‌ 
ரஜித மேளம்‌ 
வருணா மேளம்‌ 
பாக மேளம்‌ 
ஹேம மேளம்‌ 


சிம்ம மேளம்‌ 


சைலத மேளம்‌ 


அணு மேளம்‌ 
ராமா மேளம்‌ 
ரமா மேளம்‌ . 
வாமன மேளம்‌ 
கமல மேளம்‌ 
ரமணா மேளம்‌ 
ரம்பா மேளம்‌ 
சக்ர மேளம்‌ 
சதுர மேளம்‌ 
சங்க மேளம்‌ 
வாதன மேளம்‌ 
இத்திரவல்லி மேளம்‌ 


ந்‌ 


ஷு 


உ 99 


ஒட டட டி ௩௨% ௩6868௫௫8௭5 


த்‌ 
ரி 


ஆஆஆ 3 


999999௨99௨ %௨999999௭9௭9899௭8 8 9 
6885555558 5685555555655586௧86686866666 


ஆஆஆ ஆஆஆ ஆஆஆ ய 


4 


க 


1 


6 


15 16 17 18 19 202122 23 24 
ப தத்‌ தூத*த$த$த7 
நி, நி; நி; நி, நி; நிடிநி” 


ப. தகு நி 

பத்‌ நி 

பத்‌ நி 

பூத்‌ நி 

தத நி 
பத நி 
பத நி 
ப கு நி 

ப கு: நி 

ப த நி. 

ப கு நி. 

ப கு த 
ப த 

ப த நி 
ப கு நி 

ப த நி 

பா கூ ட்‌ 

ப ழ்‌ ம 
ப “ தநி 

ப கு ன 

ப ந 

ப நி. 
ப த நி 
ப ல 
4.4 ட்‌ 

ப நி 
ப தி 
ப த டல்‌ 
ப ததி 


இராகங்களும்‌ 


இலக்கம்‌ 


௦3 கூதல்‌ செ.மு 


விஷ்ணு மேளம்‌ 


200 மேளங்களில்‌ முதல்‌ 30 மேளங்கள்‌ 


ழ] 2 4 6 


ச றி 


சரி 


ற்‌ை 
கர 


க 


ரி 


கீத 


8 
றி? 


ஆ 


10 


கர 


11 


[ற்‌ 


ம்‌ 


13 


ஜ்‌ 


மூ... 


15 


ப 
ப 


16 


8) 


69௫ 0 


1௦% 


9 ௫ 


19% 


௫ 


205. 


20 22 24 
கு கு? 
நித நி; நிர 
நி 
நி 
நி 
நி 
நி 
நி 
து நி 
க நி 
கு நி 
நி 
நி 
நி 
நி 6 
நி 
நி 
க 
த நி 
நி 
நி 
நி 
நி 
நி 
நி 
த்‌ 
கு 


௪86 


நுண்ணலகுகளும்‌ 


அடிக்குறிப்புகள்‌ 


கருணாமிர்த சாகரம்‌--முதல்‌ புத்தகம்‌--பக்கங்கள்‌ 863, 864 காயக சிகாமணி 
முத்தையா பாகவதர்‌ இயற்றிய சங்கீத கல்ப தருமம்‌ பக்கம்‌ 92 


கருணாமிர்த சாகரம்‌ இரண்டாவது புத்தகம்‌ பக்கம்‌ 176 


6.1௦ 11603--10846- 114551 பமாகரு, ரரகார்வபா 
£.110 11604--10847--7115518 பாகு, *ர்காரவயா 


8௦ய1% 1ஈவ்கா 14061௦60௦0 14/4 நூ டா. 2. 8சோம்காபர்ரு 7806 123 


டாக்டர்‌ வி. ராகவன்‌ சங்கே சார சங்கிரமு நூலைப்பற்றி எழுதிய நூல்‌-- 
சென்னை சங்‌€த அகெடெமி வெளியீடு--194 0 ஆண்டு 


72/06 85 8 5694 074 ரப51௦ ட டா 5. 521௨-0806 431 . 


கருணாமிர்த சாகரம்‌--இரண்டாவது நூல்‌--பக்கம்‌ 154. 


11 


ன்னத்தை அடிப்பாடையாகக கொண்ட, 
அலகுமுூறையும்‌, ௪ம இடை வெளிகளைக்‌ 
கோண்ட, அலகுமுறையும்‌ 


பின்னத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட அலகுமுறை 


பின்னத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட அலகு முறையில்‌ ஓர்‌ இயக்கில்‌ 
(ஸ்தாயி) உள்ள சுரங்களின்‌ ஓலித்துடிப்பு எண்ணிக்கை இவ்வாறான பின்னன்‌ 
களில்‌ அமைந்துள்ளது. 


- சா 

௦ ச-ரி 
7 ௪-௧ 
பே] ௪ச-ம 
6-0 ௪ஃப 


6-&  ச-த 


6-0 ச-றநி 
6 ௪-ச்‌ 


ழூ ல ட படு ஷு விள டு டவ 


3708 நுண்ணலகுகளும்‌. 
இவையாவும்‌ ஆதார சட்ஜத்திலிருந்து ரிஷபம்‌, காந்தாரம்‌ போன்ற 
பல்வேறு சுரங்களின்‌ இடைவெளிகளுக்கான பின்னங்களாகும்‌. ஐரோப்பிய 
இசையில்‌ 0040 என்னும்‌ இந்தச்‌ சுரநிரல்‌ மேஜர்‌ ஸ்கேல்‌ (188107 50816) 
என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய இடல்‌ இவை தஇீரசங்கராபரண . 
இராகத்தின்‌ சுரங்களாகும்‌. 


சுரங்களுக்கு இடையேயான இடைவெளிகளைக்‌ கணக்கிடும்போது 
அவை இவ்வாறு பின்னங்களில்‌ அமைந்துள்ளன”! ப்‌ 


-௰ சரி 
ட -% ரி-௧ 
நந ௧-ம 
1 -டு ம-ப 


(-4& ப-த 
& 


-8 த-றி 
்‌ 76 
$-ட நி-ச்‌ ர்க 


இந்த இடைவெளிகளில்‌ 9/8 என்னும்‌ இடைவெளிக்கு மேஜர்‌ டோன்‌ 
ர௨401 11006) என்று பெயர்‌. ௪-ரி, ம-ப, த-நி ஆகிய இடைவெளிகள்‌ 
இவ்வாறு அமைத்துள்ளன. 4 என்னும்‌ இடைவெளிக்கு மைனர்‌ டோன்‌ 
(1412௦: 126) என்று பெயர்‌. ரி-௧, ப-த, அகிய இடைவெளிகள்‌ இவ்வாறு 
அமைந்துள்ளன. - என்னும்‌ இடைவெளிக்கு செமிடோன்‌ (8௯1 7௦௦) 
என்று பெயர்‌. ௧-ம, நி-ச௪ச இடைவெளிகள்‌ இவ்வாறு இருக்கின்றன. 


ஐரோப்பிய இசையில்‌ மைனர்‌ ஸ்கேல்‌ (181007 5081௦) என்னும்‌ மற்றொரு 
நிரல்‌ இருக்கிறது. சட்ஜம்‌, மத்தியமம்‌, பஞ்சமம்‌, மேல்௪ட்ஜம்‌ ஆகிய 
டய இரண்டு சுர நிரல்களுக்கும்‌ பொதுவானவை. 34,8,6,7 ஆகிய 
இடங்களிலுள்ள சுரங்கள்‌ குறைந்து வருகின்றன.சட்ஜத்திற்கும்‌ இரண்டாவது 


இராகங்களும்‌ 109 
சுரத்நிற்கும்‌ உள்ள இடைவெளி மைனர்‌ செகண்ட்‌ (14700 560004) என்று 
அழைக்கப்படுகிறது. இதன்‌ பின்னம்‌-.- ஆகும்‌. சட்ஜத்துற்கும்‌ மூன்றாவது 
சுரத்திற்கும்‌ உள்ள இடைவெளி மைனர்‌ கர்ட்‌ (181௦௦ 1144) எனக்‌ கூறப்‌ 


படுகிறது. இதன்‌ பின்னம்‌ - ஆகும்‌. இதைப்போல மைனர்‌ சிக்ஸ்த்‌ 
(௦ 5$மரய) இன்‌ பின்னம்‌ -- ஆகும்‌. மைனர்‌ செவன்த்‌ (181௩0 
560(10இன்‌ பின்னம்‌ ௨ ஆகும்‌. 


ஓர்‌. இயக்கில்‌ உள்ள அலகுகளின்‌ மதிப்பு 7200 செண்ட்ஸ்‌ 
என்று வைத்துக்‌ கொண்டால்‌, 19% 1௩௦81100 என்று கூறப்படும்‌ ுட்பசுர 
௮ளவு பங்கீட்டு முறையின்படி, இரசங்கராபரண இராக சுரங்களின்‌ துடிப்பு 


எண்ணிக்கை (1760002009) இவ்வாறு இருக்கிறது. 
சுரம்‌ ச ரி க ம ப த்‌ நி ச்‌ 
செண்ட்ஸ்‌ 0 804 486 4098 702 906 1088 7200 


இந்த முறையில்‌ சுரங்களுக்கு இடையே உள்ள இடைவெளிகள்‌. பின்னக்‌ 
கணக்கை அடிப்படையாகக்‌ கொண்டவை. ஆகவே, அவை சமமற்ற இடை 
வெளிகளைக்‌ கொண்டுள்ளன. :. 


இந்த முறையில்‌ ௪-ப - 2 என்ற பின்னக்‌ கணக்கைக்‌ கொண்டு 


ன்‌ த 8 4 2 
பன்னிரு சுரங்களின்‌ பின்னங்களும்‌ கண்டுபிடிக்கப்‌ பெறுகின்றன. கட்‌ 
என்று பெருக்கிக்‌ கொண்டே போவோமானால்‌, அது பன்னிரண்டாவது 

8 ம்‌ ச ஐ. 84 ம்‌ 
தடவையில்‌ ஓர்‌ இயக்கிற்கு(ஸ்‌தாயி)மேற்கொண்டு பின்னத்தில்‌ ந என்று 


முடிறதைக்‌ காண்கிறோம்‌.” 


கலர வ 2 என்று செண்ட்ஸ்‌ கணக்கில்‌ அளந்து கொண்டு போகும்பொழுது : 


ஓர்‌ இயக்கிற்கு மேற்கொண்டு 24 செண்ட்ஸ்‌ ஆகிறது. ச-ப703 என்று. 
பன்னிரண்டு முறை அளக்கும்போது 7270388484 ஆகிறது. இது 8400 


“செண்ட்ஸ்‌ ஐ விட 24 செண்ட்ஸ்‌ அதிகம்‌ ஆகிறது. இதேபோல்‌ ௪-ம,- 2 
அன்று அளந்து கொண்டுபோனால்‌ ஓர்‌ இயக்கு முற்றுப்பெறாமல்‌ 24 செண்ட்ஸ்‌. 


710 நுண்ணலகுகளும்‌ 

குறைகறது.12%4985976 ஆகறது.இது 6000 செண்ட்ஸ்க்கு 84செண்ட்ஸ்‌ 

குறைவாக உள்ளது. பின்னக்கணக்கில்‌ இது ஸ்ட ஆகறது.” ஆகவே ௪ச-ப- 
க ்‌ ்‌ 

_- சம்‌ க்‌ என்னும்‌ அளவு தோராயமான ஓர்‌ அளவு என்றும்‌, அது 


முற்றிலும்‌ சரியான நுட்பமான அளவு என்று கொள்ள இயலாது என்றும்‌ நாம்‌ 


காண்கிறோம்‌. ௪. _- என்னும்‌ அளவு முறை பழந்தமிழ்‌ நூல்களி 


லாவது பரதர்‌, சாரங்கர்‌ முதலானோர்‌ எழுதிய வடமொழி நூல்களிலாவது 
சாணப்படவில்லை. பிதாகோரஸ்‌ என்னும்‌ கிரேக்கத்‌ தத்துவ ஞானி இம்‌ 
முறையைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


சம இடைவெளிகளைக்‌ கொண்ட அலகுமுறை (771/2! 7'2711ற 2707702111) 


சம இடைவெளிகளைக்‌ கொண்ட அலகுமுறையில்‌ ஓவ்வொரு சுரத்‌ 
இற்கும்‌ இடையில்‌ உள்ள இடைவெளி சமமாக அமைந்திருக்கிறது. இந்த 
முறையின்படி, இர சங்கராபரண இராக சுரங்களின்‌ துடிப்பு எண்ணிக்கை 
(11௦000) இவ்வாறு இருக்கிறது. (செண்ட்ஸ்‌ கணக்கில்‌) 


சரம்‌ ௪ ரி க ம ப கு நி ச்‌ 
சென்ட்ஸ்‌ 0 800 400 500 100 900 1100 1200 


இந்த முறையின்படி ஓர்‌ இயக்கு(ஸ்தாயி) பன்னிரு சமமான இடைவெளி 
களாகப்‌ பிரிக்கப்படுகிறது. இதில்‌ ஒரு மேஜார்டோன்‌ (14810 106) இடை 
வெளியும்‌ ஒரு மைனர்டோன்‌ (141௩0 128௨) இடைவெளியும்‌ ஒன்றாகக்‌ 
கருதப்பட்டு, ஓர்‌ இயக்கு 12 செமிடோன்கள்‌ (௯14 710௦) கொண்டதாகக்‌. 
கொள்ளப்படுகிறது. 


சம இடைவெளிகளைக்‌ கொண்ட அலகு முறையை (080வ ரணாறன2- 
8) அந்திரேயாஸ்‌ வெர்க்மையஸ்டர்‌ (&௱௦7688 97270]1:01ச18120) இ.பி. 7200 
ஆம்‌ ஆண்டு கண்டுபிடித்ததாகச்‌ சொல்லப்படுகிறது.4 கிரமேத்தியுஸ்‌ 
(7. ரொல்ரலம8) என்பவர்‌ 1518-ஆம்‌ ஆண்டிலேயே ஓர்‌ இயக்கை, பன்னிரு. 
சமபாகங்களாகப்‌ பிரிக்க வேண்டிய அவூயத்தைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


சமமற்ற இடைவெளிகளைக்‌ கொண்ட அலகு முறை (1081 ரீறர்௦05110) 
"நடைமுறையில்‌ பயன்படவில்லை என்று கண்டறிந்த ஐரோப்பிய இசைக்‌ 
கலைஞர்கள்‌ பதினெட்டாம்‌ நூற்றாண்டின்‌ மத்தியில்‌ சம அளவுள்ள இடை. 
வெளிகளைக்‌ கொண்ட முறையைப்‌ ([00வ] 7ஊறசாகாசார) பயன்படுத்த: 
ஆரம்பித்தனர்‌. 14௦21 (1738 - 1809) என்ற இசைக்கலைஞரும்‌ 14800௩ 


இராகங்களும்‌ 








சி 97 டடரச 77 $07 9 $ய 
0027 9607 299 604 6 92 *06 
| ர்‌ | ர்‌ | ர்‌ | ர்‌ ர்‌ | ர 
| | | | | | | | | ] 
0027 0017 0007 006 00௨ 004 009 006 007 002 008 
சி 98] 95 [7 ரா சி ப 


(௩௨.0௯ 00-11) - 21929 4007 3 - மஉயர்‌.2௰ய௰ர்௫ மகர்‌ ஈ॥ர்சற௮ 12 
(024074 720) ரட௰ஙறர்‌.ஏ - மமக உமலலமுாகு- 16௫ 00002 
(71/2:40/௪01/2/ 107028) 40 எர்‌.ஓ மலர ஓ.ம௨10௩௫-100௫ ரர ௪ 


சூ 


ம்‌ நுண்ணலகுகளும்‌- 


(2782 - 7809) என்ற இசைக்கலைஞரும்‌ இம்முறையைப்‌ பயன்படுத்தினர்‌. 
இதன்‌ பின்னர்‌ 1௦640104ற (1770 - 1887) என்னும்‌ இசை விற்பன்னரும்‌ 
இம்முறையைப்‌ பின்பற்றினார்‌: : ஓர்‌ இயக்கிலுள்ள பன்னிரு சுரங்களையும்‌ 
ஓரே அளவாய்‌ ஒழுங்குபடுத்தி, பியானோ என்னும்‌ ஐரோப்பிய இசைக்கருவி 
உருவாக்கப்பட்டது. இந்தமுறை இணைச்சுர முறை என்னும்‌ ஒத்திசைக்கு 
(பீகார௦ய3) மிகவும்‌ பயன்படுகிறது. ஆதார சுருதியை மாற்றுவகுன்‌ மூலம்‌ 
ஒரு சுரநிரலில்‌ (80812) இருந்து மற்றொரு சுரநிரலை வாசிப்பதற்கும்‌ சம 
அளவுள்ள இடைவெளிகளைக்‌ கொண்ட அலகு முறை (151 19891ற௦7௨1௨74) 
பயன்படுகிறது. இன்றைக்குச்‌ சுமார்‌ 280 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ இந்த 
முறை ஐரோப்பிய இசையில்‌ ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனத்‌ தெரியவருகிறது. 


ஹெர்மன்‌ ஸ்மித்‌ 5011) என்பவர்‌ பியானோ இசைக்கருவியின்‌ 
சுரங்களைச்‌ சரியானபடி அமைப்பதில்‌ கவனிக்க வேண்டிய இரண்டு முக்கயெ 


குறிப்புகளைத்‌ தருகிறார்‌. 


7. தொடங்கும்‌ சுரமும்‌ அதற்கு எட்டாவது சுரமும்‌ (0௦1496) சரி பொருத்த 
முள்ளவையாய்‌ இருக்க வேண்டும்‌. 


2. தொடங்கும்‌ சுரமும்‌ அதற்கு ஐந்தாவது சுரமும்‌ (சரிகமப) மிகமிகச்‌ சிறிய 
அளவு குறைத்தே வைக்கப்பட வேண்டும்‌. 


நாம்‌ ஆரம்ப சுரமாக வைத்துக்‌ கொள்ளும்‌ ஆகார சட்ஜத்திற்கு 
மேலுள்ள எட்டாவது சுரமாகிய மேல்‌ சட்ஜம்‌ ஆதார சட்ஐத்கோடு எவ்‌ 
விதமும்‌ வித்தியாசமில்லாமல்‌ பொருந்த வேண்டும்‌. 


இந்த எட்டுச்‌ சுரங்களுக்குள்‌ வரும்‌ இடம்‌ ஓர்‌ இயக்கு (ஸ்தாயி) ஆகும்‌. 
இந்த இயக்கில்‌ ஐந்தாவது ஐந்தாவதாய்‌ . (சரிகமப) அதாவது பழந்தமிழ்‌ 
முறைப்படி, இணை இணையாகக்‌ கண்டு பிடித்துக்‌ கொண்டுபோக, பன்னிரு 
சுரங்களும்‌ இடைக்கின்றன. ச-ப முறையில்‌ ஐந்தாவது சுரமாக (சரிகமபா) 
பன்னிரு சுரங்களையும்‌ சுருதி சேர்ப்பது அதிகக்‌ கடினமான பணியாகும்‌. 
பூரணமான சுரஞானமுள்ளவர்களுக்கே இது முடியும்‌. ஆனால்‌, ஓவ்வொரு 
இசைக்கலைஞனும்‌ செய்வது அதுவே. இதற்கு ரூபகாரமாக வீணையின்‌ 
பன்னிரு சுரங்களையும்‌ பியானோ இசைக்கருவின்‌ பன்னிரு சுரங்களையும்‌ 
ஓத்துப்பார்க்தால்‌ அவை அணுப்பிசகில்லாமல்‌ ஒன்றாய்‌ இருக்கும்‌. 


கடைச்சங்க காலத்திற்கு முன்பே, அதாவது இன்றைக்கு இரண்டாயிரம்‌ 
அண்டுகளுக்கு முன்பே பழந்தமிழ்‌ மக்கள்‌ சம இடைவெளிகளைக்‌ கொண்ட 
அலகு முறையை (7008] 1 ஊ10௦ாகா௦௰0) மிகச்‌ சா காரணமாய்‌ வழங்கி வந்தார்‌ 
கள்‌ எனக்‌ காண்கிறோம்‌. 


இராகள்களும்‌ 772 


லப்பதுகாரம்‌ அரங்கேற்று காதையில்‌. குழலோன்‌ அமைதியைக்‌ கூறும்‌ 
இளங்கோவடிகள்‌, குழலோன்‌ குரல்‌ இளி சேரும்‌ சரியான ஓலியை உணர்ந்த 
வனாக இருந்தான்‌ என்று கூறியுள்ளார்‌. 


“ஏற்றிய குரலிளி யென்‌ றிரு நரம்பின்‌ 
ஒப்பக்‌ கேட்கும்‌ உணர்வின னாகி”? 


குரல்‌ இனி, கு.ரல்‌-இளி (௪-ப, ச-ப) முறையாகவும்‌, குரல்‌-உழை, குரல்‌-உழை 
(௪-ம, ச-ம) முறையாகவும்‌, ஓர்‌ இயக்கிலுள்ள(ஸ்தாயி)பன்னிரு சுரங்களையும்‌ 
பழந்தமிழ்‌ மக்கள்‌ . எவ்வாறு. கண்டுபிடித்தனர்‌ என்று சிலப்பதிகார த்தில்‌. 
விவரமாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 


“வரன்முறை மருங்கின்‌ ஐந்தினும்‌ ஏழினும்‌ 
உழைமுத லாகவும்‌ உழையீ றாகவும்‌ 
குரல்முத லாகவும்‌ குரலீ றாகவும்‌””£ 


்‌ சப, ௪-ம முறையில்‌ வரும்‌ பன்னிரு சுரங்களைப்‌ பழந்தமிழ்‌. மக்கள்‌ 
பயன்படுத்தி வந்த முறையே, தற்காலத்தில்‌ (130௨1 றகர்‌) என்று 
அழைக்கப்படுகிறது. 


ஏ. ஜே. ஹிப்கின்ஸ்‌ (&. 3. நர்ற116) என்னும்‌ ஆய்வாளர்‌ இவ்வாறு 
கூறியிருக்கிறார்‌. 


“இந்தியாவில்‌ பழமையாய்‌ வழங்கி வந்த கால்சுர முறையானது, 
துற்காலத்தில்‌ அரைச்சுர முறையாய்‌ மாறியிருக்கிறது. என்றும்‌, அந்த அரைச்‌ 
௯ர முறையானது பல நுட்பமான. சுரங்களைக்‌ சுமகமாய்க்‌ குறைத்தும்‌, 
கூட்டியும்‌ சொல்வதற்கு அனுகூலமாய்‌ இருக்கிறதென்றும்‌ ௮ த 13008] 
றக முறை என்றே சொல்லலாமென்றும்‌ ஹோ. மங சொல்கிறார்‌.” 


இரு கே. பி. தேவால்‌ என்பவர்‌ இந்த முறையைப்பற்றி இவ்வாறு 
குறிப்பிட்டிருக்கிறார்‌.1? 


“தற்காலம்‌ ஐரோப்பாவில்‌ வழங்கிவரும்‌ **6010284்‌ 480/06கற 01? * 
அதாவது சுரங்களுக்கிடையில்‌ வரும்‌ சிறு சுருதிகளைச்‌ சம இடைவெளிகளுள்ள 
பாகங்களாகப்‌ பிரித்தல்‌ என்னும்‌ . முறையையே இந்துக்களும்‌ வழங்கி வந்து 
இருக்கவேண்டும்‌. ர * ப ்‌ 

 *-அங்‌இலேயா்‌ தற்கர்லம்‌:வழங்கி வரும்‌ பன்னிரு சுரங்களும்‌, தென்னிந்‌ 
.தஇய சங்‌€தத்‌ இல்‌ வழங்கவவெரும்‌' பன்னிரு. சுரங்களும்‌ எவ்விதத்திலும்‌ சரியா 


214 நுண்ணலரகுகளும்‌ 


யிருப்பதாகப்‌ பல சமயங்களிலும்‌ பரீட்சித்துப்பார்த்ததாக கோர. 5ர என்பவர்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. இந்தச்‌ சமஅளவுள்ள சுரவரிசை (10081 7ழகாகற 1 
பழங்காலத்திலேயே தமிழ்நாட்டில்‌ இருந்ததென்றும்‌ தென்னிந்தியச்‌ சங்கதம்‌ 
என்னும்‌ நூலை எழுதிய றர. 8) கூறியிருக்கிறார்‌.11 


வீணையில்‌ அமைக்கப்பட்டுள்ள சம அளவுள்ள சுரங்கள்‌ 


இன்றைக்கு 1850 ஆண்டுகளுக்கு முன்‌ இயற்றப்பட்ட இலப்பதிகாரம்‌ 
அரங்கேற்றுகாகையில்‌, செங்கோட்டியாழ்‌ என்று பழங்காலத்தில்‌ அழைக்கப்‌ 
பட்ட வீணையில்‌ எவ்வாறு பன்னிரு சுரங்களும்‌ அமைக்கப்பட்டன என்று 
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரங்கேற்று காதை 68-ஆவது அடியில்‌ எண்ணப்‌ 
பட்டடை யாழ்‌ மேல்‌ வைத்தாங்கு'' என்று கூறப்பட்டுள்ளது. “பட்டடை” 
என்றது நரம்புகளில்‌ இளிக்குப்‌ பெயர்‌ என உரையா ?ரியர்கள்‌ குறிப்பிட்டு 
உள்ளனர்‌. *இளி: என்பதை நாம்‌ தற்காலத்தில்‌ பஞ்சமம்‌(ப) என்று வழங்கு 
கிறோம்‌. ஆதார சுரமான குரலில்‌ இருந்து யாழில்‌ இளியை ஒலிக்கச்செய்து, 
அவ்வாறு ஓலிக்கும்‌ இடத்தில்‌ ஒரு கோலை வைத்துக்‌ கட்டினால்‌ அது ஒரு 
“பட்டடை: ஆகும்‌.” மறுபடியும்‌ இந்த இளியை ஆதாரச்‌ சரமாக வைத்துக்‌ 
கொண்டு இளிக்கிரமத்தில்‌ வரும்‌ ஒலியை ஒலித்து, மற்றுமொரு கோலை 
வைத்துக்‌ கட்ட, இதுவும்‌ ஒரு பட்டடை ஆகும்‌. இவ்வாறு குரல்‌-இனி அதாவது 
௪-ப முறையாகப்‌ பன்னிரு சுரங்களும்‌ யாழில்‌ கட்டப்பெறும்‌. 


வீணையில்‌ காணப்படும்‌ சுரங்கள்‌ சம அளவுள்ளவைகளாய்‌ (100834 
றக?) பிரிக்கப்பட்டிருக்கன்றன என்றும்‌, பழந்தமிழ்‌ மக்கள்‌ சுமார்‌ 
2000 ஆண்டுகளுக்கு முன்பு தாங்களே இதைக்‌ கண்டுபிடித்துள்ளார்கள்‌ 
என்றும்‌ காண்கிறோம்‌. வீணையில்‌ அமைந்திருக்கும்‌ சுரங்களைத்‌ தவிர 
வேறுவிதமான திருத்தம்‌ அதில்‌ செய்ய முடியாதபடி முடிவு பெற்றிருக்கிறது. 
சுரங்களைச்‌ ச௰ இடைவெளிகளுள்ளவைகளாய்ப்‌ பிரிக்க வேண்டுமென்ற 
முறையே பழந்தமிழ்‌ மக்களின்‌ இசைத்தமிழ்‌ முறையாகும்‌. பழந்தமிழ்‌ 
மக்கள்‌ பழகி வந்த செங்கோட்டி யாழ்‌ என்னும்‌ சிறந்த வாத்தியத்தில்‌ இன்று 
வரை கையாளப்பெறும்‌ முறையும்‌ இதுவேயாகும்‌. 


“இந்திய இசையின்‌ இயக்கானது (ஸ்தாயி) ஐரோப்பிய இசையின்‌ 
இயக்கைப்‌ போலவே பன்னிரு அரைச்‌ சுரங்களாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்கிறது 
என்றும்‌, பியானோ என்னும்‌ இசைக்கருவியிலுள்ள சுரங்கள்‌ வீணையின்‌ 
சுரங்களுக்குச்‌ சரியாய்‌ ஒத்திருக்கிறது என்றும்‌ இரு எல்லிஸ்‌ என்பவரும்‌ 
(87. 1118) இரு ஏ. ஜே. ஹாப்கின்ஸ்‌ (18. &. 3. 180 ிக) என்பவரும்‌ 
கூறியிருப்பதாக ஜே. ஸு என்பவர்‌ கூறியிருக்கிறார்‌. ஐரோப்பாவில்‌ 
பிற்காலத்தில்‌ கண்டுபிடிக்கப்பெற்ற ௪ம இடைவெளிகளைக்‌ கொண்ட 


இராகங்களும்‌ 715 


அலகுமுறை, பழந்தமிழ்‌ நாட்டில்‌ இசைக்கலைஞர்களால்‌ முன்பே கண்டுபிடிக்‌ 
கப்பட்டிருந்தது எனத்‌ தெரிகிறது'” என அவர்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. 


சம இடைவெளிகளைக்‌ கொண்ட முறையும்‌, பண்ணுப்பெயர்த்தலும்‌ 


ஐரோப்பிய இசையில்‌ 14௦081 மர்‌ ௦ 104௦ என்று அழைழக்கும்‌ 
முறையைப்‌ பழந்தமிழ்‌ மக்கள்‌ “பண்ணுப்பெயர்த்தல்‌' என்றும்‌, *குரல்‌ இரிபு” 
என்றும்‌ அழைத்தனர்‌. நாம்‌ இப்பொழுது இந்த முறையைக்‌ *கரகபேதம்‌” 
என்றும்‌ “இரகசுரபேதம்‌' என்றும்‌, “சுருதிபேதம்‌” என்றும்‌ அழைக்கிறோம்‌. 


பதிற்றுப்பத்து 65-ஆவது பாடல்‌ 74,15 வரிகளில்‌ இவ்வாறு 
காணப்படுகிறது. 


*“இந்தொடை நரம்பின்‌ பாலை வல்லோன்‌ 
பையு ளுறுப்பிற்‌ பண்ணுப்‌ பெயர்த்தாங்கு”* 


பழந்தமிழ்‌ இலக்கங்களில்‌ “பண்ணுப்பெயர்த்தல்‌” பற்றிய இதுபோன்ற 


பல உதாரணங்களை ஆங்காங்கே காணலாம்‌. 


பன்னிரு சுரங்களுக்கும்‌ இடையில்‌ சம இடைவெளிகள்‌ இருந்தால்தான்‌ 
பண்ணுப்‌ பெயர்க்க முடியும்‌. அவ்வாறு இல்லாவிட்டால்‌ பண்ணுப்பெயர்த்தல்‌ 
இயலாத.தாூவிடும்‌. 


பண்ணுப்பெயர்த்தல்‌ மூலம்‌ நமக்குப்‌ பல இராகங்கள்‌ கஇடைக்கின்றன. 
தமது இராகங்களின்‌ சிறப்பு, அந்த இராகத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ நுண்ணலகு. 
களால்‌ ஆகும்‌. ஒர்‌ இராகத்தில்‌ ஒரு சுரம்‌ அல்லது இரண்டு சுரங்கள்‌ சீவசுரங்‌ 
களாகவோ, அதற்கு அடுத்தபடியான முக்கியச்‌ சுரங்களாகவோ இருக்கின்றன... 
இந்தச்‌ சுரம்‌ அல்லது சுரங்கள்‌ ஓர்‌ அலகு, அல்லது ௮ரை அலகு அல்லது கால்‌ 
அலகு அல்லது முக்கால்‌ அலகு போன்ற நுண்ணலகுகள்‌ கொண்டதாக 
இருக்கும்‌. மீதமுள்ள எல்லாச்‌ சுரங்களும்‌ ஆயப்பாலையில்‌ வரும்‌ பன்னிரு. 
கரங்களே. உதாரணமாக, தோடி இராகத்தை எடுத்துக்‌ கொள்வோம்‌. இந்த 
இராகத்தில்‌ சுரங்கள்‌ இவ்வாறு இருக்கின்றன. ்‌ 


ச ரி? க$$ம£ பத நிழ ச்‌ 
இதில்‌ காந்தாரமும்‌ நிஷா.தமும்‌ $ அலகு குறைந்து வருகின்றன. மற்றச்‌ 


௯ரங்கள்‌ எல்லாம்‌ ஆயப்பாலைச்‌ சுரங்களே. அழகுமிக்க இ ச வடிவம்‌. 


கொண்டுள்ள மற்ற இராகங்கவிலும்‌ ஒரிரு சுரங்கள்‌ நுண்ணலகு கொண்டவை . 


7716 


நுண்ணலகரகுகளும்‌ 


சுரங்கள்‌ மற்றும்‌ நுண்ணலகுகளின்‌ அதிர்வுகள்‌-ஓர்‌ ஒப்பீடு34 


-பிதாகொரஸ்‌ முறையின்படி நுண்ணலகுகளின்‌ ஒலி அதிர்வுகள்‌ 


[;-சமமான இடைவெளிகளின்‌ 


முறையின்படி (60ப8] (2002781001) ட்‌ 


3-சமமற்ற இடைவெளிகளின்‌ 
முறையின்படி (0180 104௦0௧1102) 


சிஃ($௦010௦06) 


ரி4-(971016 1029) 
க&(141௩௦7 16ம்‌) 


௧5-(1/4௨/௦7 நாம்‌) 


ம-(£ஊட) 


ம3-(கமதரம5றர்5ம்‌ 17௦மா1) 


ம*-(00/0ர்ரர்்ம்‌ 71144) 


பு(1100) 


கு5-(1/411௩௦7 540) 
த5-(188]௦7 5ம்‌) 
தி1-(181௦௦1 59 


நி3- (188102 5) . 


ச்‌-(0௦ 875) 


13 

















(செண்ட்ஸ்‌ கணக்கில்‌) 


உ க, 
256 
“273 90 1200 
ட 
4 ௯20 200 
௮2 
ர 294 200 
87 
52 ஆஅ4009 400 
க 
்‌ ஊட 500 
7209 
தர த ௮௮௦௧4 220 
7024 
“20. 622 600 
2 ௯ 702 200 
128 
4] ௯7924 800 
27 
ர ௮906 900 
76 
௬996 72000 
243 
2 7110 7700 


2௬1200 1200 


3 
76 
09 
6 
த ௬210 
5 
க்‌ ௮286 
4 
3 ௭494 
த்த 
2 ஊ20 
64 
3 810 
வவ 7 (0 2 
௪ 
4 ரக 
2 
“ப அனதக்‌ 
76 
இ ௮௮0 
3௮1088 ப 
ட 3௮௯17200, 


217 


இராகங்களும்‌ 


64 டி க்‌ க ட. ப 4 ட 4 ர்‌ ட ர்ச்‌ ப்‌ ு.பாக-ா8 2 


96 டட ன 65 4 ச பப & - 002 002 வட. 168 (2௦ ௪.1.ப சற கிரு 

76 66 4] டக. - 6 பப ஒ ல்‌ ப்‌ டல்‌ 6 61 முரார.ப௫- பம 97 

1] 6 ச ்‌] 222 க பட உ... க ரப 46 6 ரச. பஉாழஇ தகி 

ன ர்‌ 45 42 பட ஜோ டப பது ல்‌. படம்‌. அல்‌ ர ராசியா 9 ர்‌. 

4 ௦6 டி தப்‌ 61 கட ப ட. ம உ 2 6 4 ழு டஐனஞாம.ம.பரர.பா.ப07 97 

2 ன 6 டத்‌ 6 உ. ப ல லஷ ௨ 6 & ரா.ஐ.ரார.ய1/௦ரு நர 

த ல தம்‌ ன்‌ ள்‌ உப உர 05 ட. தல்‌ உட ௬ யறழாகாப௪ 2] 

௪4 6 66 ல்ல கயம்‌ ப தை (ரப கல 66 66 குு.பயாம 6 ர்‌ 

6 66 ட்‌ 4, ப்‌ கட ப. ட ப. எ ல்‌ $6 64 யாழறப்முகுபசற 77 

64 பட 1] 56 டக க ட ப. ல த்‌ 66 ன 66 64 பாழாக. ப9 07 

86 46 ட்ட அவண்‌ (1 1 ட ப. மடி. ப ௨ டம்‌ 66 [1] ப௫/(௫0௪ஐ 6 

௬ ப 66 ர [1 க ட ப வ ப ௨ ய 6 1 சற ரா) ஓ 

1) ல்‌ கபி 66 66 க. 4 002 - வ ௨. (ீாம.ப.2௱ 4. 

4 ள்‌ 62 ன டட க ப க பட பப ௭ 6 46 டாம.ஐ.ப௪ ற 

64 64 லம்‌ 64 லை க பய உ பட. 66 64 68 (ீா௩.௨.ப07 ர. 

64 இண்‌ 46 4 ட்‌ க ப க ப பூ. எ ட ல காம மம 9 

4 நரர்ர்‌ 4 டு 68 0 ரர [ர்‌ 66 66 1] (௫௪.ப09.2.ப௫ நி 

(6 ௨ 000] -- 66 க. ப வு. பட ப 64 64 46 குவ... ஜ்‌ 
0027 -- 4 006 008 002--008-- - 008 001 0 யக 


ர ௫. உ 3 ய்றா 

2 ப பாடு மச்சா 

ச டர உ ஞு க ரன்‌ ன உ த பவ - ம மயிரா ட 
அத ஸி 


(3068100002) [80%3) 2 ரமப ஓம 5மக-102(௫ ௨.பரார12 
(முழுவ (2-7 009௮0) 19/0 /௫/௪ 5௫ ,ஜபமசங./௫ ராம (மம. ய1௫ ப௫௪. 2,002 84 


௮ 


நுண்ணலருகளுமி 


66 ட்‌ 
65 பல்‌ 
65 66 
66 ஆஸ்‌ 
6 3 
65 6 
6 66 
66 வல்‌ 
66 66 
66 இன்‌ 
66 லு 
66 66 
6 65 
66 மல்கம்‌ 
00217 0077 


1441442443 


உ | 1111135355 


யாட ச 
வ்றயாமா 
கீ.யாராயா௫ 
பவ்யா. 
ம்பா 
ரம 

[6 ப.ரர108 
ராமா ப. ப1ு.ப09 
௨02 
“709-79௮ 
ம 
புரமமுஇீஐ.யு 
(௦1? சற பம 
ழர௫௪.பா௩உய.0௫ 
ய்ாழறா தய 
(20.04 


ர.ம0.ர/].ப./ஐஐ/.௮.1இ 


கு.பாஐர.பஎ௫ழ/௪ 
குங.ப௮.0௮ 
(௪2.0௮ 
(502..].ர்‌.பரா 
யாழ மம ம 
மு௫.பமறராழ.15ஐ0 
றுரழாா.ர௫.ர 
(0. பம.ரத 


புத. 


95 
த்‌ 
68% 
₹* 
1* 
07 
66 
96 
48 
98 
99 
98 
28 
79 
12 
08 
68 
88 
22 
98 
86 
76 
தி6 
62 
72 


பாடு ௫௪௨0௫ ப 


3279 


இராகங்களும்‌ 


| 


(1 [| 


66 
66 
ட] 
66 
66. 


66 


66 ம்றாழப்மறு.ம்‌ 
64 ராமு௮.ப௫ற 
66 (04௦77. புசழ.ப47 
62 ப ௪.பு$. பசீ 
:... ழதா.ப௮0ுழு.பக£ஐ 

66 9 ம்‌.ர௪ழ ௮ 

ள்‌ பூார.ப../௪௫ 

64 மும.பயாமு.௮0ஐ 

66 யு ௮.பரு. 

6 ற ப௪ம 

66 வ்றாழுராவழை 

66 (ுமரா.ப௫.பட 

6 கரக்‌ 

66 கரா. பச 

64 ராமு 

*: ரரா௱௫ஏர.॥௫20ஐரகு 

64 ய்யா 1௫ 

65 குற. ப.ிராபாழு 

ு பார்ரா 

64 ய்்ழா மாரா. 
கத விழி] ப. 

ம்‌ (ம2௪.ப௩ர பச 

64 மு.ப... பப 

66 பூர. ப.ச 

- (கராஜ 

64 (ுங.ப.009. ப. 

66 


பச்ச யபரா ௪-4 


8ம்‌ 
ர்ச்‌ 
04 
69 
99. 
௦9 
99 
839 
9 
69 
89 
[9 
09 
68 
80 
48 
98: 
88 
8 
68: 
289 
18 
00 
6ரி 
8. 
ச்சீ 


நிச்‌ 


நதுண்ணலகுகளும்‌ 


220 





புத. பற 


ஈம டு ஞே ஞு இஃ. மே டே 
க்ஷ்சுவு ரஷ க்ஷ ரஷ ஏம ஈமு ஈவு “ட 01 


ஈரடி 6 டே ஒக ல டில ஓக 
டை! 


பப 


6 வட்ட ச வட 6 [ரய | மா! $ ப 1! (ீ.ரீரம-1 8 
[3] டர தர்ம 6 66 கட ழு வடட 2 ம்‌] யம்‌ 66 ப்ரா ௪.0. ௨:69 
66 ்‌. ப்‌ ட 2 ஒவ பப ௨... ஒ ட ன 6. ஷ முராராப ரய 
[்‌. ப்‌. 2. 65 நன தனை ல்‌ வு 6 ரசர.பசா.பஇ 
64 த 66 66 வி ப தை [1 பத 2 6 டி ராச. பம.2௮ 
6 6 வடட கவ்‌ 66 66 வெ 66 66 வக கை 66 64 ப,09,1020/5.12./07ப/7.007 
1] னி 66 ஆல்‌ 64 ஒய்‌ ௨... 6 வட டன்‌ 6 ஷூ 07.20.ர.பர5 
6 ஆப லு 66 3] 6 ப 4 ஐ” ௨ மம்‌ 6. ஷீ யாய ௪ 
64 66 66 ர டர ஒவ. பய உட ப்‌ ௬ வது 6. ஒட குு.யா 
6 ஒ ர [4] அக வலய ட ப்‌. ௬ ம்‌ 66 4. 66 66 ய்௱ழாமுமீ.ப௫ற 
[்‌] ப 64 64 த வப ௨ ப்‌ 6 க த. ய்ய உாரயள்‌ 
66 (6 கம்ம ம 66 வ. பய உட ப்‌ 64 ம்‌ 6. ஷஒ 111 (11:29] 
6 பல 66 ப்‌ 6 வட ப்‌. 6 மம்‌ 64 பக 66 66 யச 
66 வலு ப ண்கன்‌ 66 66 66 ம்‌. 6 ண்ண ரஜ ஆஃ 66 66 கு.ப. 
66 66 66 ல ல்‌ [ரை 1) அதக்‌ ட பவதல 66 66 66 டால.ஐ.ய௪ 
64 66 பட 66 ல்க (ட ப்‌ ஃ ண்ட ஆ 66 66 64 (௫௫.௨ பரா 
[7] டம 6 [7] வு கட்‌ வ பச்‌ பலவா னம்‌ 66 ரை! ராம ஊம 
66 07 -- ஸமம்‌ 66 வட ப்‌ ௬ வக்க ப 66 66 65 ௫௪.9. ௦.ப2௦ 
[2 .- ஓரரர 66 6 அவ 189. வ. ஆம 65 ட. ஒ (ய.ப.00ஓ.ர்‌ 
0027 -- -௩ 06 779 8024-9627 -- 702 8170 (ற ப/29௮ 
....,,,;,,,.,.,,........ | ்ட்ட்ட்ப்ப்பபபபப்பயபவமைவை 
கதா ்‌. ்‌ பாடு ௫௪௫1. 
ச ஸூ ஓ நச றா ராடு ஊடு (ட வூ... ச்‌ 
௮. ப ம வ 





(4013200107 1980) (சி-1மஐ.ப௫ு ௪.1௦052010-7ம5(௫ ௫.ப1ு157707.௮ 


(ஸ்ரு!ாஜயமஐ (௦-7. ம.௮20) 1௦5/0. ௦௫ மமபமலா.0௮ ராடு (0௮௪.6 ப௪௪.॥/௪.1007ஐ 84 


ச்ச்சீ 


இராகங்களும்‌ 


66 


66 


66 


66 


66 


[111111 


ழாராரு படிரளி 
ராகு 


குய.ப.௨.பாம௮: 


மரு ௪. பரா சரக 
முய, மீ வா 
ய்ாழராமா 
கு.பாறர. பாம 
ய்றாழாடபொ 
(மரபு 

ரச 

(5. ப.ராம69 
ராாம்‌.ம5 பர. ப62 
ரலழமு.ப௮ 
-79-1ப9ம.௫ 

ட... ரல 
புழு இய 
(22417 உஐய.ப௪ 
முஞ௪.பா௩உ.௰௫ 
ய்றழ்சயாற 
(5௫077௪. ப8 
07.009.([7.ப.ரீ2ய.2.18 
.யாஜர பக உழ/ள 
குங.ய௮.0.2 
(௨.0௮ 

[55௮02 ர..்‌.பர 
ப்ட்‌ 
மு௫.ப.ஐ ரமப 
வ்ழரா../2.0% 


(ம.பி. த 


8 
97 
சக்ர 
97 
(“தச 
?ர்‌ 
ர்‌ 
ர்‌ 
ர்ச்‌ 
07 
66 
96 
க 
99 
06 
த்$ 
66 
26 
6 
06 
66 
96 
28 
98 
98 
78 
62 
28 
17 


நுண்ணலகுகளும்‌- 


66 





[4 62 ப்பட்‌ ட [4 
ட 66 66 டல்‌ 66 
64 தக்‌ பம்‌ 66 66 
66 அம்‌ ண 66 6 
5 62 தம்‌. 66 66 
டத] ட [41 [4] 66 
66 66 ௮2 ம்‌ 66 
66 அன 66 பவட 66 
ம்‌ 64 66 வட 64 
66 டம ல்க 66 66 
உ 66 வன 66 66 
ட்‌ கட 64 66 64 
64 66 வ பப்‌ 6௪ 


ச்ட்‌ (3) 


ரரி டரா 


6௦ 


எல்‌ இத்றித்‌ க 719 604 898-- 99689 


9௪ 





66 ட ர்‌ 66 யு/்ரிழாரலமு.்‌ 2 
1] மல்‌ ய. 6 ராமுதயசது ரச 
62 க்‌ தர அ (ஜம%ம77 பழு. 07 
6 ட, பவல்‌. 2 புசி... 69 
64 ம. ம்‌. டாப. ய 59 
65 ய ல... 64 பரதம்‌ 9 
ட. 66 2ம்‌ 66 ழுரராப./சழு 99 
ப்‌ 65 ல்‌ எர மு பயாமு௫0று 99 
3 65 வய 66 இமயம்‌ 50 
அ 65 ௨ குயபசிமு 29 
க்‌ 62 வட 189 புாழாஸ்ழ 29 
கம 66 வ 84 முமிராயகிஏ.ப௫ ர 
64 66 ட ்‌] (ர ௫9 009 
64 66 க்‌ 64 குரா. 68 
66 0] ஸ்ஸ்‌ 66 காரா.ட ஓர 
5 “௨. ரர ரா.(ஞுராஐராகு 42 
64 64 ல... 64 யாழில இர 
972 502 -- 4 மூல. ப.601.பாகு 88 
அம்‌ வம்‌ 66 66 மர்மம 70 
அம ப 6 6 வாழா. ர௫ 22 
ஃ வயம்‌ 66 64 புாமுாராபுர்‌ 20 
வயு ௨ ல ௨6 புக பமரா யச 70 
௨ -. தரர 0 முரு ॥.ர்‌.பர.ப97 08 
உ ல ப்ராரறு ச ௪ய.ர( - 





இராகங்களும்‌ 15.) 


10. 


13. 


22. 


12. 


ம்க்‌, 


அடிக்குறிப்புகள்‌ 
சங்கத ஒலிநூல்‌ - பேராசிரியர்‌ ஆர்‌. கே. விஸ்வநாதன்‌ இயற்றியது பக்கம்‌ - 42 
இந்நூலின்‌ ஆறாவது இயலில்‌ இதன்‌ விவரங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன.. 
இந்நூலின்‌ ஆறாவது இயலில்‌ இதன்‌ விவரங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன.. 
புஎங0 01/0ஈகரு 04 14061௦ - 7806 826 
கருணாமிர்த சாகரம்‌ - முதற்புத்தகம்‌ - பக்கம்‌ 837 


கருணாமிர்த சாகரம்‌ - முதற்புத்தகம்‌ - பக்கம்‌ 948, 929 
ட எர 04 *யாவ்ஈடு 10௦ 0180070116 ட பிக 5ஈர்ம்‌ - 7806 77 


சிலப்பதிகாரம்‌ - அரங்கேற்றுகாதை 59, 60 அடிகள்‌ 
சிலப்பதிகாரம்‌ - வேனிற்காதை - 36- 38 அடிகள்‌ 
கருணாமிர்த சாகரம்‌ - முதற்புத்தகம்‌ - பக்கம்‌ 948 


பு1ஈப்ப 14 ப51௦81 5௦419 8௭௩௦ 0௨ 22 $ராபரி5 ந ₹. 8. வசி 
கருணாமிர்த சாகரம்‌ - முதற்புத்தகம்‌ - பக்கம்‌ 945 


நட 1491௦ வாம்‌ 14 ப! 1ஈன்யாள௫ே ௦4 80௭ ॥ஈய்க நூ கேடி ே 8. 0ஷு-௨௦ 20 
கருணாமிர்த சாகரம்‌ -- முதற்புத்தகம்‌ - பக்கம்‌ 140, 1241 


டாக்டர்‌ ஆ. ௮. வரகுணபாண்டியன்‌ இயற்றிய “பாணர்‌ கைவழி” எனப்படும்‌ 
யாழ்நூல்‌-பக்கம்‌ 125 


டசி 1 பன ௨0 14 யடி 1ஈள்யாள (6 ௦4 5௦ 10 லே. வ - 720௦ 20 
கருணாமிர்த சாகரம்‌ - முதற்புத்தகம்‌ - பக்கம்‌ 40, 242. 


106 ஈ64 01002 010140௬80௫ 07 ஈப910 8௭0 ஈப9/௦1ச5 697 டாக பஸ 5௧016. 


48, 96 போன்ற நூாண்ணலகுகள்‌ 


பழங்காலத்தில்‌ தென்மதுரையில்‌ அரசாட்சி செலுத்தி வந்த பாண்டிய 
மன்னார்களும்‌ இசைப்புலவர்களும்‌ இசைத்தமிழில்‌ மிகவும்‌ தேர்ச்சி பெற்று 
விளங்கினார்கள்‌ என அறிகிறோம்‌. நம்‌ இசையில்‌ வரும்‌ நுட்பமான அலகு 
களையும்‌ (சருஇகள்‌), அவை எந்தெந்தப்‌ பண்களில்‌ என்னென்ன அளவுகளில்‌ 
வருகின்றன என்பதையும்‌ அறிந்திருந்தார்கள்‌. சிலப்பதிகாரம்‌ இயற்றப்பட்ட 
இ. பி. இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ பதினோராயிரத்துத்‌ தொள்ளாயிரத்துத்‌ 
கொண்ணூற்றொன்றாகிய ஆதி இசைகள்‌ இருந்தன என்று சிலப்பதிகார 
உரையா?ரியர்‌ அடியார்க்குநல்லார்‌ எழுதியுள்ளார்‌." தேவாரப்‌ பதிகங்கள்‌ 
இருவாசகப்பாடல்கள்‌ முதலிய பக்திப்பாடல்கள்‌ இயற்றப்பட்ட ஏழு முதல்‌ 
ஒன்பதாவது நூற்றாண்டு வரையிலான காலத்திலும்‌, அதற்கு முற்பட்ட 
காலத்திலும்‌, மேகராகக்குறிஞ்சி (நீலாம்பரி) , செவ்வழி (யதுகுலகாம்போதி) 
நைவளம்‌ (நாட்டை), பழம்பஞ்சுரம்‌ (சங்கராபரணம்‌), பஞ்சமம்‌ (ஆகிரி), 
செந்துருத்தி (மத்யமாவதி), காந்தார பஞ்சமம்‌ (கேதாரகெளளை), பழந்தக்‌ 
கராகம்‌ (சுத்தசாவேரி) முதலான நுண்ணலகுகள்‌ கொண்ட பல பண்களில்‌ 
இந்தப்‌ பாசுரங்கள்‌ பாடப்பெற்று வந்தன. இந்தப்‌ பண்கள்‌ பிற்காலத்தில்‌ 
வேறு பெயர்களுடன்‌ கூடிய இராகங்கள்‌ என்று அழைக்கப்பட்டன. 


சலப்பதிகாரத்திற்கு உரையெழுதிய அடியார்க்குநல்லார்‌, ஆய்ச்சியர்‌ 
குரவையில்‌ பாலையின்‌ நான்கு வகைகளைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


பாலை நான்கு வகைப்படும்‌: ஆயப்பாலை, சதுரப்பாலை, 
இரிகோணப்பாலை, வட்டப்பாலை யென? * 


இராகங்களும்‌ ச்ச்த்‌. 


**இயஞ்‌ சதுரந்‌ இரிகோணம்‌ வட்டமெனப்‌ 
பாய நான்கும்‌ பாலை யாகும்‌':* 


பழந்தமிழ்‌ மக்கள்‌ ஆயப்பாலையில்‌ பன்னிரு சுரங்களையும்‌, வட்டப்‌ 
பாலையில்‌ இருபத்திநான்கு அலகுகளையும்‌ (சுருதிகள்‌) , தரிகோணப்பாலையில்‌ 
நாற்பத்து எட்டு அலகுகளையும்‌, சதுரப்பாலையில்‌ தொண்ணூற்று ஆறு 
அலகுகளையும்‌ வழங்கி வந்தார்கள்‌ என்று “இசை மரபு” என்னும்‌ பழந்தமிழ்‌ 
நூலில்‌ கூறப்பட்டுள்ளது. 


: -ஆயத்துக்‌ ரோ(று) அறுநான்கு வட்டத்துக்(கு) 
ஏயுங்கோ ணத்துக்‌ இரட்டிப்புத்‌ - தூயவிசை 
.நுண்மைக்‌ கதிலிரட்டி நோனலகு மோர்நிலைக்கிங்‌ (கு) 
கெண்மூன்று கேள்விகொண்‌ டெண்‌”: 


ஆயப்பாலை என்பது ஓர்‌ இயக்கில்‌ ௪-ப, ௪-ம்‌ முறையாய்‌ வரும்‌ பன்னிரு 
சுரங்களில்‌ இசைக்கப்படும்‌ பண்களாகும்‌. 


வட்டப்பாலை என்பது ஓர்‌ இயக்கில்‌ உள்ள பன்னிரு சுரங்கள்‌ ஓவ்‌ 
வொன்றும்‌ இரண்டு இரண்டு அலகுகளாய்‌ இருபத்திநான்காகப்‌ பிரிக்கப்பட்டு, 
அதில்‌ விளரி(த), கைக்கிளையைப்‌ போல்‌ (௧) இளைகிளையாக வரும்‌ இரண்டு 
சுரங்களில்‌ ஓவ்வொரு அலகு குறைத்துப்பாடும்‌ மூறையாகும்‌.* 


இரிகோணப்பாலை என்பது ஓர்‌ இயக்கில்‌ உள்ள பன்னிரு சுரங்கள்‌ 
ஓவ்வொன்றும்‌ நான்கு நான்கு அலகுகளாய்‌ நாற்பத்துஎட்டாகப்‌ பிரிக்கப்‌ 
பட்டு, கஇளைகளையாய்‌ வரும்‌ சுரங்களில்‌ $ அலகு குறைத்துப்‌ பாடுவ 

றகும்‌ 

ப சதுரப்பாலை என்பது ஓர்‌ இயக்கிலுள்ள பன்னிரு சுரங்கள்‌ ஒவ்வொன் 
றும்‌ எட்டு எட்டு அலகுகளாய்‌ தொண்ணூற்று ஆறு அலகுகளாகப்‌ பிரிக்கப்‌ 
பட்டு இணை, கிளையாய்‌ வரும்‌ சுரங்களில்‌ $ அலகு குறைத்துப்‌* பாடுதல்‌. 
சதுப்ரபாலையில்‌ 3, மே 71, போன்ற நுட்பமான அலகுகள்‌ வருகின்றன. 


சதுரப்பாலையில்‌ வரும்‌ அலகுகளை *இசைமரபு” நூல்‌ குறிப்பிடும்‌ 
போது, அவற்றை “இசை நுண்மை” என்று சொல்லுவதால்‌, அதற்கு மேற்‌ 
பட்டுத்‌ தெளிவாய்‌, காதால்‌ கேட்க முடியாததென்று வரையறுத்துச்‌ 
சொன்னார்‌ என நினைக்க வேண்டியதிருக்கிறது. 1/96 என்னும்‌ நுட்ப 
அளவைக்‌ கொண்ட அலகுக்கு மேற்கொண்டு நுட்பமான அளவுடன்‌ கூடியா 
அலகைப்‌ பாடவும்‌ கருவியில்‌ இசைக்கவும்‌ இயலா து. 


ஓர்‌ இராகத்தில்‌ வரும்‌ எல்லாச்‌ சுரங்களும்‌, நுண்ணலகுகள்‌ (நுட்பச்‌ 
௬ரதகள்‌) கொண்டவை என்று நாம்‌ நினைக்க வேண்டியதில்லை. அந்த 


226 நுண்ணலகுகளும்‌ 


இராகத்தின்‌ சீவசுரம்‌ அல்லது அதற்கு அடுத்தபடியான முக்கியச்சுரம்‌ அல்லது 
இரண்டு கரங்களும்‌ ஓர்‌ அலகு அல்லது அரை அலகு அல்லது கால்‌ அலகு 
போன்ற நுண்ணலகுகள்‌ கொண்டுவரும்‌. மற்றவை எல்லாம்‌ ஆயப்பாலையில்‌ 
வரும்‌ பன்னிரு சுரங்களேயாகும்‌. 


இரசங்கராபரணத்தில்‌ வரும்‌ துத்தம்‌ (ரி) நான்கு அலகு கொண்டது. 
ஆனால்‌, சங்கராபரணத்தில்‌ வரும்‌ துத்தம்‌ 4ழ அலகு கொண்டதாக இருக்‌ 
கிறது. இதே போல தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்த ஆரபி இராகத்தில்‌ 
துத்தத்திற்கு (ரி) 4 அலகு வருகிறது விளரிக்கு (௧) 4 அலகு வருகிறது. 
இரசங்கராபரணத்தில்‌ பிறந்த தேவகாந்தாரி இராகத்தில்‌ துத்தத்திற்கு (ரி) 
42 அலகு வருகிறது. விளரிக்கு (க) 43 அலகு வருகிறது. இவ்வாறு நம்‌ 
முடைய இராகங்கள்‌ நுண்ணலகுகள்‌ கொண்டவையாக இருக்கின்றன. 


தரசங்கராபரணம்‌, சங்கராபரணம்‌, தேவகாந்தாரி, ஆரபி போன்ற 
இராகங்களில்‌ காணப்படும்‌ வேறுபாடுகளை ஆர்மோனிய இசைக்கருவியில்‌ 
காண்பிக்க இயலாது. ஆனால்‌, வீணை, குழல்‌ போன்ற கருவிகளில்‌ $, $, 3 
போன்ற நுண்ணலகுகளைச்‌ சுலபமாக எளிதில்‌ வாசித்துக்‌ காண்பிக்கலாம்‌. 
நம்முடைய இசையின்‌ அழகே இந்த நுண்ணலகுகளில்தான்‌ இருக்கிறது என்‌ 
பதில்‌ எந்தவித ஐயமும்‌ இருக்க முடியாது. ஆரபியும்‌ தேவகாந்தாரியும்‌ ஒரே 
ஆரோசை அமரோசையைக்‌ கொண்டிருந்த போதிலும்‌ நுண்ணலகுகளின்‌ 
வேறுபாடு காரணமாக, அவை வெவ்வேறு இராகங்களாக ஒலிக்கின்றன. 


ஆயப்பாலை, வட்டப்பாலை, திரிகோணப்பாலை, சதுரப்பாலை 
ஆகிய நான்கு பாலைகளின்‌ பிரிவுகளின்‌ கீழ்வரும்‌ ஒருசில இராகங்களும்‌ 
அவற்றில்‌ வரும்‌ நுண்ணலகுகளும்‌ இங்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 
இராகங்களுக்கு இணை ,கஇளை, நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ எழுதப்பட்டு, இந்த 
இராகங்களின்‌ சீவசுரங்கள்‌, அமுதவைப்பு, பாடலமுதம்‌ முதலியனவும்‌ குறிப்‌ 
பிடப்பட்டுள்ளன. இந்த இராகங்களின்‌ இலக்கணம்‌, போக்கு (சஞ்சாரம்‌) 
முதலியவையும்‌ மற்றொரு அத்தியாயத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


ஆயப்பாலை இராகங்கள்‌ 


7. மாயாமாளவ கெளளை 2.8.6 24.2.உ:ட 2 
(பண்‌ இந்தளம்‌) ஆ சரி கம ப த. றிச்‌ 
75-ஆவது மேளகர்த்தா 2628 2 4 6 3 2 

இராகம்‌ ௮ ச்‌ நி தபம கரி ச 


(சம்பூரணம்‌) 


இராகங்களும்‌ 


2. 


கரகரப்ரியா 

22-அவது மேளகர்த்தா 
இராகம்‌ 

(சம்பூரணம்‌) 


ஐயந்தஸ்ரீ 

280 - ஆவது மேளமாகிய 
நடபைரவியில்‌ பிறந்தது 
திறம்‌ - பண்ணியல்‌ 

(ஒஓளடவ - ஷாடவம்‌) 
குமபம - வக்கிரப்பிரயோகம்‌ 


குந்தலவராளி 

28 - ஆவது மேளமாகிய 
அரிக்காம்போ தியில்‌ 
பிறந்தது 

பண்ணியல்‌ - திறம்‌ 

(ஒளடவ - ஓளடவம்‌) 
பதநித - வக்கிரப்பிரயோகம்‌ 


ஆ 


வட்டப்பாலை 


சாவேரி 
15-ஆவது மேளமாகிய ஆ 
மாயாமாளவ கெளளையில்‌ 


பிறந்தது. ௮ 


ச்கானா 


28-ஆவது மேளமாகிய ஆ 


அரிக்காம்போதியில்‌ 


பிறந்தது. அ 


எதுகுலகாம்போதி 

(பண்‌. செவ்வழி) ஆ 
28-ஆவது மேளமாகிய 
அரிக்காம்போதியில்‌ ௮ 
பிறந்தது. 


ஓடம்ி உட 
ஆவ 


கழ 
ஸர 


ட இடி 
௫ ஆ உ 


டி உ 1 


ஒட 0 
௫ கூ உ 


வட 0 


இராகங்கள்‌ 


ஜே டூ 3 உ 


௫௯.6 ௨ 


இ உஷ் உ ௩6௦ 


ளட ல 


கூ ஆ 


இ 19 


பூட்ட 


௦0 ம 
6 உள 


ட டி$ டி 


5௦% 


[0919 ௩ 


6 டி வ 


6 டீ0்டி 


2 ச கீ. 2 
பத திச்‌ 
2 சீ சீ 3 
ம கரி௪ 
4 2 
நிச்‌ 
22 சீ 24 
பமக ௪ 
4 த$.2 
நிதச்‌ 
2 2 
ம௪ 
2 
ச்‌ 
5 7 ச 
கரிச 
௮ க4 5 2 
ம தாநிச்‌ 
7 34 தீ.” 
காமரிச 
௮ 
ச்‌ 
6 5 2 
கரிச 


32 


17599 நுண்ணலகுகளும்‌ 


64633 43௦ 4 3 2 


0 


க்‌. பியாகடை 


29-ஆவது மேளமான சகரிகமபதநீதபச்‌ 
இரசங்கராபரணத்தில்‌ 25423 64 2 
பிறந்தது ௮ ச் நீ தபமாகரிச 

5. நீலாம்பரி கீக46334 72 
(பண்‌ மேகராகக்கு றிஞ்சி) ஆ சரி கமபதகுநீள்‌ 
29-அவது மேளமான 2 723464 0 3 
கஇரசங்கராபரணத்தில்‌ ௮ ச்நிபமகரிகச 
பிறந்தது 

6. குறிஞ்9 272569 
29-ஆவது மேளமாஇய ஆ ச நிசரிகமபத 
இரசங்கராபரணத்துல்‌ 5 தம. 2 
பிறந்தது ௮ தபம கரிசநிச 

7... நவரோசு 2. 2.5. 6.4.4 

... (பண்‌ கொல்லி) ஆ பதநிசரிகமப 
29-அவது மேளமாகிய 1. 65 2.6.5.2 
இரசங்கராபரணத்தில்‌ மகரிசறிதப 
பிறந்தது. 

8. ஆரி 2262822252 
(பண்‌ பஞ்சமம்‌) ஆ சரிச௪கமப தநிச்‌ 
(14-அவது மேளமான 25243 3 624 34 
வகுளாபரணத்தில்‌ பிறந்தது) ௮ ச்‌ நிதபமகரிச 

9. கைகவடு 2 44 526 7 2 
60-அவது மேளமாகிய ஆ சரி ச மபதநிச்‌ 
நீதிமஇயில்‌ பிறந்தது 27354 4 2 

௮ ச்‌ நிபமகரிச 


1. தோடி 22.81 222 31 2 
8-அஆவது மேளகர்த்தா ஆ சரி ௧ ம பத நி ச்‌ 
இராகம்‌ அனுமத்தோடியில்‌ 2 21 2 5 2 39% 2 2 
பிறந்தது (சம்பூரணம்‌) அ ச்‌ நி தபம க ரி ௪ 


இராகங்களும்‌ 


தி. 


சங்கராபரணம்‌ 2 
பண்‌. பழம்பஞ்சுரம்‌ ஆ ச 
29-ஆவது மேளமாகிய 2 
இரசங்கராபரணத்தில்‌ அச்‌ 
பிறந்தது (சம்பூரணம்‌) 


குன்னியாசி 

8-ஆவது மேளமான ஆ 
அனுமத்தோடியில்‌ பிறந்தது 
திறம்‌ - பண்‌ அ 
(ஒளடவ-சம்பூரண இராகம்‌) 


பெளளி -: த 
(யண்‌. புறநீர்மை?) ஆச 
175-ஆவது மேளமாகிய 
மாயாமாளவ கெளளையில்‌ ௮ 
பிறந்தது 

தஇறம்‌ - பண்ணியல்‌ 
(ஒளடவ-ஷாடவ இராகம்‌) 


உ 
ஆ 


0 


ஆபோகி 

228-ஆவது மேளமாகிய ஆ 
கரகரப்ரியாவில்‌ பிறந்தது 

இதம்‌ - திறம்‌ பண்‌ அ 
(ஒளடவ - ஒளடவ இராகம்‌) 


உழ 6 0௦ 
19 உ.ஆ உ 
ட டி9 

ஜெ டூ உ 
ஒழு இழி 


ஐ 
ந்‌ 


ஷி 
ஷ்‌ 


மோகனம்‌ 

(முல்லைப்‌ பண்‌) 
28-ஆவது மேளமாகிய 
அரிக்காம்போதியில்‌ பிறந்தது அ 
இறம்‌ - திறம்‌ பண்‌ 

(ஒளடவ - ஒளடவ இராகம்‌) 


க்‌ 
உ. 
9 


உ 

௮ 
029 
0௩ 
ஷு 0 


சதுரப்பாலை இராகங்கள்‌ 


ய்‌ 
ல 


குத்தசாவேரி 2 
(பண்‌. பழந்தக்கராகம்‌?) ஆ ௪ 


9 


௬3 
டூ டீ 
05 
9 


ட டிடி 


129 


120 


29-ஆவது மேளமாகிய 
இரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது 
திறம்‌ - திறம்‌ பண்‌ 


(ஒளடவ-ஓளடவ இராகம்‌) 


மத்தியமாவதி 

(பண்‌. செந்துருத்தி!9) 
22-ஆவது மேளமாகிய 
கரகரப்ரியாவில்‌ பிறந்தது 
இறம்‌-திறம்‌ பண்‌ 


(ஒளடவ-ஓஒளடவ இராகம்‌) 


கானடா 

22-ஆவது மேளமாகிய 
கரகரப்ரியாவில்‌ பிறந்தது 
பண்ணியல்‌-பண்ணியல்‌ பண்‌ 
(ஷாடவ-ஷாடவ இராகம்‌) 

(பம காம - வக்கிரப்பிரயோகம்‌) 


நவரச கன்னடா 

28-ஆவது மேளமாகிய 
அரிக்காம்போதியில்‌ பிறந்தது 
(திறத்திறம்‌ - பண்ணியல்‌ பண்‌) 
(சுராந்திர-ஷாடவ இராகம்‌) 


நாகசுராவளி 

28-ஆவது மேளமாகிய 
அரிக்காம்போதியில்‌ பிறந்தது 
தஇிறம்‌-திறம்‌ பண்ணாகும்‌ 
(ஒளடவ-ஓளடவ இராகம்‌) 


தேவகாந்தாரி 

29-ஆவது மேளமாகிய 
இீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது 
திறம்‌-பண்‌ 

(ஒளடவ - சம்பூரண இராகம்‌) 


9, 
௫ 


உட ௫0௦ 


டி 809 
உ ௫ 
௫ூஃ 


99 ட 
௫.௪ ௦ஐ 


௦9 டட 
18 


ஒடி 


நுண்ணலகுகளும்‌. 


23 இ 


உ 
ரத ஷி 
ம ணத: 
ட ல] ட 

ஷூ 
ல்ல 
உ டி 


ஷி 
லந்த: : அன 
ட்டி 1 
உட % 
5 வுல ம்‌ 
ட்ட 

8, 
இ ட ்‌ 
ழூ 


டீ 


கூ ந 


ஷ்ஷ்‌ 
உ டி டி 


௨௦ 
கல 


டூ 


ஆ உஊ3 & 
ர 


இராகங்களும்‌ 737 


2 


அடிக்குறிப்புகள்‌ 


சிலப்பதிகாரம்‌ -- அரங்கேற்றுகாதை அடி 45 - ₹-ஆடல்‌ பாடலிசையே தமிழே?* 
-அடியார்க்கு நல்லார்‌ உரை. இசையென்றது நரப்படைவாலுரைக்கப்பட்ட 
பதினோராயிரத்துத்‌ தொள்ளாயிரத்துத்‌ தொண்ணாரற்றொன்றாகிய ஆதி 
இசைகளும்‌? 


சிலப்பதிகாரம்‌. ஆய்ச்சியர்‌ குரவை - எடுத்துக்காட்டு - அடி 8-1]வரை 
குடமுதலிடமுறை . . . . வேண்டிய பெயரே 
- அடியார்க்கு நல்லார்‌ உரை 


இசைமரபு. இசை மரபு என்னும்‌ பழந்தமிழ்‌ இசை இலக்கண நூலிலிருந்து 
உரையாசிரியர்கள்‌ பல மேற்கோள்‌ செய்யுட்களைக்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. இதற்குப்‌ 
பல உதாரணங்கள்‌ உள்ளன. 


உதாரணம்‌ -- 7 


அகப்பொருள்‌ அமைந்த நூல்களில்‌ கல்லாடம்‌ என்னும்‌ இலக்கிய நாலும்‌ 
ஒன்றாகும்‌. இந்நூலில்‌ 27-ஆவது செய்யுளில்‌ 45 முதல்‌ 49 வரையிலான” 
அடிகளில்‌ இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ள து. 


**நாசி காகுளி வெடிகுரல்‌ வெள்ளை 
பேசாக்‌ கழிசை யொருபுற மொட்ட 
நெட்டுயிர்ப்‌ பெறித லெறிந்துநின்‌ றிரட்டல்‌ 
ஓசை இழைத்தல்‌ கழிபோக்‌ கென்னப்‌ 
பேசுறு குற்ற மசைவொரு மாற்றி: * 


உரையெழுதிய உரையாசிரியர்‌ இசை நாலான *இசை மரபு” என்னும்‌ நூலில்‌ 
இருந்து கழே கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளை மேற்கோளாகக்‌ காட்டியிருக்கிறார்‌2 


“பெருங்குரல்‌ கட்டை நழுவல்‌ விலங்க 
லொருக்கி யொதுக்கம்‌ புரைத்தல்‌ - விருப்பிலாக்‌ 
காகுளி காக சுரமென்னு மிவ்வெட்டு 
மாகாவெனச்‌ சொன்னா ராய்ந்து” * 


உதாரணம்‌ - 2 


கல்லாடம்‌ செய்யுள்‌ 27. அடிகள்‌ 50 முதல்‌ 54 வரை 


**வண்டின்‌ தாரியும்‌ கஞ்ச நாதமும்‌ 
சிரல்‌ வானிலையுங்‌ கழையிலை வீழ்வதும்‌ 
அருவி ஓசையும்‌ முழவின்‌ முழக்கமும்‌ 
வலம்புரி சத்தமும்‌ வெருகின்‌ புணர்ச்சியும்‌ 
இன்னுமென்‌ றிசைப்பப்‌ பண்ணிய விதியொடு” * 


இந்த அடிகளுக்கு உரையாசிரியர்‌ “இசைமரபு” நூலில்‌ இருந்து மேற்கோளாகக்‌ 
கீழே குறிப்பிட்டுள்ள செய்யுளைக்‌ கொடுத்துள்ளார்‌. 


322 


நுண்ணலகுகளும்‌ 


*“துய்யமொழி மென்குயிலும்‌ சோலைவரி வண்டினமும்‌ 
வைய முழங்கும்‌ வலம்புரியும்‌ - கைவைத்துக்‌ 
தும்வுருவு நாரதரும்‌ பாடிய மூவோசையென 
நம்புசீர்‌ நால்வேதத்‌ துள்‌'” 


உதாரணம்‌ - 3 


காந்தருவதத்தை யாழை வாசித்துப்பாடியபோது அரசர்‌ முதலானோர்‌ 
இவள்‌ வாய்‌ இறந்து பாடினாளோ, அன்றி யாழ்தான்‌ குனக்குரிய நரம்போடே. 
சாரீர வீணைக்குரிய நாவாலும்‌ பாடிற்றோவென வியந்தனர்‌ எனச்‌ சீவசு 
சிந்தாமணிக்‌ காப்பியத்தில்‌ காந்தருவதத்தையாரிலம்பகத்தில்‌ இன்வாறு 
கூறப்பட்டுள்ளது. 


“*தருங்கொடிப்‌ புருவ மேறா கயனெடுங்‌ கண்ணுமாடா 
அருங்கடி மிடறும்‌ விம்மா தணிமணி யெயிறுந்‌ தோன்று 
இருங்கடற்‌ பவளச்‌ செவ்வாய்‌ திறந்திவள்‌ பாடி னாளோ 
நரம்பொடு வீணை நாவி னவின்றதோ வென்று நைந்தார்‌”” 

௪ செய்யுள்‌ எண்‌ 658 


இந்தச்‌ செய்யுளுக்கு மேற்கோளாக உரையாசிரியர்‌ நச்சினார்க்கினியர்‌ 
““இசைமரபு”” என்னும்‌ பழங்கால இசைஇலக்கண நூலில்‌ இருந்து கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு செய்யுட்களைத்‌ தந்துள்ளார்‌. இதில்‌ அவர்‌ 
உள்ளாளப்பாட்டு பாடும்‌ முறையை விளக்கியுள்ளார்‌. 


*உள்ளாளம்‌ விந்துவுட. னாத மொலியுருட்டுத்‌ 
தள்ளாத தூக்கெடுத்த ரன்படுத்தன்‌ - மெள்ளக்‌ 
கருதி நலிதல்கம்‌ பித்தல்‌ குடில 
மொருபதின்‌ மே லொன்றென்‌ றுரை”* 


**கண்ணிமையா கண்டந்‌ துடியா கொடிறசையா . 
பண்ணளவும்‌ வாய்தோன்றா .பற்றெரியா 
- வெண்ணிலவை 


கள்ளாரா்‌ நறுந்தெரியற்‌ கைதவனே கந்தருவ 
ருள்ளாளப்‌ பாட லுணர்‌?” 


பழங்காலத்து இசைத்தமிழ்‌ நூல்களில்‌ ஒன்றாகிய *இசைமரபு” என்னூம்‌ 
நூலின்‌ சல பகுதிகள்‌ திருவாவாடுதுறை ஆதீனத்தைச்‌ சார்ந்த நரலகத்தில்‌ 
இருப்பதாகக்‌ கருணாமிர்த சாகரம்‌ 1191-ஆம்‌ பக்கத்தில்‌ கூறப்பட்டுள்ளது. 
இருவாவடுதுறை ஆதீனத்திற்குச்‌ சென்று அங்குள்ள நூல்களையும்‌ ஏட்டுச்‌ 
சுவடிகளையும்‌ பார்வையிட்டேன்‌. *இசைமரபு” என்லும்‌ தலைப்பிலான பழைய 
நூலோ கையெழுத்துப்பிரதியோ இப்பொழுது: அங்கு இல்லை. ₹*பரதமசேனா 
பதியம்‌” என்னும்‌ நூலின்‌ முகவுரையில்‌, பதிப்பாசரியர்‌ திரு கல்யாணசுத்தரமையா்‌ 
**இந்த நூலில்‌ புதியனவாகச்‌ சில செய்திகள்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. இவற்றை 


'எழுதுவதற்குத்‌ துணையாயிருந்த நூல்கள்‌ . அபிதயதர்ப்பணம்‌, , இசைமரயு., 


இற௱௱கங்களும்‌. 782 


6. 


க. 


டத 


சச்சபுடவெண்பா மூதலியவை'” எனக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. எனவே *இசைமரபு* 
என்னும்‌ பழைய நூல்‌ அல்லது கைப்பிரதி நூல்‌ உ.வே.சரமிநாதய்யர்‌ நூலகத்தில்‌ 
இருக்கலாம்‌ என நினைத்து, அங்குச்‌ சென்று அங்குள்ள நூல்களையும்‌ 
கையெழுத்துப்‌ பிரதிகளையும்‌ பார்த்தேன்‌. இங்கு 'இசைமரபு” என்னும்‌ ஒரு 
பகுதி மட்டும்‌ கையெழுத்துப்‌ பிரதியாகப்‌ பாதுகாக்‌ உப்பட்டுள்ளது. இதில்‌ இசை 
பற்றிய கருத்துக்களைச்‌ சொல்லும்‌ வெண்பா, விருத்தம்‌, நூற்பா, ஆகியவை 
அறுபது உள்ளன. இதில்‌ இசையின்‌ பிறப்பிடம்‌, இசைபிறக்கும்‌ முறை, 
ஆளத்தியின்‌ இலக்கணம்‌, ஐந்து இறம்‌, அரங்கத்தில்‌ பாடப்‌ பெறாதவர்‌, 
அரங்கத்தில்‌ பாடப்பெறுபவர்‌, உத்தம ஓசை, பாடுவான்‌ தொழில்கிரியை, 
பாடுவான்‌ சொற்கிரியை, தேசான சுந்தக்கிரியை, மிடற்றுக்கு ஆம்‌ மருந்துகள்‌, 
மிடற்றுக்கு ஆகாதன, அரங்கத்து இசை, உணர்ந்தோர்‌ வைப்பு, ஐந்து கருவி, 
கூழல்‌ செய்யும்‌ மரங்கள்‌, இராகம்‌ - காலை, மாலை பாடுவற்குரியன, புருஷ, 
ஸ்இரி இராகங்கள்‌ முதலியவை பற்றிச்‌ சொல்லப்பட்டுள்ளன. அலகு (சுருதி) 
பற்றிச்‌ சொல்லபப்பட்டுள்ள பகுதி கிடைக்கவில்லை. இநீநூலின்‌ பெரும்பகுது 
அழிந்து போயிற்று என ௫௪டக்கலாம்‌.. ர்‌ 

“இசை மரபு” என்னும்‌ தலைப்பில்‌ இசைமணி திரு கா. சங்கரனார்‌ 
7968-ஆம்‌ ஆண்டு ஒரு நூல்‌ வெளியிட்டுள்ளார்‌. தமிழ்நாடு சங்கீத நாடக. 
சங்கத்தின்‌ ஆதரவில்‌ இந்நூல்‌ வெளியிடப்‌ பெற்றுள்ளது. *இசைமரபு' நூல்‌ 
மூழுவதும்‌ அவருக்குக்‌ இடைக்கவில்லை. தமக்குக்‌ கிடைத்த 36 பாடல்களை 
ஒரு நூலாக வெளியிட்டுள்ளார்‌. இந்தப்‌ பாடல்களுக்கு ௮வர்‌ உரையும்‌ 
எழுதியுள்ளார்‌. 


ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ இயற்றிய கருணாமிர்த சாகரம்‌ 
.. முதல்‌ புத்தகம்‌ - பக்கம்‌ 871 


கு.றிஞ்ச- குறிஞ்சி இராகம்‌ இரசங்கராபரணத்தில்‌: பிறந்தது.. கு.றிஞ்சிப்பண்‌: 
அரிக்காம்போதி இராகத்தில்‌ பாடப்படுகிறது... ்‌ 

கொல்லி, கொல்லிக்‌ கெளவாணம்‌, காந்தாரம்‌, பியந்தை ஆகிய நான்கு பண்‌ 
களையும்‌ ஓதுவாமூர்த்தகள்‌ இக்காலத்தில்‌ நவரோசு இராகத்திலேயே பாடி. 
வருகின்றனர்‌. , 


புறநீர்மை. என்னும்‌ பண்‌ நேர்‌ இறம்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது. இந்தப்‌ பண்‌ 
அத்தரகாத்தாரத்துடன்‌. கூடிய பூபாள இராகத்தில்‌. .பாடப்படுகின்‌ றது... இந்தப்‌. 
பண்‌ பெளளி இராகத்திலும்‌ பாடப்படுகின்றது. 


மூல்லைப்‌.யண்‌ .நாம்‌. தற்காலத்தில்‌ பாடும்‌ மோகன இராகம்‌ என மூனைவர்‌ 
எஸ்‌.இராமதா.தன்‌ அவர்கள்‌ 'சிலப்பதிகாரத்து இசைத்தமிழ்‌” என்னும்‌ நூ லிலும்‌ 
இராவ்‌ சாகெப்‌ கோதண்டபாணிப்‌ பிள்ளை அவர்கள்‌ “பழந்தமிழ்‌ இ ட 
என்ற நூலிலும்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. 

யழுந்தக்கராகம்‌ என்னும்‌ பண்‌ சுத்த சாவேரி இராகத்தில்‌ பாடப்படுகிறது 
௪ல ஒதுவாமூர்த்திகள்‌ இதை ஆரபி இராகத்தில்‌ பாடுகிறார்கள்‌. ்‌ 


செந்‌ துருத்தி என்னும்‌ பண்செந்திறம்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது, இ 
தற்காலம்‌ *மத்தியமாவதி” என்னும்‌ இரா கமாகப்‌ பாடப்படுகிறது. ்‌ 


18 


ாண்ணுப்‌்பயொயர்த்தல்‌ 


ஓர்‌ இயக்கில்‌ உள்ள குரல்‌, துத்தம்‌, கைக்கிளை முதலிய ஒவ்வொரு 
சுரத்தையும்‌ குரலாக, அதாவது ஆதார சுருதியாக வைத்து ஏழு பெரும்‌ 
பாலைப்‌ பண்களையும்‌ பழந்தமிழ்‌ மக்கள்‌ வகுத்தனர்‌. இந்த முறைமை? 
அவர்கள்‌ “பண்ணுப்பெயர்த்தல்‌' என்று அழைத்தனர்‌. 


இரு ஆர்‌. ரெங்கராமானுஜ ஐயங்கார்‌ இயற்றிய தென்னிந்திய 
(கர்நாடக) இசை வரலாறு என்னும்‌ நரலில்‌ பண்ணுப்பெயர்த்தல்‌ முறையைத்‌ 
குமிழர்‌ பரதர்‌ இயற்றிய நாட்டிய சாத்திரத்தினின்று பெற்றனர்‌ என்று 
குறிப்பிட்டுள்ளார்‌”. பதிற்றுப்பத்து, பரிபாடல்‌ போன்ற பழமையான தமிழ்‌ 
நூல்களிலே “பண்ணுப்பெயர்ப்பு முறை* மிகத்‌ தெளிவாக விளக்கப்‌ 
பட்டுள்ளது. எனவே, அவருடைய கூற்று தவறானது என்று நாம்‌ 
கொள்ளலாம்‌. 


பண்ணுப்பெயர்த்தல்‌ என்னும்‌ குரல்‌ திரிவு முறையை நாம்‌ 
இப்பொழுது “கரக பேதம்‌” *இரகசுர பேதம்‌” “சுருதி பேதம்‌” முதலிய 
சொற்றொடர்களால்‌ அழைக்கிறோம்‌. ஐரோப்பிய இசைமுறையில்‌ “140023 
8நர1( ௦7 101௦” என்று அழைக்கிறார்கள்‌. நச 


இராகங்களும்‌ 795 
ஏழு பெரும்பாலைப்‌ பண்கள்‌” 


7. குரலே குரலாக (ஆதார சுருதி) வரும்பொழுது பிறப்பது 


செம்பாலைப்பண்‌ 
5. துத்தம்‌ குரலாக வரும்பொழுது பிறப்பது படுமலைப்பாலைப்பண்‌ 
3. சைக்கிளை குரலாக வரும்பொழுது பிறப்பது செவ்வழிப்பாலைப்பண்‌ 
8. உழை குரலாக வரும்பொழுது பிறப்பது அரும்பாலைப்பண்‌ 
5. இளி குரலாக வரும்பொழுது பிறப்பது கோடிப்பாலைப்பண்‌ 
8. விளரி குரலாக வரும்பொழுது பிறப்பது விளரிப்பாலைப்பண்‌ 
7. தாரம்‌ குரலாக வரும்பொழுது பிறப்பது மேற்செம்பாலைப்பண்‌ 


குஞ்சை ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ பண்ணுப்பெயர்ப்பு முறையை நன்கு 
விளக்கியிருக்கிறார்‌. துத்தம்‌ குரலாக வருவது என்பது முதலில்‌ நின்ற 
பண்ணினுடைய துத்தத்தைக்‌ குரலாகக்கொண்டு பண்ணுப்பெயர்த்தல்‌ 
வேண்டும்‌ எனக்‌ கூறியிருக்கிறார்‌. ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ காட்டிய முறை 
பினையே யாழ்நூல்‌ ஆசிரியர்‌ விபுலானந்த அடிகளார்‌, இசைப்பேராசிரியா்‌ 
பி. சாம்பமூர்த்தி, இசை ஆய்வாளர்‌ திரு கோதண்டபாணிப்பிள்ளை 
ஆஇூயோர்‌ பின்பற்றி உள்ளனர்‌. 


ஆரம்பப்‌ பண்ணான செம்பாலையின்‌ துத்தத்தைக்‌ குரலாகக்‌ கொண்டு 
பண்ணுப்‌ பெயர்க்கும்‌ போது படுமலைப்பாலை கிடைக்கிறது. டாக்டர்‌ 
எஸ்‌. இராமநாதன்‌ செம்பாலையின்‌ குரலைப்‌ படுமலையின்‌ துத்தமாகக்‌ 
கொண்டு பண்ணுப்பெயர்த்துள்ளார்‌. அதாவது துத்தம்‌ குரலாக என்பதற்குப்‌ 
பதிலாக, குரல்‌ துத்தமாக என்று கொண்டுள்ளார்‌. இதற்கான ஆதாரங்‌ 
களையும்‌ அவர்‌ கொடுத்துள்ளார்‌. அவற்றை அடுத்த அத்தியாயத்தில்‌ 
கவனிப்போம்‌. ்‌ 


பண்ணுப்‌ பெயர்த்தலின்‌ இரு முறைகளையும்‌ விளக்கும்‌ அட்டவணை 
களை இங்குக்‌ கொடுத்துள்ளேன்‌. 


நுண்ணலருகளும்‌ 


726 


தி 


“க்‌ 


ர்‌ சாம்பமூர்த்‌ 


ஆபிரகாம்‌ பண்டி தர்‌, விபுலானந்த அடிகளார்‌, பேராசிரிய 


ஆகியோர்‌ குறிப்பிட்டுள்ள பண்ணுப்பெயர்த்தல்‌ முறை 


டு 8, இடி 
பதத இல்‌! 

ஷீ ௫ 3 
ட 

ஒ3 ஒடி, ட 

4 8 2 பம்‌ 

5 ௩௩ 2 

டி 

8 8 6௩ ௩௯ ௩ ல. 4 8 

௨ ஒட% ஏ ஞு உட 

ட 

5௩% ௫) 6) 8 6ட%௯ 

ஒ ஒலு 489685௫௨60 

டி 486$%* 55 

ஞ்‌ ஏ உட ஒட்‌ 

ஏ 8 8டி௫ல ஒடி 

டி 

6 டி ௫௩% 

இஷ க 

ஒடி 


டாக்டர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ குறிப்பிட்டுள்ள பண்ணுப்பெயர்த்தல்‌ முறை 


நடி 

௩ % 

நடி $% 

ஞர% &% ௨9%. 
49653 % 44%9% 


ட ௫0% ட௫௩9% 

நக $ட43 ௫0௫ ௩9% 
ஒட 3௩ 8டி ௨054 உட 
ஒடி $ட48௫:6% 
5 . டிகுகட 88௨803 
3 ஒடி ட உ 48 
வ்‌ 8: ப ஒடி௫ஷடீ 8 
உ 8 ஒடி 
௧௯. ஒடி 


இராகங்களும்‌ டம்‌ 


இந்த ஏழுபெரும்‌. பாலைப்‌ பண்களிலிருந்து நாற்றுமூன்று பண்களும்‌ 
பிறந்தன என்று நாம்‌ அறிகிறோம்‌. 


பழந்தமிழர்‌ இந்த ஏழு பெரும்பாலைப்‌ பண்களையும்‌ தாரக்கிரமம்‌, 
குரற்குரமம்‌, இளிக்கிரமம்‌ முதலிய பல்வேறு கரமங்களில்‌ இசைத்து வந்தனர்‌ 
எனக்‌ காண்கிறோம்‌. இந்த ஏழு பெரும்பாலைப்‌ பண்களிலும்‌, பண்ணியல்‌. 
திறம்‌, திறத்திறம்‌ என்ற பேதங்களால்‌ பல ஆயிரக்கணக்கான பண்களை 
உருவாக்கி, பழங்காலத்தில்‌ தமிழ்‌ மக்கள்‌ பாடி வந்தனர்‌ என்று அறிகறோம்‌?. 


ஆரோசையிலும்‌ அமரோசையிலும்‌ ஏழு சுரங்களும்‌ வருகின்ற இராகம்‌ 
(சம்பூரண இராகம்‌) சிறப்பாகப்‌ “பண்‌: என்று அழைக்கப்பட்டது. ஆறு 
சுரங்கள்‌ கொண்ட இராகம்‌ பண்ணியம்‌ அல்லது பண்ணியல்‌ என்றும்‌* ஐந்து 
சுரங்கள்‌ கொண்ட இராகம்‌ திறம்‌ என்றும்‌, நான்கு சுரங்கள்‌ கொண்ட. 
இராகம்‌ திறத்திறம்‌ என்றும்‌ அழைக்கப்பட்டன. இவை முறையே ஷாடவம்‌, 
ஓளடவம்‌, சுராந்தரம்‌ (சதுர்த்தம்‌) என்று தற்காலம்‌ அழைக்கப்படுகின்‌ றன? . 
பழங்காலத்தில்‌ எல்லா விதமான பண்களும்‌ பொதுவாகப்‌ பண்கள்‌? என்று 
அழைக்கப்பட்டன எனத்‌ தெரிகிறது. 


இசையில்‌ உள்ள இயல்‌ பகுதி, பாட்டாகும்‌. பாட்டைப்‌ பாடுவதற்கு 
அமைந்த இராகம்‌ பண்ணாகும்‌. பழந்தமிழ்‌ மக்கள்‌ “பண்‌ என்று 
அழைத்ததை நாம்‌ இப்பொழுது: “இராகம்‌” என்று அழைக்கிறோம்‌... 


பண்‌ பிறக்கும்‌ பெருந்தானங்களும்‌ முயற்சிகளும்‌? 


பண்‌ பிறக்கும்‌ பெருந்தானங்கள்‌ (இடங்கள்‌) எட்டு ஆகும்‌. நெஞ்சு, 
மிடறு, நாக்கு, மூக்கு, அண்ணாக்கு, உதடு, பல்‌, தலை என்ற எட்டும்‌ 
பெருந்‌ தானங்களாகும்‌. இந்த உறுப்புகளின்‌ உதவியைக்‌ கொண்டு 
பண்ணைப்‌ பாட வேண்டும்‌. எடுத்தல்‌, படுத்தல்‌, நலிதல்‌, கம்பிதம்‌, குடிலம்‌, 
ஓலி, உருட்டு, தாக்கு என்பன எட்டுக்‌ கிரியைகளாகும்‌. இவை பண்ணைப்‌ 
, பாடும்போது உண்டாகும்‌ முயற்சிகளாகும்‌. 


பெருந்தானம்‌ எட்டிலும்‌ 'இரியைகள்‌ எட்டாலும்‌ பண்ணிப்படுத்தலால்‌ 
,பண்ணென்று பெயராயிற்று. ப 
நூற்றுமூன்று பண்கள்‌? ' 

பழந்தமிழ்‌ ம க்களின்‌:வழக்கில்‌ இருந்த 103 பண்கள்‌ பற்றிய விவரங்கள்‌ 
. பிங்கல நிகண்டிலும்‌, பஞ்சமரபு நூலிலும்‌ காணக்‌ கிடைக்கின்றன. இந்த 


"நூற்றுமூன்று பண்களில்‌ பதினேழு பண்கள்‌ சம்பூரணமானவை (பண்‌) 
அவையாவன : இ . 


ஜே ஜே 3 ந டெடி 9 வ 


* 


பாலை யாழ்‌ 
தேசாளி 
நிருபதுங்க ராகம்‌ 
கொடி நாகராகம்‌ 
குறிஞ்சி யாழ்‌ 
செந்து 
மண்டலியாழ்‌ 
மவுரி 

மருத யாழ்‌ 


10. 
317. 
172. 
7௮. 
74. 
725. 
76. 
17. 


நுண்ண லகுகளும்‌. 


யாசரி 

சாயவேளர்‌ கொல்லி 
இன்னராகம்‌ 
செவ்வழி யாம்‌ 
மவுராழி 

சீராகமரம்‌ 

சந்தி 


தாரப்பணம்‌ 


பண்ணியல்‌ திறம்‌ (ஷாடவ' இராகங்கள்‌) எழுபது ஆகும்‌. 
அவை வறுமாறு : 


சே 4 நே டெக்‌ ஜே ரக வ 


தக்கராகம்‌ 
அந்தாளிபாடை 
அந்தி 

மன்றல்‌ 
நோதிறம்‌ 
வராடி 
பெறியவராடி 
சாயரி 

காந்தார பஞ்சமம்‌ 
அத்தராட்டம்‌ 
அழுங்கு 

கொல்லி 

தாணு 

காஞ்சி 

சிகண்டி 
சாழங்கநாட்டை 
சுருதி காந்தாரம்‌ 
சோகவராடி. 
நட்டபாடை 
அந்தாளி 

மலகரி 

விபஞ்சி 

செருந்தி 

கெளடி 


22. 
26, 


2. 
29. 
20. 
91. 
22. 
வம. 
24. 
வம. 
26. 
27. 
28. 
39. 
0. 
47. 
52. 
48. 
கக. 
கீ5, 
46. 
47. 
484. 


உதயகிரி 

பஞ்சுரம்‌ 
மேகராகக்குறிஞ்சி 
கேதாளிக்குறிஞ்சி 
கவ்வாணம்‌ 
சாயை 

மருள்‌ 
பழந்தக்கராகம்‌ 
இபவராடி 
முதிர்ந்தவிந்தளம்‌ 
அநுத்திரபஞ்சமம்‌ 
தமிழ்க்குச்சரி 
மாளுவகிரி 
குராவணி 
முதிர்ந்த குறிஞ்சி 
நட்டராகம்‌ 

வேட ராமக்கிரி 
வியாழக்குறிஞ்சி 
குக்கணாதுி 
சாவகக்குறிஞ்சி 
ஆநந்தை 

குக்கேசி 

பையுள்‌ காஞ்சி 
ஆரியக்குச்சரி 


இராகங்களும்‌ ரதத 


49. நாகதொனி 60. ஆரியவேளர்‌ கொல்லி 
50. வேளர்கொல்லி 61. துணுக்காஞ்சி 
51. பஞ்சமம்‌ 62. முல்லை 

58. பாக்கழி 63. வியந்தம்‌ 

53. தத்தளம்‌ 64. பெயர்திறம்‌ 
54. பின்னபஞ்சமம்‌ 65. நாட்டம்‌ 

55, மாதுங்கராகம்‌ 66. புங்காளி 

56. கவுசிகம்‌ 67. கொண்டற்கிரி 
57. சீகாமரம்‌ 68. சீவணி 

58. சாரல்‌ 69. யாமை 

59. சதாங்கியம்‌ 70. சாளரபாணி 


திறம்‌ (ஒளடவ இராகங்கள்‌) பன்னிரண்டு ஆகும்‌. 


7. காந்தாரம்‌ 7. பாடை 

2. ஓலிப்பஞ்சமம்‌ 8. வயிரவம்‌ 

3. நளுத்தை 9. நாகயாந்தி 

4. சிந்திரவேளர்‌ கொல்லி 70. சூர்துங்கராகம்‌ 
5. தனாசி 77. மல்லாரி 

6. புறநீர்மை 172. படுமலை 


"நான்கு சுரங்கள்‌ கொண்ட திறத்திறம்‌ (சுராந்தர இராகங்கள்‌) நான்கு ஆகும்‌. 
அவை வருமாறு : 


7. துக்கராகம்‌ 3. சோமராகம்‌ 
2. கொல்லிவராடி 4, மேகராகம்‌ 
அடிக்குறிப்புகள்‌ 
3. *-தீந்தொடை நரம்பின்‌ பாலை வல்லோன்‌ ்‌ 


பையுளுறுப்பிம்‌ பண்ணுப்பெயர்கத்‌ தாங்குச்‌' * 
- பதிற்றுப்பத்து 65.12, 75 
“பாணர்‌ கையது பணிதொடை நரம்பின்‌ 
விரல்கவார்‌ பேரியாழ்‌ பாலை பண்ணிக்‌: * 
- பதிற்றுப்பத்து 57 . 7, 8 
**புரி நரம்பின்‌ கொளைபுகல்‌ பாலையேழும்‌ 
எழூப்புணார்‌ யாழு மிசையுங்‌ கூடக்‌:” 
பரிபாடல்‌ 7: ரர 


20: 


10 


நுண்ணலகுகளும்‌ 


இரு. ஆர்‌. ரெங்கராமானுஜ ஐயங்கார்‌ இயற்றிய “பி1910ர.௦1 50044 1ஈய்கா 
(சோகு/6) [440௨1௦ - 7806 31. 


*“குரல்‌ குரலாயது செம்பாலைப்பண்‌ 
துத்தம்‌ குரலாயது படுமலைப்‌ பாலைப்பண்‌ 
கைக்கிளை குரலாயது செவ்வழிப்பாலைப்பண்‌ 
உழை குரலாயது அரும்பாலைப்பண்‌ 
இளி குரலாயது கோடிப்பாலைப்பண்‌ 
விளரி குரலாயது விளரிப்பாலை 

. தாரம்‌ குரலாயது மேற்‌ செம்பாலைப்பண்‌ '' 


என வரன்முறையே ஏழுபாலையும்‌ கண்டு கொள்க 
(சிலப்பதிகாரம்‌ ஆய்ச்சியர்‌ குரவை உரை - எடுத்துக்காட்டுஅடிகள்‌ 7, 8- 
அடியார்க்கு நல்லார்‌ உரை) 


கருணாமிர்த சாகரம்‌ - பக்கம்‌ 532 
யாழ்‌ நூல்‌ - பக்கம்‌ 86 
பிர்ஸ்ராு ௦7 1ஈ௦2ஈ 14/0 ௦ 0௦4, 5, $வால்காா௦௦ரமு 806 27 


டாகடர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ இயற்றிய 'சிலப்பதிகாரத்து இசைத்தமிழ்‌” 
*பக்கம்‌ 98 முதல்‌ 43 வரை 


“*இவ்வேழு பெரும்பாலையினையும்‌ முதலடுத்து 
நூற்று மூன்று பண்ணும்‌ பிறக்கும்‌” ர 
(சிலப்பதிகாரம்‌ - வேனிற்காதை- அடி 95 அடியார்க்கு நல்லார்‌ 
உரை) 


*“*பண்ணென்பது நரப்படைவால்‌ நிறந்தோன்றப்‌ 

பண்ணப்படாநின்ற பண்ணும்‌ பண்ணியற்றிறழும்‌. 

திறமும்‌, திறத்திறமும்‌ என்றவாறு” * ப 
(சிலப்பதிகாரம்‌ -- அரங்‌. செய்யுள்‌ அடி 46 -- அடியார்க்கு நல்லார்‌ 
உரை) 


“பண்‌, பண்ணியற்றிறம்‌, திறத்திறம்‌ என்னுமிலை ; 
சம்பூரணம்‌, சாடவம்‌, ஓளடவம்‌, சதுர்த்தம்‌ 
என வடமொழிப்‌ பெயரானும்‌ வழங்கும்‌” ” 
(லப்‌. புறஞ்சேரி. செய்யுள்‌ அடி 106 - 
அடியார்க்கு நல்லார்‌ உரை) 


பாவோடணைதல்‌ இசையென்றார்‌ பண்ணென்றார்‌ 
மேவார்‌ பெருந்தானம்‌ எட்டாலும்‌ - பாவாய்‌ 
எடுத்தல்‌ முதலாய்‌ இருநான்கும்‌ பண்ணிப்‌ 
படுத்தமையால்‌ பண்‌என்று பார்‌”” 

(சிலப்பதிகாரம்‌ அரங்கேற்று காதை அடி 26 

- அடியார்க்கு நல்லார்‌ உரை) 


பஞ்சமரபு - பக்கம்‌ 38 முதல்‌ 


1க 


ஏழு கொரும்ாாலைப்டயாண்களும்‌, அளவற்றூக்கூ . 
இணையாகக்‌ கருதப்பாடும்‌ 
தற்கால இராகங்களும்‌ 


குஞ்சை ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ இயற்றிய கருணாமிர்த சாகரம்‌-மூதல்‌' 
புக்ககம்‌ என்னும்‌ இசை ஆய்வு நூலில்‌ ஏழுபெரும்‌ பாலைப்‌ பண்களுக்கு 
இணையான கற்கால இராகங்களை இவ்வாறு கொடுத்துள்ளார்‌." 


பண்‌ தற்கால இராகம்‌ 
7. செம்பாலைப்‌ பண்‌ சங்கராபரணம்‌ 
2, படுமலைப்பாலைப்‌ பண்‌ கரகரப்ரியா 
3. செவ்வழிப்பாலைப்‌ பண்‌ தோடி 
4. அரும்பாலைப்‌ பண்‌ கல்யாணி 
5, கோடிப்பாலைப்‌ பண்‌ அரிகாம்போதி 
6. விளரிப்பாலைப்‌ பண்‌ நடபைரவி 
7. மேற்செம்பாலைப்‌ பண்‌ சுத்தகோடி 


(பஞ்சமமில்லாதது) 


நாகசர வித்துவான்‌ மதுரை பொன்னுசாமிப்‌ பிள்ளை, விபுலானந்த 
அடிகள்‌, இசைப்‌ பேராசிரியர்‌ சாம்பமூர்த்தி ஆகியோர்‌ இந்த ஏழுபெரும்‌ 
பாலைப்‌ பண்களுக்கு இணையான தற்கால இர ாஈகங்களை இவ்வாறு 
வகுத்துள்ளனர்‌”. 


342 


நுண்ணலகுகளும்‌: 


பண்‌ தற்கால இராகம்‌ 
2. செம்பாலை அரிகாம்போதி 
2. படுமலைப்பாலை நடபைரவி 
3. செவ்வழிப்பாலை சுத்ததோடி 
4. அரும்பாலை சங்கராபரணம்‌ 
5. கோடிப்பாலை கரகரப்ரியா 
6. விளரிப்பாலை தோடி 
.. மேற்செம்பாலை கல்யாணி 


முனைவர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ ஏழுபெரும்‌ பாலைப்‌ பண்களுக்கு இணை 
யான தற்கால இராகங்களை இவ்வாறு அமைத்துள்ளார்‌.” 


பண்‌ தற்கால இராகம்‌ 
்‌. செம்பாலை அரிகாம்போதி 
2. படுமலைப்பாலை கல்யாணி 
3. செவ்வழிப்பாலை தோடி 
ச, அரும்பாலை கரகரப்ரியா 
5. கோடிப்பாலைப்‌ பண்‌ சங்கராபரணம்‌ 
6. விளரிப்பாலை சுத்ததோடி 
7. மேற்செம்பாலை நடபைரவி 


ஏழுபெரும்‌ பாலைப்‌ பண்களுக்கு இணையான தற்கால இராகங்கள்‌ 
பற்றி இசை ஆய்வாளர்களிடையே கருத்து வேற்றுமைகள்‌ ஏற்பட்டுள்ளன. 
இந்த வேற்றுமைகளுக்கான காரணங்களைக்‌ கண்டறிவது இன்றியமையாத 
தாகும்‌. 


ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ குறிப்பிட்டுள்ள பண்ணுப்பெயர்த்தல்‌ முறை 


ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ செம்பாலைப்பண்‌, படுமலைப்பண்‌ , செவ்வழிமப்‌ 
பாலைப்பண்‌, அரும்பாலைப்பண்‌, கோடிப்பாலைப்பண்‌, விளரிப்பாலைப்‌ 
. பண்‌, மேற்செம்பாலைப்‌ பண்‌ ஆகிய ஏழுபெரும்‌ பாலைப்‌ பண்களுக்கு இணை 
. பான இராகங்களாக முறையே சங்கராபரணம்‌,கரகரப்ரியா,தோடி,கல்‌ யாணி, 
. அரிகாம்போது, நடபைரவி, சுத்ததோடி (பஞ்சமமில்லாத தோடி) ஆகிய 
. இராகங்களைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. இதற்கான காரணங்களைக்‌ காண்போம்‌. 


இராகங்களும்‌ 42 
1. பண்டைய குரலே இன்று வழங்கப்பெறும்‌ சட்சமாகும்‌ 


குரல்‌, துத்தம்‌, கைக்கிளை, உழை, இளி, விளரி, தாரம்‌ என்னும்‌ 
ஏழிசைகள்‌ சட்சம்‌, ரிஷபம்‌, காந்தாரம்‌, மத்தியமம்‌, பஞ்சமம்‌, தைவதம்‌, 
நிஷாதம்‌ என்னும்‌ வடமொழி சொற்களால்‌ தமிழகத்தில்‌ ஏழாம்‌ நூற்றாண்டு 
முதல்‌ குறிப்பிடப்பட்டன.இதற்கு ஆதாரமாகக்‌ குடுமியான்மலைக்‌ கல்வெட்டு 
களைக்‌ கூறலாம்‌. குடுமியான்மலைக்‌ கல்வெட்டுக்கள்‌ பற்றிய விவரங்கள்‌ 
“மூன்றுவித சுர நிரல்கள்‌” என்னும்‌ அத்தியாயத்திலும்‌, :பத்திமைப்‌ பாடல்கள்‌” 
என்னும்‌ அத்தியாயத்திலும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. ஏழாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ 
பின்னர்‌ சரிகமபதநி என்ற எழுத்தொலிகள்‌ வழக்கில்‌ வந்தன. இ. பி. 
பதினைந்தாம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்தவராகக்‌ கருதப்படும்‌ அடியார்க்கு 
நல்லார்‌ தமது உரையில்‌ இவ்வாறு கூறியிருக்கிறார்‌. 


“-துளைக்‌ கருவியானும்‌ நரம்புக்‌ கருவியானும்‌ 
குரல்‌ முதலாயுள்ள ஏழிசையினும்‌ சரிகமபதநி 
என்னும்‌ ஏழெழுத்தினையும்‌ ...... 


இதில்‌ அடியார்க்கு நல்லார்‌ குரலைச்‌ சட்சம்‌ என்றே குறிப்பிட்டுள்ளார்‌.. 
இதே கருத்தை அவர்‌ மற்றொரு இடத்தில்‌ இவ்வாறு குறிப்பிடுகிறார்‌.” 


ஏழிசையாவன:- சட்சம்‌, ரிடபம்‌, காந்தாரம்‌, மத்தியமம்‌, பஞ்சமம்‌, 
தைவதம்‌, நிடாதமென்பன. இவை பிறந்து இவற்றுள்ளே பண்கள்‌ பிறக்கும்‌; 
என்னை? 


“சரிக மபதநி யென்‌ றேழெ ழுத்தாற்‌ றானம்‌ 
வரிபரந்த கண்ணினாய்‌ வைத்துத்‌ - தெரிவரிய 
ஏழிசையுந்‌ தோன்று மிவற்றுள்ளே பண்பிறக்கும்‌ 
சூழ்முதலாஞ்‌ சுத்தத்‌ துளை” * 


சங்க இலக்கியத்தில்‌ சிறந்து விளங்குவன பத்துப்‌ பாட்டுக்கள்‌.இப்பாட்டு 
களால்‌ பழந்தமிழ்‌ மக்கள்‌ நாகரிகம்‌, இயல்‌, இசை, நாடகத்தின்‌ இயல்புகள்‌ 
முதலியவற்றை அறிய முடிகிறது. பத்துப்பாட்டுகள்‌ வரிசையில்‌ மூன்றாவதாக 
வுள்ள சிறுபாணாற்றுப்படையில்‌ குரலே முதலாவதான நரம்பு என்று கூறப்‌ 
பட்டுள்ளது £ : 


கழகக்‌ இன்னியங்‌ குரல்‌ குரல்‌ ஆசு 
நூல்நெறி மரபிற்‌ பண்ணி”? 


244 நுண்ணலகுகளும்‌: 


சேத்தன்‌ இவாகர த்தில்‌ ஏழிசையின்‌ பெயரும்‌ இவற்றின்‌ எழுத்தின்‌ 
பெயரும்‌ இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளன .? 
ஏழிசையின்‌ பெயர்‌ : 


-**குரலே துத்தம்‌ கைக்களை யுழையே 
இளியே விளரி - தாரமென்றிவை 
ஏழுவகையிசைக்கும்‌ - எய்தும்‌ பெயரே? £ 


இவற்றின்‌ எழுத்தின்‌ பெயர்‌ 
-**சவ்வும்‌ ரிவ்வும்‌ - கவ்வும்‌ மவ்வும்‌ 
பவ்வும்‌ தவ்வும்‌ - நிவ்வு மென்றிவை 
எழுமவற்றின்‌ எழுத்தேயாகும்‌”* 


சட்சம்‌ என்ற சொல்‌ ஆறு சுரங்களும்‌ இதனின்று பிறத்தற்கு இடமாக 
விளங்குவது என்று பொருள்படுகிறது. இதனையே ஆதார சுருதி என்றும்‌ 
ஆதார சட்சம்‌ என்றும்‌ நாம்‌ அழைக்கிறோம்‌. இசை அறிஞர்கள்‌, இசை 
ஒலியைப்‌ பிரித்து அதன்‌ பிரிவுகளைச்‌ சுரங்கள்‌ என்று அழைத்தனர்‌. இந்த 
ஏழு பிரிவுகளுக்கும்‌ ஒவ்வொரு பெயர்‌ இடப்பட்டது. சுரம்‌” என்பதைப்‌ 
பழந்தமிழ்‌ மக்கள்‌ “நரம்பு” என்று அழைத்தனர்‌. குரல்‌ என்னும்‌ சட்சத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டு பழந்தமிழ்‌ மக்கள்‌ மற்ற சுரங்களை வகுத்தனர்‌. 
இதை ஆங்கிலத்தில்‌ 1854௦ 7௦0௨ அல்லது 188510 11௦16 என்பார்கள்‌. 1௦19 
என்னும்‌ ஆங்கிலச்‌ சொல்லுக்கு நேர்ப்பொருள்‌ குரல்‌ என்பதே. ஆங்கிலத்தி 
லும்‌, தமிழிலும்‌ ஆதார சுரத்தைக்‌ குறிப்பிட “குரல்‌” “1௦0௦” என்னும்‌ சொற்‌ 
களே பயன்படுகின்‌ றன. 


பண்டைய குரலே இன்று நம்‌ வழக்கில்‌ இருக்கும்‌ சட்சம்‌ என்பகுற்குப்‌ 
பல நூல்களிலே சான்றுகள்‌ உள்ளன. இசை ஆய்வாளர்களான ஆபிரகாம்‌ 
பண்டிதர்‌, பேராசிரியர்‌ சாம்பமூர்த்தி, கோதண்டபாணிப்‌ பிள்ளை,முனைவர்‌ 
எஸ்‌. இராமநாதன்‌,முனைவர்‌ வீ. ப கா. சுந்தரம்‌ ஆகியோர்‌ இதனை ஏற்றுக்‌ 
கொண்டுள்ளனர்‌ .3 


ஞா. தேவனேயப்‌ பாவாணர்‌ செந்தமிழ்ச்‌ செல்வியில்‌ எழுதியுள்ள 
“குரலே சட்சம்‌” என்னும்‌ தலைப்பிலான கட்டுரையில்‌ குரல்‌ குரலாக, இளி 
குரலாக,கைக்களை குரலாக என்று குறித்துப்‌ பண்ணுப்பெயர்க்கும்‌ முறையில்‌ 
குரலே முதல்‌ தானமாகறது என்று கூறியிருக்கிறார்‌.” 


சிலப்பதிகாரம்‌ ஆய்ச்சியர்‌ குரவை எடுத்துக்காட்டு 8,9,10 அடிகளுக்கு 
அடியார்க்கு நல்லார்‌ அளித்துள்ள உரையில்‌ ஏழு பாலைப்பண்கள்‌ பிறக்கும்‌ 
விதம்‌ கொடுக்கப்பட்டுள்ளது.!? 


இராகங்களும்‌ 7தத 


கூரல்‌ குரலாயது செம்பாலை; துத்தம்‌ குரலாயது படுமலைப்பாலை; 
கைக்களை குரலாயது செவ்வழிப்பாலை; உழை குரலாயது அரும்பாலை; இளி 
குரலாயது கோடிப்பாலை?விளரி குரலாயது விளரிப்பாலை; தாரம்‌ குரலாயது 
மேற்செம்பாலை யென வலமுழறையே ஏழு பாலையும்‌ கண்டுகொள்க. 


குரல்‌ குரலாயது அதாவது சட்சத்தை ஆதாரச்‌ சுருதியாக வைத்துப்‌ 
பிறக்கும்‌ இராகம்‌ சங்கராபரணமாகும்‌. இவ்வாறே துத்தம்‌ குரலாகும்போது 
அதாவது ரிஷபத்தை ஆதாரச்‌ சுருதியாக வைத்துப்‌ பிறக்கும்‌ இராகம்‌ கரகரப்‌ 
ரியாவாகும்‌. ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ தமது பண்ணுப்‌ பெயர்ப்பு முறையின்படி 
பிறக்கும்‌ ஏழு பாலைப்‌ பண்களுக்கும்‌ இணையான இராகங்களை இவ்வாறு 
குறிப்பிட்டுள்ளார்‌. 


பண்‌ இராகம்‌ 
7. செம்பாலைப்பண்‌ சங்கராபரணம்‌ 
2. படுமலைப்பாலைப்பண்‌ கரகரப்ரியா 
3. செவ்வழிப்பாலைப்பண்‌ தோடி 
க, அரும்பாலை கல்யாணி 
5. கோடிப்பாலை அரிகாம்போதி 
6. விளரிப்பாலை நட்பைரவி 
7. மேற்செம்பாலை சுத்ததோடி (பஞ்சமமில்லாதது) 


2. குரல்‌ குரலாய்‌ அதாவது சட்சம்‌ சட்சமாய்‌ (ஆதார சுருதி) வரும்‌ 
செம்பாலைப்பண்‌ வரிசையில்‌ முதல்‌ ஆறு பண்களுக்கும்‌ இணையான இராகங்‌ 
களாக, இர சங்கராபரணத்தை முதலாவது இராகமாகக்‌ கொண்ட, ஏழு சுரங்‌ 
களும்‌ பெற்ற, ஆறு முழுமையான இராகங்கள்‌ முறையாக வருகின்றன. 
ஏழாவது பண்ணான மே ற்செம்பாலைக்கு இணையான இராகம்‌ மட்டும்‌ 
பஞ்சம மில்லாத.தோடி இராகமாக வருகிறது. விபுலானந்த அடிகளின்‌ 
முறைப்படி இளிக்கரமத்தில்‌ அதாவது இளியை(பஞ்சமம்‌)ஆதாரச்‌ சுருதியாகக்‌ 
கொள்ளும்‌ போது,மூன்றாவது பண்ணான செவ்வழிப்பாலைக்கு இணையான 
இராகம்‌ முழுமையாக இல்லை. அதாவது செவ்வழிப்பாலைப்‌ பண்ணிற்கு. 
இணையான இராகமாக இரு மத்திமங்கள்‌ கொண்ட ஓர்‌ இராகம்‌ வருகிறது. 
பிரத மத்தியம.த்தை நீக்க இதைச்‌ சுத்ததோடி என்று கொள்ளலாம்‌. 

சிலப்பதிகாரம்‌ கரனல்வறி 47 முதல்‌ 50 அடிகள்‌ வரை உள்ள பகுத 
யில்‌ மாதவி செவ்வழிப்பண்ணை எவ்வாறு வாசித்தாள்‌ எனக்‌ கூ றப்பட்டு 


உள்ளது. 


10 


்க்6ீ துண்ணலகுகளும்‌ 


-அங்கனம்‌ பாடிய வாயிழை பின்வரும்‌ 
காந்தண்‌ மெல்விரற்‌ கைக்கிளை சேர்குரல்‌ 
இந்தொடைச்‌ செவ்வழிப்‌ பாலையிசை யெழீஇப்‌ 
பாங்கினிற்‌ பாடியோர்‌ பண்ணுப்‌ பெயர்த்தாள்‌” ” 


இங்குக்‌ கைக்கிளை சேர்குரல்‌ என்பது கைக்கிளைனையக்‌ கூரலாகுக்‌ 
(ஆதாரச்‌ சுரம்‌) கொண்ட பண்‌. அதாவது செவ்வமிப்பாலைப்‌ பண்ணை 
மாதவி யாழில்‌ இசைத்தாள்‌ என்று பொருள்படுகிறது. செம்பாலைக்கு 
இணையாவது இரசங்கராபரணம்‌ என்னும்‌ பண்ணுப்பெயர்த்தல்‌ முறைப்படி, 
செவ்வழிப்பாலைப்‌ பண்ணிற்கு இணையான இராகம்‌ அனுமத்தோடியாகும்‌ 
செம்பாலைப்‌. பண்ணை அரிகாம்போதி என்று கொண்டால்‌ செவ்வழிப்‌ 
பாலைப்‌ பண்ணிற்கு இணையானது இருமத்தியமம்‌ கொண்ட தோடியாகும்‌. 
இதில்‌ பஞ்சமம்‌ கடையாது. பிரதி மத்தியமத்தை நீக்கிப்‌ பஞ்சமம்‌ இல்லாத 
இராகமாக இதைப்‌ பாடினாலும்‌ அது ஒரு முழுமையான (சம்பூரணமான) 
இராகமாகாது. ஆகவே, பழங்காலத்தில்‌ முதன்‌ மூதலில்‌ குரலை (௪ட்சம்‌] 
ஆதாரச்‌ சுரமாகக்‌ கொண்டுதான்‌ பண்ணுப்‌ பெயர்க்கப்பட்டதென நாம்‌ 
அடக்கலாம்‌. 


3. பழந்தமிழ்‌ மக்கள்‌ ஓர்‌ இயக்கிலுள்ள பன்னிரு சுரநிலைகளையும்‌ 
எவ்வாறு கண்டுபிடித்தனர்‌ என மூன்றாவது அத்தியாயத்தில்‌ விவரிக்கப்‌ 
பட்டுள்ளது. 


இலெப்பதிகாரம்‌ அரங்கேற்றுகாதையில்‌ குமலோன்‌ அமைதி கூறப்பட்டு 
உள்ளது. குழலோன்‌ குரல்‌ இளி சேரும்‌ சரியான ஒலியை உணர்நீதவனா* 
இருந்தான்‌ எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது.!* 


குரலுக்கு இளி கண்டுபிடித்து ௮,தன்‌ பின்னர்‌ இளியைக்குரலாக அதாவது 
ஆதாரச்‌ சருதியாக வைத்து அதற்கு இளி கண்டுபிடிக்க வேண்டும்‌. இவ்வாறு 
தொடர்ந்து கண்டுபிடித்து வரும்போது ஓர்‌ இயக்கல்‌ உள்ள பன்னிரு சுர 
நிலைகளும்‌ இடைக்கின்றன. கிலப்பதிகாரம்‌ வேனிற்காதையில்‌ இகுன்‌ 
விவரங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


*-இணைகளை பகைநட்‌ பென்றிந்‌ நான்கின்‌ 
இசைபுணர்‌ கு.றிநிலை யெய்த நோக்கித்‌ 
குரல்வா யிளிவாய்க்‌ கேட்கின என்றியும்‌ 
வரன்முறை மருங்கின்‌ ஐந்தினு மேழினும்‌ 
உழைமுத லாகவும்‌ உழையீ றாகவும்‌ 
குரல்முத லாகவும்‌ குரல்‌ஈ றாகவும்‌”* 
வேனிற்காதை அடி 33 முதல்‌ 39 வரை 


இராகங்களும்‌ ர்க்ச 


உழை முதலாகவும்‌, உழை ஈறாகவும்‌ என்று குறிப்பிட்டபடி உழை- 
குரல்‌ (ம-௪) என்ற முறையாகவும்‌, குரல்‌ முதலாகவும்‌ குரல்‌ ஈறாகவும்‌ என்று 
கூறியபடி குரல்‌ இளி (௪-ப) என்ற முறையாகவும்‌ பழந்தமிழ்‌ மக்கள்‌ ஓர்‌ 
இயக்கலுள்ள பன்னிரு சுரநிலைகளையும்‌ கண்டுபிடித்தனர்‌. இந்த முறை 
களின்படி கடைக்கும்‌ முதல்‌ ஏழு சகுரங்களைக்‌ காண்போம்‌. 


உழை-குரல்‌ (௦-௪) என்ற முறையில்‌ கிடைக்கும்‌ முதல்‌ ஏழு சுரங்கள்‌ 


£. உழையுள்‌-குரல்‌ ம்‌ ௪ 
2. குரலுள்‌ இளி ச ப்‌ 
3. இளியுள்‌ துத்தம்‌ பி்‌ 
4.  துத்தத்துள்‌ விளரி [௫ த்‌ 
5. விளரியுள்‌ கைக்களை தூ க்‌ 
6. கைக்கிளையுள்‌ தாரம்‌ .க£ தி்‌ 


இந்த முறையில்‌ ௪, றி*, க£, ம*, ப, த, நி ஆகிய சுரங்கள்‌ கிடைக்‌ 
இன்றன. இவை இரசங்கரார்பரண இராகத்தின்‌ சுரங்களாகும்‌. 


குரல்‌-இளி (௪-ப) என்ற முறையில்‌ கிடைக்கும்‌ முதல்‌ ஏழு சரங்கள்‌ 


2. குரலுள்‌ இளி தத 
3. இளியுள்‌ துத்தம்‌ ப ற 
3. துத்தத்துள்‌ விளரி , ரி தீ, 
4. - விளரியுள்‌ கைக்களை கூ கீ 
5. கைக்கிளையுள்‌ தாரம்‌ க தி 
6. தாரத்துள்‌ உழை டத்‌: ம 


இந்த முறையில்‌ ௪, ரி*, ௧4, ம*, ப, 5, நி ஆகிய சுரங்கள்‌ கடைக்‌. 
கின்றன. இவை மேசகல்யாணி இராகத்தின்‌ சுரங்களாகும்‌.' 

2. ஐரோப்பிய இசையில்‌ உள்ள ஏழு இசை நிரல்களில்‌ (140068-16115$ 
ஊாகறஜம்‌ 10 & 50616) முதலாவது. இசைநிரல்‌ 14006 101180. இதற்கு இணை 
யான இராகம்‌ இரசங்கராபரணமாகும்‌. இது 142]௦ 30816 என்றும்‌ அழைக்‌ 
கப்படுறைது. ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ குறிப்பிட்டுள்ள பண்ணுப்பெயர்த்தல்‌ 
மூறையின்படியே ' தரசங்கராபரணம்‌, கரகரப்ரியா, அனுமத்தோடி, மேச 
கல்யாணி, அரிகாம்போதி, நடபைரலி, சுத்த்தோடி(பஞ்சமமில்லாதது)ஆகய 
இராகங்களின்‌ சுரநிரல்கள்‌ ஐரோப்பிய இல ௪ அமைப்பிலும்‌ முறையே 
வருவதைக்‌ காணலாம்‌. : இந்தச்‌ சுர நிரல்கள்‌. ஐரோப்பிய இசையில்‌ .1/4௦0௦ 
1௦8, 18௦26 1)௦ர்கற, 14006 மார்க; 18௦4௦ 13118, 11௦06 19:01 042௮, 
நீறும்‌ கதலி, 6௦82 110 ற0ஜல்ர திம என்று அழைக்கப்படுகின்‌ றன. 


728 நுண்ணலகுகளும்‌ 


இந்த ஏழு சுரநிரல்களில்‌ வரும்‌ சுரங்களைக்‌ காண்பிக்கும்‌ ஐரோப்பிய 
இசைக்குறியீடுகளை அடுத்துவரும்‌ பக்கங்களில்‌ காணலாம்‌. 


5. இந்துஸ்தானி இசையில்‌ தர சங்கராபரண இராகத்தின்‌ சுரங்கள்‌ 
சுத்த சுரங்கள்‌ என்று அழைக்கப்படுகன்றன.13 உதாரணமாக, நம்‌ இசையில்‌ 
வழங்கும்‌ சதுச்சுருதி ரிஷபம்‌ இந்துஸ்தானி இசைமுறைப்படி. சுத்தரிஷபம்‌ 
என்று அழைக்கப்படுகிறது. இதேபோல்‌ நம்‌ வழக்கில்‌ இருக்கும்‌ அந்தர 
காந்தாரம்‌ இந்துஸ்தானி இசையில்‌ சுத்த காந்தாரம்‌ என்றே கூறப்படுகிறது. 
சுத்த மத்தியமம்‌, சுத்தமத்தியமம்‌ என்றே அழைக்கப்படுகிறது. இதேபோல்‌, 
இரசங்கராபரண இராகத்தின்‌ மற்ற சுரங்களும்‌ இந்துஸ்தானி இசையில்‌ சுத்து 
சுரங்களாகவே அழைக்கப்படுகின்றன. ஆகவே, இந்துஸ்தானி இசைமுறையில்‌ 
தீரசங்கராபரண இராகத்தை முதலாவதாக வைத்தே அதன்‌ சுரங்களை 
எல்லாம்‌ சுத்து சுரங்கள்‌ என்று அழைத்திருக்கிறார்கள்‌ என்று நாம்‌ களக$ிக்‌ 
கலாம்‌. 


பன்னிரு சுரத்தானங்களுக்கும்‌ நாம்‌ வழங்கும்‌ பெயர்களும்‌, இந்துஸ்தானி 
இசையில்‌ அவற்றுக்கு வழங்கப்படும்‌ பெயர்களும்‌, ழே விவரமாகக்‌ கொடுக்‌ 
கப்பட்டுள்ளன. 


இனாம்‌ 140௦05 ௦7 8மாறககர வோம்‌ ரோ௨66 ர௩௰61௦ சர்ட்‌ மோஷர௦ரோத 
13225 07 5001 ॥ஈ012 


4/2. 14042 7700207 (7722 14/47712 01/01 84147 1/277:௪ 
ந்‌. நர0ம்‌௨ர்ராுே ]ம0ர்ஹ 1௫11௦ இறகாக ஒவ காஹ்வாவாகா 
அ. ]80ம6ரா1 மிரர்கா நார ஜஹா நரிவாவ்மாகறாரக 
3. ]ிர0ம௦ ரீரராம 1) நிருத்த ப (19. ர வாராக100ர 
4. நிீ0ம்மர0ா ம 1014 1700-1101 860 1 பிரலாம்‌ 
5. ந00௨ 1000௩ 0 181%0-]ரம்1க0 நறறறப்ருஜீவ நிவார்ககற்றறர்ர்‌ 
6. ]ர0ம்‌௦ 1000) & &௦0ர்வா 1100-011௦ 74௨1௨ நீற்வாலா? 
7. நற௦ம்‌௨ ரீர0ம $ 1]ிரறறஙர ஜீவா (டரிம்ல0100௦)) 1ம்‌ 
(1.௦2) 


78002 ௭0428 19௦ 568௦01100 08 600௯5 காரலாஐ₹ம்‌ 10 ௧ 90வி6 “ங்கம்‌ 8௦ம்‌ 33௪ 
84௦ 400லி ஸம்க்ஹ௦௦ 08 உ ௦௦10௦0. 


_ வ ரகக்‌ மம்க்லவர வீ ரககம 


இசாகங்களும்‌ 


எண்‌ 


3. 


32. 


1க9 


கருமாடக இசையிலும்‌ இந்துஸ்தானி சங்கீதத்திலும்‌ பயன்படுத்தப்படும்‌ 


சுரம்‌ 
சட்சம்‌: 
ரிஷபம்‌. 
ரிஷபம்‌. 


காந்தாரம்‌ 


காந்தாரம்‌ 


மத்யமம்‌ 


. மத்யமம்‌. 


பஞ்சமம்‌ 
தைவதம்‌ 


தைவதம்‌ 


நிஷாதம்‌ 


நிஷாதம்‌ 


சுரங்களின்‌ பெயர்கள்‌ 
கர௬நரடக இசை 
சட்சம்‌ 
சுத்த ரிஷபம்‌ ரி! 


சதுச்ருஇரிஷபம்‌ ரி£ 
அல்லது 

சுத்த காந்தாரம்‌ ௧" 

சாதாரண காந்தாரம்‌ ௧” 
அல்லது 

சட்சுருதி ரிஷபம்‌ ரி£ 


அந்தர காந்தாரம்‌ ௧ 
சத்த மத்யமம்‌ - ம* 
பிரதி மத்யமம்‌ - ம£ 


பஞ்சமம்‌ - ப 


சுத்த தைவதம்‌ - த 


சதுச்ருதி தைவதம்‌ - த5 


ப அல்லது , 
சுத்த நிஷாதம்‌ - நி" 
கைக நிஷாதம்‌ - நிர 

.... அல்லது. 
சட்சுருதி தைவதம்‌ - த£ 
காகலி நிஷாதம்‌ உநிஃ 


இந்துஸ்தானி சங்கீதம்‌ 

சட்சம்‌ 

கோமல்‌ ரி-றி* 

இவ்ரரிஷபம்‌ ரி” 
அல்லது 

சுத்த ரிஷபம்‌ 

கோமல்‌ - ௧3 

காந்தாரம்‌ 


இவ்ர காந்தாரம்‌ ௧5 
அல்லது 

சுத்த காந்தாரம்‌ 

கோமல்‌ மத்யமம்‌ - ம* 
அல்லது 

சுத்த மத்யமம்‌ 

பிரதி மத்யமம்‌ - ம£ 
அல்லது 

இவ்ர மத்யமம்‌ 

பஞ்சமம்‌ - ப 

கோமல்‌ தைவதம்‌ - த% 


தீவ்ரதைவகதம்‌ 
அல்லது 
சுத்த தைவதம்‌ த 


கோமல்‌ நிஷாதம்‌ நீ 


தீவ்ரநிஷாதம்‌ 
அல்லது நி 
சுத்த நிஷாதம்‌ 


70 நுண்ணலகுகளும்‌ 


ஏழுபாலைப்‌ பண்களும்‌ அவற்றின்‌ அலகு நிலைகளும்‌ (24 அலகுகள்‌ முறைப்படி) 
பண்ணுப்பெயர்த்தல்‌ - ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ முறை 


பாலைப்பண்‌ கு து கை உ இ வி தா மொத்த 

அலகுகள்‌ 
ச ரி க ம ப நி 

செம்பாலை 2 கீ தீ 2 கீ தீ கீ ௯ ததி 

(சங்கராபரணம்‌) 

படுமலைப்பாலை தீ ச 2 கீ கீ கீ 2 கூறத்‌ 

(கரகரப்ரியா) 

செவ்வழிப்பாலை 4 2 கீ 8 கீ 2 8 ௬ தகீ 

(தோடி) 

அரும்பாலை 2 க 4 4 2 க 8 அ கிகீ 

(கல்யாணி) 

கோடிப்பாலை கீ கீ கீ 2 க 4 2 ௯ திதீ 

(அரிகாம்போது) 

விளரிப்பாலை கீ கீ 2 தீ கீ 2 தீ ௯ சதீ 

(நடபைரவி) 

மேற்செம்பாலை க 2 க தீ ௮ க தீ அ 4 


(பஞ்சமமில்லாத தோடி) 
க க க க 2 கீ ஆ 


ச கி ௬ .ம ப ஆ. தி 


சசள்ட்‌ 72 710226 170771 7 7712874728 001012 ற ௪0723- 


14௦4 அமாவ்கட 6௨-67. தீரசங்கராபரணம்‌ 








இடத எப வ வன அகா வப்‌ அத ப பந்த டக 
யல்‌ ட்‌] 


ஆப 


ர்542 லிக்ம்க௩ ல்‌ _42- கரகரப்ரியா 
11226 ர்க 6 - 6- அதுமத்தோடி ப 


க ட வக கட 


940 4௦ டிஸ்‌ தத்‌ - மமசகல்யாணி 


11௦42 ஈம சபூஸ்க ௨௦ -௮கத்காம்‌€பா, “தி 











்‌ ல்‌ ட வன 
லட ல்‌ ்‌.] ம ட 


ரி 


[492 14 நர்சை ௩-ழ'-தோடி 
ட ர்‌ இல்லாதது) 








(பஞ்சமம்‌ 
்‌ ௪ 
௭: ட னாவ ௮ னள ட 
ட] அணா அ ரி 


07௩ - எ%உஈ 00௨ 010110௧007 14061௦ 80 141 051௦1சாட - 01. 12” 601150 
62019, 6ஸ்ஸ்‌!௮7 - 142௦ ஈார்‌2ஈ 8 0. வூ $(விஷ 


800 02-0405 11௨ 9691௦0110௩ 04 $065 21181060 1௩ 8 6081௦-1௬2்‌ 1௦ [ 
ப ட டட டா 0861௦ 10௮ 


458 _ நுண்ணலகுகளும்‌ 


நாக௬ர வித்வான்‌ மதுரைப்‌ பொன்னுசாமிப்‌ பிள்ளை, விபுலானந்த அடிகள்‌ 
பேராசிரியர்‌ சாம்பமூர்த்தி முதலானோர்‌ குறிப்பிட்டுள்ள 
பண்ணுப்பெயர்த்தல்‌ முறை 


நாகசுர வித்துவான்‌ மதுரைப்‌ பொன்னுசாமிப்‌.பிள்ளை, விபுலானந்த 
அடிகள்‌, பேராசிரியர்‌ சாம்பமூர்த்தி ஆகியோர்‌ செம்பாலைப்பண்‌, அரும்‌ 
பாலைப்பண்‌, கோடிப்பாலைப்பண்‌, விளரிப்பாலைப்‌ பண்‌, மேற்செம்பாலைப்‌ 
பண்‌ ஆஇய ஏழு பெரும்‌ பாலைப்‌ பண்களுக்கு இணையான இராகங்களாக 
முறையே அரிகாம்போதுி, நடபைரவி, சுத்ததோடி (பஞ்சமம்‌ இல்லாதது) 
சங்கராபரணம்‌, கரகரப்ரியா, தோடி, கல்யாணி ஆகிய இராகங்களைக்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌. இதற்கான காரணங்கள்‌ வருமாறு. 


7. பழங்காலத்தில்‌ இருந்த சகோடயாழில்‌ பதினான்கு நரம்புகள்‌ 
இருந்தன. இதில்‌ உழை குரலாகவும்‌ கைக்கிளை தாரமாகவும்‌ வைக்கம்‌ 
பட்டன எனச்‌ லலெப்பதிகாரத்தில்‌ கூறப்பட்டுள்ளது. இந்தப்‌ பதினான்கு 
சுரங்கள்‌ இவ்வாறு அமைந்திருந்தன. 


மபதநிசரி கமபத நிச்ரிக்‌ 


பன்னிரு சுரங்களும்‌ எவ்வாறு பிறக்கின்றன என அடியார்க்கு நல்லார்‌ 
குமது உரையில்‌ இவ்வாறு கூறுகிறார்‌. 


*: 
* தாரத்துட்‌ டோன்று முழையுழையுட்‌ டோன்றும்‌ 
ஒருங்குரல்‌ குரலினுட்‌ டோன்றிச்‌ சேருமிளி 
உட்டோன்றுந்‌ துத்தத்துட்‌ போன்றும்‌ விளரசியுட்‌ 
கைக்கிளை தோன்றும்‌ பிறப்பு”? 
(சிலப்பதிகாரம்‌-வேனிற்காதை அடி 31, 292 
அடியார்க்கு நல்லார்‌ உரை...) 
குறை தாரம்‌-நி (கைசிக நிஷாதம்‌) இங்கு ஆதாரச்‌ சரமாக எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டு அதிலிருந்து குரல்‌-இளி (௪-ப) முறையில்‌ எவ்வாறு ஏழு 


சுரங்களும்‌ இடைக்கின்றன என உரையாசிரியர்‌ விளக்கியிருக்கிறார்‌.. 


குரல்‌-இளி முறையில்‌ இவ்வாறு ஏழு சுரங்கள்‌ பிறக்கன்றன-. 


7. தாரத்தில்‌ (நி) உழை (ம*) தோன்றும்‌ - நிம* 
2. உழையில்‌ (மூ) குரல்‌ (௪) தோன்றும்‌ - மச 
3. குரலில்‌ (௪) இளி (ப) தோன்றும்‌ . சுய 
க்‌, 


இளியில்‌ (ப) துத்தம்‌ (ரி5) தோன்றும்‌ - வமி£ 


இராகங்களும்‌ ரத 


த, துத்தத்தில்‌ (ரி3) விளரி (த) தோன்றும்‌ - றநி£த3 
6. விளரியில்‌ (த) கைக்கிளை (௧5) தோன்றும்‌ - தூ43 


குரல்‌-இளி (௪-ப) முறையை மேலும்‌ தொடரும்போது, ௧3 நி£, தி ம£, 
மரி, நித, தாக*, ௧1 தி எனப்‌ பன்னிரு சுரங்களும்‌ இடைக்கின்றன. 


அட யார்க்குநல்லார்‌ மேலே குறிப்பிட்ட அடிகளுக்கு உரையெழுதுகையில்‌ 
**இக்குரல்‌ முதல்‌ ஏழினும்‌ முன்‌ தோன்றியது தாரம்‌” எனக்‌ குறிப்பிட்டுள்‌ 
ளார்‌.15 மேலும்‌, ஆய்ச்சியர்‌ குரவை எடுத்துக்காட்டு அடி 8 முதல்‌ 70 வரை 
யிலான பகுதிக்கு? அடியார்க்கு நல்லார்‌ உரையெழுதுகையில்‌ ஏழு சுரங்கள்‌ 
பிறப்பதைக்‌ குறிப்பிடுகிறார்‌. இங்கும்‌! **இவற்றுள்‌ (ஏழு நரம்புகளுள்‌) 
முதலில்‌ தோன்றிய நரம்பு தாரம்‌'” என்று குறிப்பிட்டுள்ளார்‌. 


தார நரம்பை முதலில்‌ தோன்றிய நரம்பாக, அதாவது ஆதாரச்‌ சுர௬இ 
யாகக்‌ கொள்ளும்போது, குரல்‌ இளி முறையில்‌ பிறக்கும்‌ சுரங்கள்‌ ச3 ரி ௯5 
ம்‌ ப த நி. இவை, அ௮ரிகாம்போது இராகத்தின்‌ சுரங்களாகும்‌. இதன்‌ காரண 
மாகச்‌ செம்பாலைப்‌ பண்ணிற்கு இணையான இராகம்‌ அரிகாம்போதி என 
ஆய்வாளர்கள்‌ கூறுகின்றனர்‌. 


2, இலப்பதிகாரம்‌ ஆய்ச்சியர்‌ குரவை எடுத்துக்காட்டு 8 முதல்‌ 70 
அடிகளுக்கு உரையெழுதியுள்ள அரும்பதவுரையாிரியர்‌ பன்னிரு இராசகவில்‌ 
எவ்வாறு ஏழு இசை நரம்புகளும்‌ நிறுத்தப்பட்டன என்று விளக்கியுள்ளார்‌. 


குட முதல்‌ அதாவது மேற்றிசை முதலாக வட்டப்பாலை வருமாறு: 


* ஆழியும்‌ ஆரும்போல்‌ &றிச்‌ சிறுதிகைக்கண்‌ 
ஊழினொரோ வொன்றுடன்‌ கீறிச்‌ - சூழ 
எருதாதி கீழ்த்திசைக்‌ கொண்டீராறு எண்ணிக்‌ 
கருதிநிலக்‌ கயிற்றைக்‌ காண்‌”” 


-சிநேந்திரமாலை - ஆருடசக்கரம்‌ 


ஒரு சக்கரமும்‌ அதிலுள்ள ஆரக்கால்களும்‌ போல்‌ வரைந்து கொள்ள 
'வேண்டும்‌. அதாவது வட்டத்துள்‌ கிழக்கு மேற்காகவும்‌ வடக்குத்‌ தெற்காவும்‌ 
இரண்டு கோடுகள்‌ கீறிக்‌ கொள்ள வேண்டும்‌. இதன்பின்‌ வடகிழக்கு, வட 
மேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு என்னும்‌ கோணத்‌ திசைகளில்‌ விட்டங்கள்‌ 
வரைந்தால்‌ மொத்தம்‌ பன்னிரண்டு நிலங்கள்‌ (இடங்கள்‌) ஏற்படும்‌. இழக்க 
லிருந்து தொடங்கி, இடம்‌ முதலாக இந்த இராசிகளை. அமைக்க வேண்டும்‌ 
என்கிறாரா. த, 


தகீ நுண்ணலகுகளும்‌ 


அரும்பதவுரையாசிரியர்‌ இதற்கு அடுத்தபடியாக எந்தெந்த இராசியில்‌ 
என்னென்ன சுரம்‌ நிற்கிறது என்பதைக்‌ குறிப்பிடுகிறார்‌. இராச வட்டத்தில்‌ 
இடபத்தில்‌ இருந்து ஆரம்பிக்கிறார்‌. 


““இளிஇடபம்‌ கற்கடக மாம்விளரி, சிங்கம்‌ 
குளராத தார மதுவாம்‌ - தளராக்‌ 
குரல்கோல்‌ தனுத்துத்தம்‌ கும்பம்‌ கிளையாம்‌ 
வரலால்‌ உழைமீன மாம்‌:” 


இடபத்தில்‌ இளியும்‌, கடகத்தில்‌ விளரியும்‌, சிம்மத்தில்‌ தாரமும்‌, துலாத்தில்‌: 
குரலும்‌, தனுசில்‌ துத்தமும்‌, கும்பத்தில்‌ கைக்கிளையும்‌, மீனத்தில்‌ உழையும்‌ 
நிற்கும்‌ என்று கூறுகிறார்‌. 


இந்தப்‌ பகுதிக்கு உரையெழுதியுள்ள அடியார்க்குநல்லார்‌ பன்னிரு 
இராசிகளையும்‌, அவற்றில்‌ நிற்கும்‌ ஏழு சுரங்களின்‌ நிலைகளையும்‌ குறிப்பிட்டு 
விட்டு, இந்தச்‌ சுரங்களின்‌ மாத்திரைகளையும்‌ (அலகுகள்‌) குறிப்பிடுகிறார்‌. 


*'குரல்துத்தம்‌ நான்குகளை மூன்றுஇரண்டு ஆங்‌(கு) 
உரையா உழைஇளி நான்கு-விரையா 
விளரிஎனின்‌ மூன்றுஇரண்டு தாரமெனச்‌ சொன்னார்‌ 
களரிசேர்‌ கண்ணுற்‌ றவர்‌” எனக்‌ கொள்க. 


குரல்‌ துத்தம்‌ ஆகிய இரு நரம்புகள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ நான்கு மாத்திரை 
கள்‌, கைக்கிளைக்கு மூன்று மாத்திரைகள்‌, உழைக்கு இரண்டு மாத்திரைகள்‌, 
இளிக்கு நான்கு மாத்திரைகள்‌, விளரிக்கு மூன்று மாத்திரைகள்‌, தாரத்திற்கு 
இரண்டு மாத்திரைகள்‌. 


இந்த மாத்திரைகள்‌ 4, 4, 3, 5, 4, 2, 2 என்ற நிரலில்‌ வருகின்றன. 


நரம்புகளின்‌ இடைவெளிகளைக்‌ காண்பிக்கும்‌ மாத்திரைகளை 
(அலகுகள்‌) இவ்வாறு குறிப்பிடலாம்‌. 
கு து கை ௨ இளி தா 
சரி ௧ ம ப த நி 
48 சீ 9 3 சீ 9 2 


இத்த நரம்புகளுக்குரிய மாத்திரைகள்‌ (அலகுகள்‌) இவ்வாறு உள்ளன. 
க ல 3 உ 3 
குது கை ௨ இ வி தா 
௪.றி.௧க ம ப. த நி 


இராகங்களும்‌ ரத்த 


இந்தச்‌ சுரங்களின்‌ வரிசையில்‌ நான்கு அலகு துத்தமும்‌ (ரி), மூன்று 
அலகு கைக்கிளையும்‌ (௧), ஓர்‌ அலகு உழையும்‌ (ம), மூன்று அலகு விளரியும்‌ 
(த), ஓர்‌ அலகு தாரமும்‌ (நி) வருகின்றன. இது ஏறக்குறைய தற்கால இராக 
மான அரிகாம்போதியை அடுத்திருக்கிறது.இதன்‌ காரணமாக ஆய்வாளர்கள்‌ 
செம்பாலைப்‌் பண்ணிற்கு இணையான தற்கால இராகம்‌ அரிகாம்போதி எனக்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌. 
3. குரல்‌ முதலிய ஏழிசையின்‌ ஒலிகளுக்கு இணையான பறவை மற்றும்‌ 
விலங்கொலிகள்‌ பிங்கல நிகண்டு, திவாகரம்‌, சூடாமணி நூல்களில்‌ இவ்வாறு 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


வண்டு, இளி, குதிரை, யானை, குயில்‌, தேனு, ஆடு ஆகியவை ஏழிசை 
யின்‌ ஓசையெனப்‌ பிங்கல நிகண்டு கூறியிருக்கிறது.!”? சேந்தன்‌ திவாகரத்தில்‌ 
ஏழிசை ஓசையின்‌ பெயர்கள்‌ இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளன. அவையாவன 
வண்டு, இளி, குதிரை, யானை, தவளை, தேனு, ஆடு ஆகியவை. சூடாமணி 
நிகண்டில்‌ அவை இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளன : வண்டு, கிளி. குதிரை. 
யானை, தவளை, தேனு, ஆடு ஆகயவை.15 இவற்றை இவ்வாறு வரிசைப்‌ 
படுத்தலாம்‌. 


ஏழிசை பிங்கலநிகண்டு திவாகரம்‌ சூடாமணி 
குரல்‌ வண்டு வண்டு வண்டு 
கைக்களை குதிரை குதிரை குதிரை 
உழை யானை யானை யானை 
இளி குயில்‌ தவளை குவளை 
விளரி மாடு மாடு மாடு 
தாரம்‌ ஆடு ஆடு ஆடு 


நாரதர்‌, மதங்கர்‌ முதலிய வடமொழி நூலாசிரியர்கள்‌ சட்சம்‌ முதலான 
ஏழு சுரங்களுக்கு இணையான பறவை விலங்குகளின்‌ ஒலிகளை இவ்வாறு 
குறிப்பிட்டுள்ளனர்‌.”? 


௪ச- மயில்‌ 

ரி-- ரிஷபம்‌ 

க-- ஆடு ட 
ம-- சிரெளஞ்சம்‌ (கொக்கு) 
ப-- கோலம்‌ ( குயில்‌) 
த-- குதிரை 

தி-- யானை 


156 நுண்ணலகுகளும்‌ 


வடமொழி நூல்களிலும்‌, தமிழ்‌ நூல்களிலும்‌ கூறப்பட்டுள்ள பறவை விலங்‌ 
கொலிகளின்‌ ஒப்புவமைகளை இவ்வாறு வரிசைப்படுத்தலாம்‌. 


சுரக்குறிப்பு வடமொழி நூல்கள்‌ சுரக்குறிப்பு தமிழ்நூல்கள்‌ 


(வடமொழி) (ஒப்புவமை) (தமிழ்‌ மொழி) (ஓப்புவமை) 
நீ யானை உழை யானை 

தூ குதிரை கைக்கிளை குதிரை 

பா குயில்‌ துத்தம்‌ கிளி 

மா கொக்கு குரல்‌ வண்டு 

கா ஆடு தூரம்‌ ஆடு 

ரீ ரிஷபம்‌ விளரி பசு 

சா மயில்‌ இளி "குயில்‌, தவளை 


இந்த வரிசையில்‌ நீ என்ற சுரத்திற்கும்‌ உழைக்கும்‌ யானையின்‌ ஓலி 
ஒஓப்புவமையாகக்‌ காணப்படுகிறது. தா என்ற சுரத்திற்கும்‌ கைக்கிளைக்கும்‌ 
குதிரையின்‌ ஒலி இணையானதாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. கர என்ற சுரத்‌ 
இற்கும்‌ தாரத்திற்கும்‌ இணையானது ஆட்டின்‌ ஒலி எனக்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது. ரீ என்ற சுரத்திற்கும்‌ விளரிக்கும்‌ பசுவின்‌ ஒலி தரப்பட்டுள்ளது. 
ஆனால்‌ பா, மா, சா ஆகிய சுரங்களுக்கும்‌ முறையே துத்தம்‌, குரல்‌, இளி 
ஆ$யவற்றுக்கும்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ பறவை விலங்கொலிகளில்‌ முரண்‌ 
பாடு காணப்படுகிறது. பா என்ற சுரத்திற்கு வடமொழி நூல்களில்‌ ஓப்புவமை 
யாகக்‌ குயிலின்‌ ஒலி கொடுக்கப்பட்டுள்ளது. மாவிற்கு ஓப்புமையாக,கொக்கின்‌ 
குரல்‌ தரப்பட்டிருக்கிறது. :மாவிற்கு எதிரான குரலிற்கு ஒப்புவமையாக 
வண்டின்‌ ஒலி குறிப்பிடப்பட்டுள்ளது. சா-விற்கு இணையாக மயிலின்‌ ஒலி 
கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால்‌ இளிக்கு இணையாகக்‌ குயில்‌, தவளை 
மூதலியவற்றின்‌ ஒலி தரப்பட்டுள்ளது. ஆகவே இதில்‌ பல முரண்பாடுகள்‌ 
இருப்பதைக்‌ காண்கிறோம்‌. இவை நூலுக்கு நூல்‌ வேறுபடுவதால்‌ இவற்றை: 
ஆய்வுக்கு அடிப்படையாகக்‌ கொள்ளல்‌ கூடாது என தேவனேயப்‌ பாவாணர்‌ 
கூறியிருக்கிறார்‌. விபுலானந்த அடிகள்‌ யாழ்‌ நூலில்‌ உழைக்கும்‌ நிஷாத்‌ 
இற்கும்‌ யானையின்‌ ஒலி ஒப்புவமையாக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. உழையை 
இளி அடுத்து வருகிறது. ஆகவே பண்டை இளி பிற்காலத்து சட்சம்‌ ஆகும்‌ 
எனக்‌ கூறியிருக்கறார்‌.”? இது தவறானதாகும்‌. குரலுக்கு இணையானது 
சட்சம்‌. இளி குரலுக்கு இணையாக முடியாது. இதற்குப்‌ பல நூல்களில்‌ 
ஆதாரங்கள்‌ உள்ளன. 


இராகங்களும்‌ 257 


ஏழுபாலைப்‌ பண்களும்‌ அவற்றின்‌ அலகுநிலைகளும்‌ 
பண்ணுப்பெயர்த்தல்‌-விபுலானந்த அடிகள்‌ முறை 


பாலைப்பண்‌ கு து கை ௨ இ வி தா மொத்த 

அலகுகள்‌ 
த நி 

செம்பாலை கீ 4 2 2 4 2 த்‌ ௮ இ 

(அரிகாம்போ இ) 

படுமலைப்பாலை கீ 4 2 தீ 2 2 தீ ௨ இற 

(நடபைரவி) 

செவ்வழிப்பாலை 2 2 க 2 2 கீ தீ ஷ்‌” 

(பஞ்சமமில்லாத (ம5) 

தோடி) 

அரும்பாலை 2 கீ 2 2 தீ கீ 5 ௮ 2 

(சங்கராபரணம்‌) 

“கோடிப்பாலை கீ 2 2 கீ 4 2 2 - 22 

(கரகரப்ரியா) 

விளரிப்பாலை 9 2 க த 2 2 கீ வ 22 

(தோடி) 

மேற்செம்பாலை 2 ட்‌ கீ 2 8 கீ 3. '! ௯.22 

(கல்யாணி) 


முனைவர்‌ இராமநாதன்‌ குறிப்பிட்டுள்ள பண்ணுப்பெயர்த்தல்‌ முறை 


மூனைவர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ செம்பாலைப்பண்‌, படுமலைப்பாலைப்‌ 
பண்‌, செவ்வழிப்பாலைப்பண்‌, அரும்பாலைப்பண்‌, கோடிப்பாலைப்பண்‌,, 
விளரிப்பாலைப்‌ பண்‌,மேற்செம்பாலைப்‌ பண்‌ ஆகிய ஏழு பெரும்‌ பாலைப்‌ பண்‌ 
களுக்கு இணையான இராகங்களாக முறையே அரிகாம்போதி, கல்யாணி, 
தோடி, கரகரப்ரியா, சங்கராபரணம்‌, சுத்ததோடி (பஞ்சமில்லாதது) ல்‌ 
பைரவி ஆகிய இராகங்களைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


அவர்‌ தமது பண்ணுப்பெயர்த்தல்‌ முறைக்குச்‌ சிலப்பதிகாரம்‌ ஆய்ச்யொ்‌ 
குரவை எடுத்துக்காட்டு அடி 8 முதல்‌ 10 வரையிலான பகுஇக்கு அடியார்க்கு 
நல்லார்‌ கொடுத்துள்ள மேற்கோள்‌ சூத்திரத்தை ஆதாரமாகக்‌ கொண்டு 
உள்ளார்‌. ஸ்‌ 


256 துண்ணலகுகளும்‌. 


நாககரக்கலைஞர்‌ மதுரைப்‌ பொன்னுசாமிப்‌ பிள்ளை, விபுலானந்த 
அடிகளார்‌, ஆகியோர்‌ கூறியுள்ளபடி, செம்பாலைப்பண்‌ அரிகாம்போதி 
இராகத்திற்கு இணையானது என்னும்‌ கருத்தை முனைவர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ 
ஏற்றுக்‌ கொண்டுள்ளார்‌. ஆனால்‌, பண்ணுப்பெயர்த்தல்‌ முறையில்‌ அவர்‌ 
மாறுபடுகிறார்‌. செம்பாலைப்‌ பண்ணிற்கான அலகுகள்‌ இவ்வாறு வருகின்றன. 

கு து கை ௨ இ வி தூர 

சப்ரி தட பபா பாது மபதி 

4 தீ 2 ல்‌ மாழ்ன்‌ 1 ௮ 


அடியார்க்கு நல்லார்‌ கொடுத்துள்ள சூத்திரம்‌ வருமாறு?3 


“*குரலிளியிற்‌ பாகத்தை வாங்கியோ ரொன்று 
வரையாது தாரக்‌ துழைக்கும்‌ - விரைவின்றி 
ஏத்தும்‌ விளரி களைக்கீக்க வேந்திமையாய்‌ 
துத்தங்‌ குரலாகுஞ்‌ சொல்‌”? 


“குரல்‌ குரலாய்‌ ஓத்து நின்றது செம்பாலை; இதினிலே குரலின்‌ 
பாகத்தையும்‌ இளியின்‌ பாகத்தையும்‌ வாங்கக்‌ கைக்கிளை, உமை, விளரி 
தாரத்திற்கு ஒரோவொன்றைக்‌ கொண்டு சேர்க்கத்‌ துத்தம்‌ குரலாய்ப்‌ 
படுமலைப்‌ பாலையாம்‌””, 


இந்தச்‌ சூத்திரத்தில்‌ கூறியுள்ளபடி சுரங்களின்‌ அலகுகளை மாற்றி 
அமைக்கும்போது மாறியநிலை இவ்வாறு கிடைக்கிறது. 


கு து கை ௨ இ வி தா 
௬. மி தொம்‌ விட்டது. நி 
முன்நிலை 4 4 8 5 த 3 2 


மாறியநிலை.2 4 4.8 5. ந த 


இரண்டாவது மாறிய அலகு நிலை துத்தத்துள்‌ தொடங்கினால்‌ 4 4 92 
422 என்ற முதல்நிலை வருவதைக்‌ காணலாம்‌. ஆகவே, இரண்டாவதன்‌ 
துத்தம்‌ (ரி) முதலாவதன்‌ குரலாகிறது (௪). இதுபோலவே இரண்டாவதன்‌ 
குரல்‌ (௪) முதலாவதன்‌ தாரம்‌ (நி) ஆகிறது. இவ்வாறு குரல்‌ தாரம்‌ ஆகும்‌ 
போது பிறப்பது படுமலைப்பண்‌. இந்த முறையில்‌ சிம்ம இரா௫ியில்‌ குரல்‌ 
நிற்கிறது. துலாம்‌ இராசியில்‌ துத்தம்‌ நிற்கிறது. குனுசு இராசியில்‌ கைக்‌ 
களையும்‌, கும்பம்‌ இராசியில்‌ உழையும்‌ நிற்கின்றன. மீனத்தில்‌ இளியம்‌, 
மிஷபத்தில்‌ விளரியும்‌;. கடகத்தில்‌ தாரமும்‌ வருகின்றன. . இந்த முறையில்‌ 
௪ட்சும்‌,. சதுசுருதி ரிஷபம்‌, அந்தரகாந்தாரம்‌, பிரதி மத்தியமம்‌, பஞ்சமம்‌, 
சதுகருதி, தைவதம்‌, காகலி. நிஷாதம்‌ ஆகிய சுரங்கள்‌ கொண்ட சல்யாணி 
இராகம்‌ கிடைக்கப்‌ பெறுகறது.34 


இராகங்களும்‌ 


தற 





ஏழு பாலைப்பண்களும்‌ அவற்றின்‌ ௮லகுநிலைகளும்‌ 
பண்ணுப்பெயர்த்தல்‌-டாக்டர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ முறை 


இ 


4 


பாலைப்பண் 


கெம்பாலை 
(அரிகாம்போதி) 


படுமலைப்பாலை 
(கல்யாணி) 
செவ்வழிப்பாலை 
(தோடி) 


ஒூ 


ச 


து! 


ரி 


கை 


௨ 


வி 


த 


தா்‌ 


தி 


மொக்கு 
அலகுகள்‌ 


ல அ 


ு 22 


760 நுண்ணலகுகளும்‌: 


பாலைப்பண்‌ கு ௪ து கை ௨ இ வி தூர மொத்த 

்‌ அலகுகள்‌ 

ரி ப கு நி 
அரும்பாலை 4 ப்‌ 2 4 4 2 2: - 22 
(கரகரப்ரியா) 
கோடிப்பாலை 2 கீ 3 2 4 4 2 ஷூ இதி 
(சங்கராபரணம்‌) 
விளரிப்பாலை 3 2 4 2 2 4 கீ ஆ 22 
(பஞ்சமமில்லாத (ம) 
தோடி) 

மேற்செம்பாலை கீ 2 2 க 3 2 கீ ௮ 24 
(நடபைரவி) 


பண்ணுப்‌்பெயர்த்தல்‌ மூலம்‌ இவ்வாறு கடைக்கும்‌ ஏழுபெரும்பாலைப்‌ 
பண்களும்‌ அடியார்க்குநல்லார்‌ உரையில்‌ இவ்வாறு கூறப்பட்டுள்ளன. **குரல்‌ 
குரலாயது செம்பாலை; துத்தம்‌ குரலாயது படுமலைப்பாலை; கைக்கிளை 
குரலாயது செவ்வழிப்பாலை; உமை குரலாயது அரும்பாலை; இளி குரலாயது 
கோடிப்பாலை; விளரி குரலாயது விளரிப்பாலை; தாரம்‌ குரலாயது மேற்‌ 
செம்பாலையென வலமுறையே எழுபாலையும்‌ கண்டு கொள்க” £. 


பண்ணுப்பெயர்த்தலின்‌ மூன்று முறைகளையும்‌ அவற்றில்‌ பிறக்கும்‌ 
பண்களையும்‌, இப்பண் களுக்கு இணையான இராகங்களையும்‌, அவற்றுக்குரிய 
காரணங்களையும்‌ கண்டோம்‌. ஒருசில காரணங்களைத்‌ தவிர மற்றவை 
எல்லாமே ஏற்றுக்கொள்ளத்‌ தக்கவையாக இருக்கின்றன.ஆகவே, குறிப்பிட்ட 
ஒரு முறைதான்‌ சரி, மற்றவை இரண்டும்‌ தவறுடையவை என்று சொல்வது 
சரியாகாது. 


செங்கோட்டி யாழே தற்கால வீணைக்கு முன்னோடியாக இருந்தது 
என்று ஒருலை ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌.₹5 இந்தக்‌ கருத்து ஏற்றுக்‌ 
கொள்ளப்படுமாயின்‌, குரலே குரலாக(ஆதார சுருதியாக)உள்ள செங்கோட்டி 
யாழில்‌ பிறக்கும்‌ செம்பாலைப்‌ பண்ணிற்கு இணையான இராகம்‌ தீரசங்கரா 
பரணம்‌ ஆகும்‌. 


சலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அரும்பத உரையாசிரியர்‌ க. பி. 
பதின்மூன்றாம்‌ அல்லது பதினான்காம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்தவர்‌ என்றும்‌, 
அடியார்க்குநல்லார்‌ இ.பி. பதினைந்தாம்‌ அல்லது பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ 


இராகங்களும்‌ 767 


வாழ்ந்தவர்‌ என்றும்‌ தமிழ்மொழியியல்‌ ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. 
உரையாடூரியா்கள்‌ எழுதியுள்ள உரையில்‌ ஆங்காங்கே அக்காலத்து இசை 
பற்றிய பல உண்மைகள்‌ காணக்கிடைக்கின்றன. 


'இலப்பதிகாரம்‌ வேனிற்காதை 51, 32, அடிகளில்‌ சகோடயாழ்‌ பற்றி 
இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. 


“பிழையா மரபின்‌ ஈரேழ்‌ கோவையை 
உழைமுதற்‌ கைக்கிளை யிறுவாய்க்‌ கட்டி 


இதற்கு அரும்பத உரையாசிரியர்‌ இவ்வாறு உரை எழுதியுள்ளார்‌. 


“உழை முதலாகக்‌ கைக்கிளை ஈறாகப்‌ பண்ணியென்றவாறு, இளி 
விளரி தாரம்‌ குரல்‌ துத்தம்‌ கைக்கிளை உழையென்று முறையே ஏழு நரம்பி 
யன்ற பின்னார்‌” * 


அடியார்க்கு நல்லார்‌ இப்பகுதிக்கு இவ்வாறு உரையெழுதியுள்ளார்‌. 


“மயங்கா மரபினையுடைய இப்பதினாற்கோவையாகிய சகோடயாழை 
உழை குரலாகக்‌ கைக்கிளை தாரமாகக்‌ கட்டியென்க” * 


:-செங்கோட்டி யாழின்‌ சுர அமைப்பையும்‌ சகோட யாழின்‌ சுர 
அமைப்பையும்‌ இவ்வாறு ஒப்பிடலாம்‌”. 


செங்கோட்டியாழ்‌ சரிகமப த நிச 
சகோட யாழ்‌ மப ததநிசரி ௧ம 


செங்கோட்டி யாழின்‌ இளி சகோட யாழின்‌ குரலாக அமைகறது.₹₹. 
ஆகவே, சகோட யாழில்‌ பிறக்கும்‌ செம்பாலைப்‌ பண்ணிற்கு இணையான 
இராகம்‌ அரிகாம்போதியாகும்‌. 


ஆகவே, யாழின்‌ சர அமைப்பிற்குத்‌ தகுந்தாற்போலப்‌ பண்ணுப்‌ 


பெயர்த்தல்‌ முறையும்‌ அக்காலத்தில்‌ வழக்கில்‌ இருந்திருக்கலாமோ என்று 
ஊக்கத்‌ தோன்றுகிறது. 


11 


30. 


ம. 


224 


25. 


நுண்ணலகுகளும்‌ 


அடிக்குறிப்புகள்‌ 


ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ இயற்றிய “கருணாமிர்த சாகரம்‌” முதல்‌ புத்தகம்‌ - பக்கங்கள்‌ 
721, 730, 736, 822, 809 


மதுரைப்‌ பொன்னுசாமிப்‌ பிள்ளை இயற்றிய “பூர்வீக சங்கத உண்மை”. விபுலானந்த 
அடிகள்‌ இயற்றிய *யாழ்‌ நூல்‌”-பக்கம்‌ 96 
[]/210ர/ ௦4 1ர௦2ஈ 1451௦ க ரர்‌. 7. சொற்கா௦0ரிய- 0506 27 


முனைவர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ இயற்றிய “சிலப்பதிகாரத்து இசைத்தமிழ்‌” - பக்கம்‌ 32 
முதல்‌ 414 வரை ( 


சிலப்பதிகாரம்‌ இந்திராவிழாவூரெடுத்த காதை -குழலினும்‌ யாழினும்‌ என்று 
தொடங்கும்‌ 45-ஆவது அடிக்கு அடியார்க்கு நல்லார்‌ எழுதியுள்ள உரை 
சிலப்பதிகாரம்‌ அரங்கேற்று காதை அடி 26 - அடியார்க்கு நல்லார்‌ உரை 
சிறுபாணாற்றுப்படை வரிகள்‌ 2289, 280 

சேந்தன்‌ திவாகரம்‌ - ஒலி பற்றிய தொகுதி 


இராவ்‌ சாப்‌ கு: கோதண்டபாணிப்பிள்ளை இயற்றிய பழந்தமிழ்‌ இசை”-பக்கம்‌ 172 
மூனைவர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ இயற்றிய சிலப்பதிகாரத்து இசைத்தமிழ்‌ - பக்கம்‌ 722 
முனைவர்‌ வி. ப. கா. சுந்தரம்‌ இயற்றிய தமிழி சை வளம்‌ - பக்கம்‌ 64 


. 1949-ஆம்‌ ஆண்டு ஆடி மாதம்‌ வெளியான செந்தமிழ்ச்‌ செல்வி மலரில்‌ ஞா.தேவனேயம்‌ 


பாவாணர்‌ “குரலே சட்சம்‌” என்ற தலைப்பில்‌ ஒரு கட்டுரை எழுதியுள்ளார்‌. 
சிலப்பதிகாரம்‌ ஆய்ச்சியர்‌ குரவை - எடுத்துக்காட்டு அடி 8 முகல்‌ 70 வரை 
₹“குடமுத லிடமுறை யாக்குரல்‌. துத்தம்‌ 


கைக்கிளை யுழையிளி விளரி தாரமென 
விரிதரு பூங்குழல்‌ வேண்டிய பெயரே?” * 


“ஏற்றிய குரலிஷி யென்றிரு நரம்பின்‌ 
ஒப்பக்‌ கேட்கு முணர்வின னா?” 
- சிலப்பதிகாரம்‌ - அரங்கேற்றுகாதை 59, 50 அடிகள்‌ 
கருணாமிர்த சாகரம்‌ - முதல்‌ புத்தகம்‌ - பக்கம்‌ 825 


ரர 1/௦ ௦7 ஈவு 1. க. வலு - 8206 3 
“௧0௨ [14/84 நே 8. 800 40௦, 
£ஸம்‌/9௦0 வு 14 படம ௧௦௧0, 1440௧5. 


இராகங்களும்‌ 764 


34. 


சக. 


36. 


47. 


ச. 


192 


௮02 


கம்‌. 


22. 
23. 


“பிழையா மரபின்‌ ஈரேழ்‌ கோவையை 
உழைமுதல்‌ கைக்கிளை யிறுவாய்‌ கட்டி”? 
- சிலப்பதிகாரம்‌. வேனிற்காதை அடி 281, 82 
இலப்பதிகாரம்‌ - வேனிற்காதை - அடிகள்‌ 37, 32 
-- அடியார்க்கு நல்லார்‌ உரை 
இலப்பதிகாரம்‌ ஆய்ச்சியர்‌ குரவை - எடுத்துக்காட்டு - அடி 8-10 வரை 
**குடமுத லிடமுறை யாக்குரல்‌ துத்தம்‌ 
கைக்களை யுழையிளி விளரி தாரமென 
விரிதரு பூங்குழல வேண்டிய பெயரே?” 
**வேண்டிய௰ வண்டு மாண்டகு இளியுங்‌ 
குதிரையும்‌ யானையும்‌ குயிலுந்‌ தேனுவும்‌ 
ஆடு மென்றிவை யேழிசை யோசை:* 
-பிங்கலநிகண்டு - இசைவகை 
“-வண்டு இள்ளை வாச மதயானை 
குவளை தேநுவாடேழிசை யோசை * 
சேந்தன்‌ திவாகரம்‌ 
வண்டொடு இள்ளை வாசி மதயானை தவளை தேனு 
ஒண்டிறலா டென்றேழு மோது மேழிசை யிலோசை:* 
- “சூடாமணி நிகண்டு 
பேராூரியர்‌ சாம்பமூர்த்து இயற்றியுள்ள கர்நாடக சங்கத புத்தகம்‌ முதல்‌ பாகம்‌ 
- பக்கம்‌ 4 
விபுலானந்த அடிகள்‌ இயற்றியுள்ள யாழ்‌ நூல்‌ -பாயிரவியல்‌ - பக்கம்‌ 4 
தேவனேயப்பாவாணர்‌ 7954 ஆடி மாதம்‌ வெளியான *செந்தமிழ்ச்செல்வி” யில்‌ 
எழுதியுள்ள கட்டுரை 
யாழ்‌ நரல்‌ - பாயிரவியல்‌ - பக்கம்‌ 4 
லெப்பதிகாரம்‌ ஆய்ச்சியர்‌ குரவை 
எடுத்துக்காட்டு அடி 8 மூதல்‌ 10 வரையிலான பகுதிக்கு அடியார்க்கு நல்லார்‌ 
அளித்துள்ள உரை 
முனைவர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ இயற்றிய *சிலப்பதிகாரத்து இசைத்தமிழ்‌” - பக்கம்‌ 47 
ஆ. வரகுணபாண்டியன்‌ இயற்றிய “பாணர்‌ கைவழி” என்னும்‌ நூல்‌ 
“பண்டைக்காலத்‌ தமிழ்‌ இசையும்‌ தற்காலம்‌ வழங்கும்‌ இசையும்‌” என்ற இல்லுப்கில்‌ 
இரு பு. கே. நடராஜபிள்ளை இயற்றியுள்ள நூலில்‌ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார. 
*“தற்கால சங்‌€த உலஇல்‌ நரம்புக்‌ கருவிகள்‌ வாசிப்பவர்கள்‌ எல்லோரும்‌ சட்சத்‌ை 
மட்டும்‌ ஆதார சுருதியாக வைத்துக்கொண்டு வாூக்கிறார்களே தவிர, பஞ்‌ ள்‌ - ர 
தையும்‌ ஆதார சுருதியாக வைத்துக்கொண்டு வாூப்பது இல்லை. அனால்‌ ஒரு க 
யாழில்‌ மட்டும்தான்‌ இம்மாதநி வாக்க முடியும்‌,” * காட 
-யரழுக்குச்‌ ௬௬இ கூட்டும்‌ மூறை என்ற தலைப்பில்‌ சொல்லப்பட்ட து. பக்கம்‌ 3. 


12 


ஐந்திசைப்‌ பாண்கள்‌ 


குமிழகத்தில்‌ மிகப்பழங்காலத்தில்‌ முதன்‌ முதவில்‌ ஐந்திசைப்‌ பண்களே 
இருந்தன என்றும்‌, இதன்பின்பு இவை ஏழிசைப்‌ பண்களாக வளர்ச்சி எய்‌இன 
என்றும்‌ இசை ஆய்வாளர்‌ திரு கே. கோகண்டபாணிப்‌ பிள்ளையவர்கள்‌ 
குறிப்பிட்டுள்ளார்கள்‌.! 


மிகத்‌ தொன்மை வாய்ந்த காலத்தில்‌ ஐந்திசைப்‌ பண்களே முதலின்‌ 
வழக்கில்‌ இருந்தனவா அல்லது முதலில்‌ ஏழிசைப்‌ பண்கள்‌ இருக்க, அவற்றுள்‌ 
ஐந்திசைப்‌ பண்கள்‌ பின்பு தேர்ந்தெடுக்கப்‌ பெற்று உருவாக்கப்‌ பெற்றனவா 
என்பது ஆய்வுக்குரியது. ஏழு துளைகள்‌ ஒலிக்கும்‌ ஏழு சுரங்களையும்‌, ஐந்து 
துளைகள்‌ ஒலிக்கும்‌ ஐந்து சுரங்களையும்‌ கொண்ட குழல்கள்‌ பழங்காலத்தி 
லேயே இருந்தன என்று காண்குறோம்‌. பரிபாடல்‌ எட்டாவது பாடலில்‌ 
இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. 


*“ஏழ்புழை ஐம்புழை யாழிசை கேழ்த்தன்ன இனம்‌ 
வீழ்தும்மி வண்டொடு மினஞிறார்ப்ப”? 


பரிபாடல்‌ 5: 22, 24 


ஏழு துளை கொண்ட குழலினும்‌, ஐந்து துளை கொண்ட குழலினும்‌. 
யாழினும்‌ பிறந்த இசையைப்‌ போல்‌ தும்.பிவண்டு, மிஞிறு முதலிய வண்டி 
னங்கள்‌ ஒலிக்க என இப்பாடலின்‌ அடிகள்‌ பொருள்‌ தருகின்றன.இப்பாடலில்‌ 
இருந்து ஐம்புழைக்‌ குழல்தான்‌ முதலில்‌ தோன்றியதெனக்‌ கூற இயலாது. 
ஏழு துளைகள்‌ ஒலிக்கும்‌ ஏழு சுரங்களையும்‌ ஐந்து துளைகள்‌ ஒவிக்கும்‌ ஐந்தூ 


இராகங்களும்‌ 765 


சுரங்களையும்‌ கொண்ட குழல்களை அக்காலத்தே மக்கள்‌ அறிந்திருந்தனர்‌ 
என்பதைக்‌ காண்கிறோம்‌. 


ஓலைப்பதிகாரம்‌ ஆய்ச்சியர்‌ குரவையுள்‌ இளங்கோவடிகள்‌ ஏழு இசை 
நரம்புகள்‌ நிற்கும்‌ முறைகளில்‌ ஏழு இளமங்கையரை நிறுத்தி, அம்முறைகளில்‌ 
ஐந்து நரம்புகளான குரல்‌, இளி, துத்தம்‌, விளரி, கைக்கிளை என்னும்‌ 
நரம்புகளை ஒலிக்கச்‌ செய்து முல்லைத்‌ தம்பாணி பாடப்பட்டது என்று 
விளக்குகிறார்‌?. ஆகவே, முதலில்‌ ஏழு சுரங்கள்‌ இருந்தன என்றும்‌ அவற்றில்‌ 
ஐந்து சுரங்கள்‌ இளை முறைப்படித்‌ தேர்ந்துஎடுக்கப்பட்டு முல்லைத்தீம்பாணி 
என்னும்‌ பண்‌ பாடப்பட்டது என்றும்‌ அறிகிறோம்‌. 


இரேக்கர்‌ நாட்டிலும்‌ 5 நரம்புகள்‌ (சுரங்கள்‌) கொண்ட யாழ்கள்‌ 
தோன்றுவதற்கு முன்னர்‌ ஏழு நரம்புகள்‌ கொண்ட யாழ்கள்‌ இருந்தன என்று 
“ஹோமர்‌” என்னும்‌ ஆய்வாளர்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌ எனத்‌ தெரிகிறது? 


முதன்முதலில்‌ ஐந்திசைப்பண்கள்‌ வழக்கில்‌ இருந்தன என்பதற்கு 
ஆதாரமாகச்‌ இலப்பதிகாரம்‌ வேனிற்காதை 34, 24-ஆம்‌ அடிகளுக்கு 
அடியார்க்குநல்லார்‌ எழுதியுள்ள உரையை மேற்கோளாகத்‌ இரு கோதண்ட 
பாணிப்‌ பிள்ளையவர்கள்‌ குறிப்பிட்டுள்ளார்கள்‌. 


“இணை களை பகை நட்பென்றிந்‌ நான்கின்‌ 
இசைபுணர்‌ குறிநிலை யெய்த நோக்கி” * 
சிலப்பதிகாரம்‌ -- வேனிற்காகை 83, 34 


இந்த அடிகளுக்கு. அடியார்க்கு நல்லார்‌ உரை எழுதுகையில்‌ இளை 
என்றால்‌ ஐந்து நரம்பு என்று குறிப்பிடுகிறார்‌. 


“*-இளையெனப்‌ படுவ கிளக்குங்‌ காலை 
குரலே யிளியே துத்தம்‌ விளரி 
்‌ கைக்களை யெனவைந்‌ தாகு மென்ப”? 


. குரல்‌, துத்தம்‌, கைக்களை, உழை, இளி, விளரி, தாரம்‌ என்னும்‌ 
ஏழு. கரங்கள்‌ மட்டும்‌ இதில்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ கொள்ளப்பட்டுள்ளன. 
ஐந்து அரைச்‌ சுரங்களையும்‌ சேர்த்துப்‌ பன்னிரண்டு சுரங்கள்‌ கணக்‌இல்‌ 
கொள்ளப்படவில்லை. தொட்ட சுரத்தையும்‌ சேர்த்து, குரலில்‌ இருந்து! 
ஐந்தாவது சுரம்‌ இளி வருகிறது. சரிகமப (௪-ப). இவ்வாறே இளியிலிருந்து 
சரமாக விளகி வருகிறது. ரிகமபத (ரி-த). விளரியிலிருந்து ஐந்தாவது சுரம்‌ ப 
கைக்களை ஆகும்‌. தநிசரிக (த-௧). உழையும்‌ (ம), தாரமும்‌ (நி) இதில்‌ 


166 நுண்ணலருகளும்‌ 


விலக்கப்பட்டிருப்பதை நாம்‌ காண்கிறோம்‌. இளை என்பதற்கு ஐந்தாவது 
சுரம்‌ என்றும்‌, ஐந்து இளைகள்‌ அல்லது ஐந்து சுரங்கள்‌ என்றும்‌ பொருள்‌ 
கொள்ளப்படுகிறது. 


முதல்‌ ஐந்திசைப்பண்‌ சீனா, ஜப்பான்‌, கொரியா, இந்தோனேசியா. 
கம்போடியா,கிரேக்கம்‌ முதலிய நாடுகளில்‌ காணப்படுகிறது எனக்‌ கோதண்ட 
பாணிப்‌ பிள்ளையவர்கள்‌ தமது நூலில்‌ கூறியிருக்கிறார்கள்‌. இசைப்‌ பண்பாடு 
பெற்ற பழம்‌ பெரும்‌ நாடுகளில்‌ ஒன்றான சீன நாட்டில்‌, அந்நாட்டு மக்கள்‌ 
தொன்றுதொட்டுப்‌ பயின்று வந்த இசை முதல்‌ ஐந்திசைப்பண்‌ எனக்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. சீனர்‌ பழமையை மாற்ற இடம்‌ தராமல்‌ இன்னும்‌ ஐந்திசை 
யையே கைக்கொண்டு வருகின்றனர்‌. 


சீனர்‌ இசை தமிழ்‌ வடமொழி ஐரோம்பிய இசை 
கூங்‌ ($॥றஐ) குரல்‌ ௪ (சட்ஜம்‌) ே 
இட்ச (74ம்‌ இளி ப (பஞ்சமம்‌) மூ 
சாங்‌ (மகோஜ்‌ துத்தம்‌ ரி (ரிஷபம்‌) இ 
யூ) விளரி ்‌ த (தைவதம்‌) கட 
இயோ (640) கைக்கிளை க (காந்தாரம்‌) ந 


பழந்தமிழ்‌ மக்கள்‌ ஐந்து நிலப்‌ பிரிவுகளுக்குக்‌ குறிஞ்சி, முல்லை, மருதம்‌, 
நெய்தல்‌,பாலை என்னும்‌ பண்களை அமைத்தது போலவே, கிரேக்க மக்களும்‌ 
குங்கள்‌ இசைகளுக்கு நிலத்தின்‌ பெயரையே இட்டனர்‌. தேரியன்‌, (9௦714) 
லிதியன்‌ (13480) ஐயோனியன்‌ (1௦018) பிரிஜியன்‌ (ரஜி) எவனவன்‌ 
(௧௪0118) எனப்‌ பண்களுக்குப்‌ பெயரிட்டனர்‌... : 


தோரியன்‌ என்னும்‌ நிலப்பகுதியில்‌ வாழ்ந்தவர்கள்‌ தோரியார்‌ என்பவர்‌ 
கள்‌. இவர்கள்‌ தோரியன்‌ என்னும்‌ இசையைக்‌ கொண்டவர்கள்‌. இப்பழைய 
இசையில்‌ நான்காவது சுரம்‌ அதாவது உழையும்‌ (ம) (15) மற்றும்‌ ஏழாவது 
சுரம்‌ தாரமும்‌ (தி) (8) விலக்கப்பட்டிருந்தன என்று ஈரடோடசு (1௭௦4௦108) 
ஈரகுளோடசு (1170010108) என்னும்‌ ஆய்வாளர்கள்‌ கூறியிருக்கின்றனர்‌. 


முல்லைப்பண்‌ 
ஐந்திசைப்‌ பண்களின்‌ .முதற்‌ பண்‌. முல்லைப்பண்‌. என்றும்‌, (முல்லைத்‌. 


தீம்பாணி என்றும்‌ அழைக்கப்பட்டது என்றும்‌,.அது ஐந்து சுரங்கள்‌ கொண்ட. 
... வண்ணாகும்‌ (இறம்‌) என்றும்‌ ஆய்வாளர்கள்‌ தெரிவித்துள்ளனர்‌... 


இரசகங்களும்‌ 767 
பிங்கல நிகண்டில்‌ நால்வகை யாழ்கள்‌ பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. 


“பாலை குறிஞ்சி மருதஞ்‌ செவ்வழியென 
நால்வகை யாழாம்‌ நாற்பெரும்‌ பண்ணே? * -சூ. 7275 


நோதிறம்‌, பெயர்‌ திறம்‌, சாதாரி, மூல்லை என்பவை செவ்வழியாழின்‌ திற 
மெனப்‌ பிங்கல நிகண்டில்‌ கூறப்பட்டுள்ளது. 


““நோதிறம்‌ பெயார்திறம்‌ சாதாரி முல்லையென 
நாலுஞ்‌ செவ்வழி நல்யாழ்த்‌ திறனே”! -சூ. 1979 


பஞ்சமரபு நூலின்‌ உரைக்‌ குறிப்பிலும்‌ முல்லைப்பண்‌ செவ்வழியாழின்‌ 
இறமெனக்‌ கூறப்பட்டுள்ளது. சேந்தன்‌ இவாகரத்தில்‌ நால்வகை யாழ்‌ 
பற்றிக்‌ கூறப்படும்பொழுது செவ்வழியாழ்ப்பெயர்‌ முல்லையாகும்‌ எனக்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது.$ 


ஆகவே, செவ்வழியாழ்‌ என்பது மூல்லையாழ்‌ என்றும்‌, முல்லைப்பண்‌ 
செவ்வழியாழின்‌ திறம்‌ என்றும்‌ (ஐந்து சுரங்கள்‌ கொண்ட பண்‌) நாம்‌ அறி 
கஇஹறோம்‌. 


முல்லைப்பண்‌ மோகன இராகமாகும்‌ 


இளங்கோவடிகள்‌ ஆய்ச்சியர்‌ குரவையில்‌ குறிப்பிட்டுள்ள முல்லைத்‌ 
இம்பாணி என்னும்‌ பண்‌ இக்காலத்தில்‌ மோகனம்‌ என்ற பெயரால்‌ வழங்கப்‌ 
படும்‌ முதல்‌ ஜந்திசைப்‌ பண்ணே ஆதல்‌ வேண்டும்‌ எனக்‌ கோதண்டபாணிப்‌ 
பிள்ளையவர்கள்‌ பல்வேறு காரணங்களைக்‌ காட்டி முடிவு காண்கின்றார்‌”. 
இக்கருத்தையே டாக்டர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ அவர்களும்‌,* பேராசிரியர்‌ 
சாம்பமூர்த்து அவர்களும்‌? குறிப்பிட்டுள்ளனர்‌. 


ஆய்ச்சியர்‌ குரவை 


தன்‌ தவறை உணர்ந்த கோவலன்‌ மாதவியை விட்டுப்பிரிந்து தன்‌ 
கற்புடைய மனைவியாகிய கண்ணகுியோடு மதுரை நகரை அடைந்தான்‌. 
கண்ணூயின்‌ லெம்பை விற்றுவருவதற்குச்‌ சென்றான்‌. செல்லும்பொழுது 
கண்ணை மாதரி என்னும்‌ இடைச்சியர்‌ தலைவியிடம்‌ அடைக்கலமாக 
வைத்துச்‌ சென்றான்‌. குடத்துப்‌ பாலுறையாமை, வெண்ணெய்‌ உருகாமை 
போன்ற தயகுறிகள்‌ தோன்றினமையால்‌ வருவதோர்‌ துன்பம்‌ உண்‌ 


சொல்லி, தன்‌ மகளைப்‌ பார்த்து இவ்வாறு கூறினாள்‌. ர்‌ 


168 நுண்ணலருகளும்‌ 


**அஞ்சாதொழி; முன்னர்‌ ஆயர்பாடியில்‌ எருமன்றத்து 
மாயவன்‌ தமையனோடாடிய பாலசரித நாடகங்கள்‌ பலவுள? 
அவற்றுள்‌ வேல்‌ போலும்‌ நெடிய கண்ணையுடைய 
பிஞ்ஞையோடாடிய 
குரவை நாடகத்தை மண்ணின்‌ ்‌ 
மாதர்க்கெல்லாம்‌ அணிகலமாகிய இக்கண்ணகியும்‌ 
கண்டுநிற்க யாம்‌ ஆடக்கடவோம்‌' * 


குரவையாவது எழுவரேனும்‌ ஒன்பதின்மரேனும்‌ கைகோத்தாடுங்‌ கூத்து. 


இங்கு ஏழு பெண்கள்‌ ஆடினார்கள்‌ என்று காண்கிறோம்‌ இந்த ஏழு 
பெண்களுக்கும்‌ குரல்‌, துத்தம்‌, கைக்கிளை, உழை, இளி, விளரி, தாரம்‌ 
என ஏழிசையின்‌ பெயர்களைச்‌ சூட்டினார்‌. 


பின்பு மாதவி, குரலாக நிறுத்திய பெண்ணை மாயவன்‌ என்று 
அழைத்தாள்‌. குரலுக்கு ஐந்தாவதாகிய (இளையாகிய) இளி நரம்பைப்‌ 
பலதேவன்‌ என்று பெயரிட்டாள்‌. இளிக்கு ஐந்தாவதாகிய துத்தத்தை 
நப்பின்னை என்று குறிப்பிட்டாள்‌. மற்ற சுரங்களாக நின்ற பெண்களையும்‌ 
இதேமுறையில்‌ நிறுத்திப்‌ பெயரிட்டாள்‌ அதாவது, துத்தத்திற்கு ஐந்தாவ 
தாகிய விளரி, விளரிக்கு ஐந்தாவதாகிய கைக்கிளை, கைக்கிளைக்கு ஐந்தாவ 
தாகிய தாரம்‌, தாரத்திற்கு ஐந்தாவதாகிய உழை என்ற முறையில்‌ நிற்சு 
வைத்தாள்‌. இந்த முறையின்படி இந்த ஏழு மகளிரும்‌ கைகளைக்கோத்து 
நின்றனர்‌.!! 


குரல்‌ தானத்தில்‌ நின்ற மாயவனாகிய அவள்‌ தனது இளையாகிய துத்த 
நரம்பாகிய பின்னையை நோக்கி :*₹முல்லையாகிய இனிய பண்‌ (முல்லைத்‌ 
தம்பாணி) பாடுவோம்‌”? என்றாள்‌.!* 


மாயவனாகிய குரல்‌, தனது இளையாகிய துத்த நரம்பாகிய பின்னையை 
நோக்கி என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. 


**குரல்‌ தானத்து நின்ற மாயவனாகிய அவள்‌ தனது 
இளையாகிய துத்த நரம்பாகிய பின்னையை நோக்கு”? 
என்று அடியார்க்கு நல்லார்‌ 


. **குரல்கொடி தன்‌ களையை நோக்கப்‌*” என்ற அடிக்கு 
உரையெழுதும்‌ பொழுது குறிப்பிட்டுள்ளார்‌. ்‌ 


இராகங்களும்‌ 169 


குரலுக்கு ஐந்தாவது சுரம்‌ இளியாகும்‌. குரல்‌, இளி, துத்தம்‌, விளரி 
கைக்கிளை ஆகிய ஐந்து சுரங்களும்‌ கிளைச்‌ சுரங்களாகக்‌ கருதப்படுகின்றன. 
ஆகவே துத்தமும்‌ கிளைச்‌ சுரமாகக்‌ கருதப்பட்டது. 


இப்பொழுது பண்‌ பாடப்படுகிறது. இளங்கோ அடிகள்‌ இவ்வாறு 
குறிப்பிடுகிறார்‌: 


*“ஏனாக்‌ 
குரன்மந்த மாக இளிசம னாக 
வரன்முறையே துத்தம்‌ வலியா - உரனிலா 
மந்தம்‌ விளரி பிடிப்பாள்‌ அவள்நட்பின்‌ 
பின்றையைப்‌ பாட்டெடுப்‌ பாள்‌”: 


சிலப்பதிகாரம்‌ ஆய்ச்சியர்‌ குரவை 
-கூக்துள்‌ படுதல்‌ - 18 


குரல்‌ தாழ்ந்து ஓலித்தது. அதாவது குரல்‌ ஆதாரச்‌ சுருதியாக ஒலித்தது 
என்று பொருள்‌ கொள்ள வேண்டும்‌: குரலிலிருந்து ஐந்தாவகாகிய இளி (ப) 
சமனியக்கில்‌ (மத்தியஸ்தாயி) ஒலித்தது. இளியிலிருந்து ஐந்தாவதாகிய 
துத்தம்‌ வலிவியக்கில்‌ (தாரஸ்தாயி) ஒலித்தது. விளரி மந்தம்‌ என்று கூறியது 
விளரி சமனியக்கில்‌ (மத்தியஸ்தாயி) ஒலித்ததைக்‌ குறிப்பிடுகிறது. ஆகவே 
குரல்‌, இளி, துத்தம்‌, விளரி ஆகிய நரம்புகள்‌ (சுரங்கள்‌) ஒலித்தன . 


முல்லைப்பண்‌ “திறம்‌” அதாவது ஐந்து சுரங்கள்‌ கொண்ட இராகம்‌ 
என்று பிங்கலநிகண்டு, பஞ்சமரபு போன்ற நூல்களில்‌ கூறப்பட்டுள்ளதை 
ஏற்கனவே கண்டோம்‌. ஆகவே, விளரியிலிருந்து (த) ஐந்தாவதாகய 
கைக்களைதான்‌ (௧) இந்த இராகத்தின்‌ ஐந்தாவது சுரம்‌ என்று கொள்ள 
வேண்டும்‌. 


ம கக்‌ துத்தம்‌ வலியா உரனிலா 
மந்தம்‌ விளரி பிடிப்பாள்‌ அவள்‌ நட்பின்‌ 
பின்றையைப்‌ பாட்டெடுப்‌ பாள்‌”: ” 


என்ற அடிகளுக்குப்‌ பொருள்‌ கூறும்‌ பொழுது, **துத்தம்‌ என்பவள்‌ இளிக்‌ 
இழமையில்‌ விளரியைப்‌ பிடிப்பாள்‌; விளரி என்பவள்‌ இளிக்கிழமையில்‌ கைக்‌ 
இளையைப்‌ பிடிப்பாள்‌;கைக்கிளை என்பது குரலுக்கு நட்பின்‌ நரம்பு. ஆதலால்‌ 
விளரி என்பவள்‌ (குரலுக்கு) நட்பின்‌ நரம்பாகிய கைக்களையை இளிக்கிழமை 
யில்‌ பிடிப்பாள்‌'” என்று முனைவர்‌ வீ. பா. கா. சந்‌ ்‌ டட ட்‌ 
கறார்‌. ப 7: சுந்தரம்‌ குறிப்பிட்டிருக்‌ 


70 நுண்ணலகுகளும்‌ 


ஆசுவே, முல்லைப்பண்‌ குரல்‌ (௪), துத்தம்‌ (ரி), கைக்கிளை (௧), இளி 
(ப), விளரி (த). என்ற ஐந்து சரங்கள்‌ கொண்ட மோகன இராகம்‌ என்பது 
தெளிவாகிறது. 


குரல்‌ திரிபு 

முதல்‌ நரம்பாகிய குரல்‌ நரம்பு மாறி மாறி ஏனைய சுரங்களின்‌ 
இடத்தைப்பெற்று இயங்கும்‌. இதனைக்‌ குரல்‌ திரிபு என்பர்‌. ஐரோப்பிய 
இசையில்‌ இது (14௦41 51 ௦1 401௦) என்று அழைக்கப்படுகிறது. 

குரல்‌ குரலாகவே அமைந்தது முல்லைப்பண்‌ (மோகனம்‌. முல்லைப்‌ 
பண்ணின்‌ ஏனைய கிளைச்‌ சுரங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ குரலாகத்‌ திரியும்போது 
அவ்வாறு திரிந்த ஒவ்வொரு ௬ர அமைப்பும்‌ ஒவ்வொரு இராகத்தைத்‌ தரும்‌. 


இளி குரலாக மாறும்போது பிறப்பது சுத்தசாவேரி 

துத்தம்‌ குரலாக மாறும்போது பிறப்பது மத்யமாவதி 

விளரி குரலாக மாறும்போது பிறப்பது சுத்ததன்யாசி 
(உதயரவிச்சந்திரிகா) 

கைக்கிளை குரலாக மாறும்போது பிறப்பது இந்தோளம்‌ (மால்கோஸ்‌) 


குரல்‌ திரிபின்‌ காரணமாக முன்பு முல்லைப்‌ பண்ணிலிருந்து விலக்கப்‌ 
பட்ட உழையும்‌ தாரமும்‌ இங்குக்‌ களைகளாக இடம்‌ பெற்று விட்டன 
என்பதைக்‌ காண்கிறோம்‌. 


ஐந்திசைப்‌ பண்களின்‌ அலகுகள்‌ 


கு து கை இ வி கு 
௪ ரி க ப கு ச்‌ - மோகனம்‌ 
0 க 4 6 க 6 24 
கு து ௨ இ தாகு 
ச ரி ம ப நி ச்‌ மத்தியமாவதி 
0 க 6 4 6 க 24 
கு கை உ வி தா. கு 
௪ க ம த நி ச்‌ -இந்தோளம்‌ 
0 6 க 6 4 4 ௮4 
கு து ௨ இ வி கு 
௪ ரி ம ப கு ச்‌ சுத்தசாவேரி 
0 4 6 கீ தீ 0 44 
கு கை ௮. இ தாகு 
ச க ம ப நி ச்‌ -சுத்த தன்யாசி 
0 6 சீ $ 6 த 24 


இராகங்களும்‌ ரர 


1 


அடிக்குறிப்புகள்‌ 


திரு கே. கோதண்டபாணிப்‌ பிள்ளையவர்கள்‌ இயற்றிய “பழந்தமிழ்‌ இசை” ல 
- பக்கம்‌ 68 முதல்‌ 


இரு. கே. கோதண்டபாணிப்‌ பிள்ளையவர்கள்‌ 1975-ஆம்‌ ஆண்டு தமிழிசை 
சங்கம்‌ நடத்திய தேவாரப்பண்‌ ஆராய்ச்சிக்‌ கூட்டத்தில்‌ வா௫ித்தளித்த கட்டுரை 


அருட்டிரு. விபுலானந்த அடிகளார்‌ இயற்றிய யாழ்‌ நூல்‌, பாயிரவியல்‌, 
பக்கம்‌ 22. 


“பழந்தமிழ்‌ இசை” நூல்‌ - பக்கம்‌ 51 முதல்‌ 


*“நோதிறம்‌ பெயர்திறம்‌ யாமை முல்லையென 
நாலும்‌ செவ்வழி நல்யாழ்த்‌ திறனே” 
பஞ்சமரபு - இசைமரபு - உரைக்குறிப்பு பக்கம்‌ 27 


““யரமை யாழ்ப்‌ பெயர்‌ குறிஞ்சியாழும்‌ 

செவ்வழி யாழ்ப்பெயர்‌ முல்லையாமும்‌ 

பாலையாழும்‌ மருத யாழுமென 

நால்வகை யாழு நாற்பெரும்‌ பண்ணே” * 
சேந்தன்‌ திவாகரம்‌ - பத்தாவது பகுதி - 
ஓலிபற்றிய பெயர்த்தொகுதி - சூத்திரம்‌ 145 


இரு கே. கோதண்டபாணிப்‌ பிள்ளையவர்கள்‌ இயற்றிய “பழந்தமிழ்‌ இசை' நூல்‌ 


டாக்டர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ இயற்றிய 'லப்பதிகாரத்து இசைத்தமிழ்‌” என்னும்‌ நூல்‌ 
௫ பக்கம்‌ 87 முதல்‌ 


பேரா?ரியர்‌ எஸ்‌. சாம்பமூர்த்தி அவர்கள்‌ இயற்றிய 50௦07 1ஈ018௩. 14061௦ - 8௦01 [147 
- பக்கம்‌ 286 முதல்‌ 


““இடைமுது மகளிவர்க்குப்‌ 

படைத்துக்‌ கோட்‌ பெயரிடுவாள்‌ 
குடமுதலிட முறையாக்‌ குரல்‌ துத்தம்‌ 
கைக்களை யுழை இளி விளரி தாரமென 
விரிதரு பூங்குழல்‌ வேண்டிய பெயரே”* 


சிலப்பதிகாரம்‌ - ஆய்ச்சியர்‌ குரவை - எடுத்துக்காட்டு - 72 


172 நுண்ணலகுகளும்‌. 
11, **மரஙவ ஜனென்றாள்‌ குரலை விறல்வெள்ளை 

ஆயவ னென்றாள்‌ இளிதன்னை - ஆய்மகள்‌ 

பின்னையா மென்றாளோர்‌ துத்தத்தை மற்றையார்‌ 

முன்னையா மென்றள்‌ முறை”: 


இலப்பதிகாரம்‌ - ஆய்ச்சியர்‌ குரவை எடுத்துக்காட்டு 
12. அவர்‌ தாம்‌, 
செந்நிலை மண்டிலத்தாற்‌ கற்கடகக்‌ கைகோத்து 
அந்நிலையே யாடற்‌ சீராய்ந்துள்ளார்‌ - முன்னைக்‌ 
குரல்கொடி தன்களையை நோக்கிப்‌ பரப்புற்ற 
கொல்லைப்புதைத்து குருந்தொசித்தாற்‌ பாடுதும்‌ 
முல்லைத்‌ தீம்பாணி யென்றாள்‌' * 
- சிலப்பதிகாரம்‌ - ஆய்ச்சியர்‌ குரவை கூத்துள்படுதல்‌ - 17 


73. முனைவர்‌ வீ. ப. கா. சுந்தரம்‌ அவர்கள்‌ 7984 டிசம்பர்‌ மாதம்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ இசைத்துறை ஏற்பாடு செய்திருந்த இசை நூல்கள்‌. திறனாய்வுக்‌ கருத்தரங்கில்‌ 
வாூித்தளித்த கட்டுரை. 


16 


ாத்திமைப்‌ பாடல்கண்‌ 


இறைவனை வழிபடுவதற்கும்‌, அவனது திருவருளைப்‌ பெறுவதற்கும்‌ 
மிகச்‌ சிறந்த முறை இசை வாயிலாக இறைவழிபாடு செய்வதேயாகும்‌. ' 
அப்பரடிகள்‌ இக்கருத்தைக்‌ கீழ்வரும்‌ தேவாரப்‌ பாடலில்‌ குறிப்பிடுகிறார்‌. 


“விளக்கினார்‌ பெற்ற இன்பம்‌ மெழுக்கினால்‌ பதிற்றியாகும்‌ 
துளக்கில்‌ நன்மலர்‌ தொடுத்தால்‌ தூயவிண்‌ ஏறலாகும்‌ 
விளக்கிட்டார்‌ பேறு சொல்லின்‌ மெய்ஞ்ஞெறி ஞானமாகும்‌ 
அளப்பில கீதம்‌ சொன்னார்க்‌ கடிகள்‌ தாம்‌ அருளுமாறே: * 


(அப்பர்‌ திருமுறை - 4 - தனித்திரு நேரிசை) ' 


திருக்கோயிலில்‌ திருவிளக்கிடுவோர்‌, மெழுகுவோர்‌, நறுமலர்‌ மாலை 
தொடுப்போர்‌ ஆகியோர்‌ பெறும்‌ பயன்களைக்‌ குறிப்பிட்டு, இன்னிசைப்‌ 
பாடல்‌ மூலம்‌ இறைவனை ஏத்திப்‌ பாடுவோர்‌ இவற்றைக்‌ காட்டிலும்‌ அள 
வற்ற நற்பயன்களை அடைவர்‌ என்று அப்பர்‌ அடிகள்‌ இப்பாடலில்‌ குறிப்பிடு 
கிறார்‌. ்‌ 


அளப்பில கீதஞ்சொன்னார்க்கு அருளுமாறு அடிகள்‌ தாம்‌ - அதாவது 
இன்னிசைப்‌ பாடல்களால்‌ தம்மைப்‌ போற்றுவோர்க்கு இறைவன்‌ தம்மையே 
பரிசிற்‌ பொருளாக வழங்கி அருள்வான்‌ என்றும்‌ கொள்ளலாம்‌. இறைவனை 
வழிபடுவதற்கு மிகச்சிறந்த சாதனமாக விளங்குவது இசைப்பாடலே என்னும்‌' 
கருத்து இப்பாடல்‌ மூலம்‌ வலியுறுத்தப்படுகிறது, 


வடிவாக (வார்த்தை) இருக்கின்றான்‌ என விவிலியா - 
நூல கூறு 0 


77 நுண்ணலகுகளும்‌ 


““ஓசையொலியெலாம்‌ ஆனாய்‌ நீயே 
உலகுக்கு ஒருவனாய்‌ நின்றாய்‌ நீயே” 


என்று இறைவன்‌ ஒஓலிவடிவாய்‌ இருப்பதை அப்பரடிகள்‌ குறிப்பிடுகிறார்‌. 
இறைவன்‌ “*ஏழ்‌ இசையாய்‌ இசைப்பயனாய்‌”” விளங்குகிறான்‌ என்று சுந்தர 
மூர்த்தி சுவாமிகள்‌ கூறியிருக்கிறார்‌. மேலும்‌, அவர்‌ “*பண்ணிடைகத்‌ தமிழ்‌ 
ஒப்பாய்‌?” என்று பண்ணோடு சேர்ந்த தமிழுக்கு இறைவனை ஓப்பிட்டுள்ளார்‌ 
அப்பர்‌ அடிகள்‌: பண்ணினார்‌ பாடலாகப்‌ பழத்தினில்‌ இரதமாக' விளங்கும்‌ 
இறைவனை அவ்வாறே பாடிப்‌ போற்றுகிறார்‌. இறைவன்‌ இசைவடிவாய்‌ 
இருப்பதால்‌, இன்னிசைப்‌ பாடல்களால்‌ தம்மை வழிபடும்‌ அடியாருக்கு 
அவன்‌ அருள்‌ பாலிக்கிறான்‌ என்பது இறையருள்‌ பெற்ற பெரியோர்‌ கண்‌ 
டறிந்த உண்மையாகும்‌. 


தஞ்சை மாவட்டத்தில்‌ உள்ள திருஆஷூர்‌” என்னும்‌ தலத்தில்‌ எழுந்தருளி 
யுள்ள பசுபதீச்சுரன்‌ மீது இருஞான சம்பந்தர்‌ பாடிய பதினொரு பாடல்‌ 
களில்‌ இரண்டாவது பாடலைக்‌ கரண்போம்‌. 


*“முத்தியா்‌ மூப்பில ராப்பி னுள்ளார்‌ முக்கணர்‌ 
கக்கன்றன்‌ வேள்வி சாடும்‌ 
அத்திய ரென்றன்‌ றடியரேத்தும்‌ ஐயன்‌ அணங்கொடிருந்த வூராம்‌ 
தொத்தியலும்‌ பொழில்மாடு வண்டு துதைந்‌ 
தெங்குந்‌ தூமதுப்பாயக்‌ கோயிற்‌ 
பத்திமைப்‌ பாடலறாத அவூர்ப்‌ பசுபதி யீச்சரம்‌ பாடுநாவே 


(இருஆஷர்ப்‌ பசுபதீச்சுரம்‌. பண்‌-நட்டபாடை-1 ஆம்‌ திருமுறை) 


இறைவன்‌ மீது இடையறாது இன்னிசைப்‌ பாடல்கள்‌ பாடப்பெறும்‌ 
அவூர்‌ இறைவன்‌ வீற்றிருக்கும்‌ பசுபதீச்சுரம்‌ என்னும்‌ திருக்கோயிலை நாவே 
பாடிப்‌ போற்றுவாயாக என்று தம்‌ நாவிற்குக்‌ கட்டளையிடுகிறார்‌ அவர்‌. 
தேவார காலத்தில்‌ இறைவனைப்‌ போற்றிப்‌ பாடப்பெறும்‌ இன்னிசைத்‌ 
துமிழ்ப்‌ பாடல்கள்‌ “பத்தஇமைப்‌ பாடல்கள்‌” என்று குறிப்பிடப்‌ பெற்றன. 


கதுமிழ்நாட்டில்‌ க. பி. ஏழாம்‌ நூற்றாண்டு முதல்‌ திருஞான சம்பந்தர்‌ 
.. திருநாவுக்கரசர்‌ சுந்தரமூர்த்தி நாயனார்‌ ஆகியோர்‌ அருளிச்செய்த கேவாரப்‌ 
பதிகங்களும்‌, மாணிக்கவாசகப்‌ பெருமான்‌ வழங்கியருளிய இருவாசகமும்‌, 
பன்னிரு ஆழ்வார்கள்‌ அருளிச்‌ செய்த இவ்வியப்பிரபந்தப்‌ பாசுரங்களும்‌, 
இருக்கோயில்‌ இறைவழிபாட்டில்‌ சிறப்பிடம்‌ பெறும்‌ பத்திமைப்‌ பாடல்‌ 
களாகத்‌ திகழ்ந்தன. அடியார்கள்‌ இறைவனின்‌ பேரருளை நினைந்து, 
நெஞ்சம்‌ உருகிக்‌ காதலாகிக்‌ கண்ணீர்‌ மல்க இன்னிசை பாடி இன்புற்றனர்‌. 


இராகங்களும்‌ ரத 


இந்தச்‌ சிறப்பு நிலைக்கான காரணங்களை அக்காலத்தில்‌ இருந்த அரசியல்‌, 
சமுதாய, கலாச்சாரப்‌ பின்னணியைக்‌ கொண்டு காண்பது இன்‌ றியமையாமை 
யாகும்‌. 


சங்ககாலப்‌ பாண்டிய மன்னர்‌ 


சங்க காலத்தில்‌ தமிழகத்தின்‌ தென்பகுதியினை ஆண்டுவந்த பாண்டிய 
மன்னார்சள்‌ பற்றிச்‌ சங்க இலக்கியங்கள்‌ மூலம்‌ ஓரளவு தெரிந்து கொள்ளு 
கிறோம்‌. தலைச்சங்க காலத்தின்‌ இறுதியில்‌ வடிம்பலம்ப நிறைபாண்டியன்‌ 
என்பவன்‌ ஆட்ட செலுத்தி வந்தான்‌.” இவன்‌ நிலந்தரு இருவிற்‌ பாண்டியன்‌ 
என்றும்‌ அழைக்கப்‌ பெற்றான்‌. தொல்காப்பிய உரையாசிரியர்‌ நச்சினார்க்‌ 
இனியர்‌ இவ்வேந்தனின்‌ அவையில்‌ தொல்காப்பியம்‌ அரங்கேற்றப்‌ பெற்ற 
தெனக்‌ கூறியிருக்கிறார்‌. பல்யாகசாலை முதுகுடுமிப்‌ பெருவழுதி என்னும்‌ 
மன்னன்‌ சங்ககாலப்‌ பாண்டியர்களில்‌ மற்றொரு சிறந்த மன்னனாக விளங்கி 
னான்‌. பலயாகங்களைச்‌ செய்து தொண்டாற்றியதால்‌ இவன்‌ பல்யாகசாலை” 
என்னும்‌ அடைமொழியுடன்‌ அழைக்கப்‌ பெற்றான்‌. இடைச்சங்கத்திறுதியில்‌ 
பாண்டியநாட்டை ஆட்சி புரிந்தவன்‌ முடத்திருமாறன்‌ ஆவான்‌. இவன்‌ 
கபாடபுரத்தைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு ஆட்சி செலுத்தி வந்தான்‌. இவன்‌ 
காலத்தில்‌ சங்கம்‌ இருந்த கபாடபுரம்‌ கடல்‌ கொள்ளப்பட்டதால்‌, இப்பொழு 
துள்ள மதுரையில்‌ கடைச்சங்கத்தை நிலைநிறுத்தினான்‌.இதனை இறையனார்‌ 
களவியற்கு உரை செய்த நக்கீரனார்‌ முகவுரையால்‌ அறிகிறோம்‌.இவனுடைய 
குமிழ்ப்புலமைக்கு நற்றிணையின்‌ இரண்டு பாடல்கள்‌ சான்று பகருகின்றன.. 4 
கடலுண்மாய்த்த இளம்பெருவழுதி என்னும்‌ இளவரசன்‌ கடலுட்‌ சென்ற 
விடத்து இறந்தமையின்‌ இவ்வாறு கூறப்பட்டான்‌. இவன்‌ தமிழில்‌ சிறந்த 
புலமை பெற்றிருந்தான்‌.இவன்‌ இயற்றிய இருபாடல்கள்‌ நற்றிணை நூலிலும்‌ 
ஒருபாடல்‌ பரிபாடலிலும்‌, மற்றும்‌ ஒரு பாடல்‌ புறநானூற்றிலும்‌ காணக்‌: 
இடைக்கன்றன. செந்தமிழ்ப்‌ புலமை பெற்ற மற்றொரு மன்னன்‌ அறிவுடை 
நம்பியாவான்‌.பிசிராந்தையார்‌ இவ்வேந்தனின்‌ ஆருயிர்‌ நண்பராக இருந்தார்‌ 
பிிராந்தையார்‌ பாண்டியன்‌ அறிவுடைநம்பி பேரில்‌ பாடிய பாட்டு, புறநா 
னூற்றில்‌ உள்ளது£.சிறந்த போர்வீரனாகவும்‌ அறிவிற்‌ சிறந்தவனாகவும்‌ விளங்‌ 
இியவன்‌ ஒல்லையூர்‌ தந்த பூதப்பாண்டியன்‌ ஆவான்‌.இவன்‌ ஒல்லையூர்‌ என்னும்‌ 
ஊரை வெற்றி கொண்டான்‌ என ஊகிக்கலாம்‌.இவன்‌ செய்யுள்‌ இயற்றுவதில்‌ 
திறமை உடையோனாக விளங்கினான்‌. இவன்‌ இயற்றிய மூன்று பாடல்கள்‌ 
புறநானூற்றிலும்‌, ஒரு பாடல்‌ அகநானூற்றிலும்‌, காணக்‌ இடைக்கின்‌றன$£. 
சேரன்‌ செங்குட்டுவனின்‌ சமகாலத்தில்‌ வாழ்ந்தவன்‌ ஆரியப்படை கடந்‌ 
நெடுஞ்செழியன்‌. கண்ணகியின்‌ கணவன்‌ கோவலனைத்‌ ன்று தது 
.தண்டித்தவன்‌ இம்மன்னனேயாவான்‌. தன்‌ தவறினை உணர்ந்து ட 
பிலிருந்து விழுந்து உயிர்றீத்தான்‌ என இவனுடைய நேர்மை புகழப்படுறெது. 


376 நுண்ணலகுகளும்‌ 


இவன்‌ ஆரிய மன்னனை வென்றிருக்கலாம்‌ சித்திர மாடத்துத்‌ துஞ்சிய 
நன்மாறன்‌ ஆரியப்படை. கடந்த நெடுஞ்செழியனின்‌ தம்பியாவான்‌. இவன்‌ 
வெற்றிவேற்செழியன்‌ என்ற பெயருடன்‌ கொற்கையிலிருந்து அரசாண்டான்‌. 
குலையாலங்கானத்துச்‌ செருவென்ற நெடுஞ்செழியன்‌, கானப்‌ பேரெயில்‌ 
கடந்த உக்கிரப்‌ பெருவழுதி, மதிவாணன்‌,பொற்கைப்பாண்டியன்‌, பன்னாடு 
குந்த பாண்டியன்‌ மாறன்‌ வமுதி ஆகிய பாண்டிய மன்னர்கள்‌ பற்றிய விவரங்‌ 
கள்‌ பழம்‌ இலக்கிய நூல்களில்‌ காணக்‌ கிடைக்கின்றன . 


சங்க காலத்தின்‌ இறுதிவரை, அதாவது ஏறத்தாழ க. பி. மூன்றாம்‌ 
நூற்றாண்டின்‌ இடைப்பகுதி வரை, பாண்டிய மன்னர்களால்‌ முத்தமிழ்‌ 
போற்றி வளர்க்கப்பட்டது என அறிகிறோம்‌. பாண்டிய மன்னார்களில்‌ ஒரு 
இலர்‌ சிறந்த புலவர்களாகவும்‌ விளங்கினார்‌. தமிழ்ப்‌ புலவர்கள்‌ பலரை 
ஆதரிக்கும்‌ புரவலார்களாகவும்‌ இம்மன்னர்கள்‌ திகழ்ந்தார்கள்‌. 


சங்க காலம்‌ தமிழர்‌ பண்பாடு வளர்ச்சியுற்ற காலமாக விளங்கியது. 
குமிழ்‌ இலக்கியம்‌ அரசர்களின்‌ ஆதரவுபெற்றுச்‌ செழித்தோங்கியது.வாணிகம்‌ 
சிறப்புற்று விளங்கியது. இசை, கூத்து போன்ற அருங்கலைகள்‌ போற்றப்‌ 
பட்டன. சங்ககாலம்‌ தமிழ்‌ மக்களின்‌ வாழ்வில்‌ பொற்காலமாகத்‌ திகழ்ந்தது. 


களப்பிரர்‌ ஆட்சி 


குமிழகத்தில்‌ பழங்காலத்திலிருந்தே சேர சோழ பாண்டிய மன்னர்கள்‌ 
ஆட்9 செலுத்தி வந்தனர்‌. மூன்றாவது சங்ககால இறுதியில்‌ அதாவது கி.பி. 
மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌, களப்பிரர்‌ என்ற ஒரு புதிய மரபினர்‌ இந்த 
மூவேந்தரையும்‌ வென்று தங்கள்‌ ஆட்சியைத்‌ தமிழகத்தில்‌ நிலைநாட்டினர்‌. 
இந்தக்‌ களப்பிரர்‌ யார்‌ என்பதில்‌ கருத்து வேற்றுமை உள்ளது. 


காளத்தி முதலிய மலைப்பகுதிகளில்‌ வாழ்ந்தவர்‌ களவர்‌ எனப்பட்ட 
னர்‌. இப்பெயர்‌ கன்னடத்தில்‌ களப்படு என்றும்‌, வடமொழியில்‌ களப்ரா 
என்றும்‌, தமிழில்‌ களப்பிரர்‌ என்றும்‌ அழைக்கப்பட்டது. இவர்கள்‌ அரச 
பரம்பரையினர்‌ அல்லர்‌. இவர்கள்‌ தென்னிந்தியரே என டாக்டர்‌ மா. இராச 
மாணிக்கனார்‌ கூறியிருக்கிறார்‌.” 


சங்க நூல்களில்‌ களப்பிரர்‌ என்ற பெயர்‌ காணப்படாமையாலும்‌, 
அவர்கள்‌ பிராகிருதம்‌, பாலி ஆகியவற்றைத்‌ தமக்குரிய மொழிகளாகக்‌ 
கொண்டு ஆதரித்தமையாலும்‌, அம்மரபினர்‌ தமிழர்‌ அல்லர்‌ என்றும்‌, வட 
புலத்‌இனர்‌ என்பது நன்கு தெரியப்படும்‌ என்றும்‌, களப்பிரர்‌ தென்னிந்தியரே 
என்று: ஒருசில ஆராய்ச்சியாளர்கள்‌ கூறுவது ஏற்புடைத்தன்று என்றும்‌ பேரா. 
கதா௫வப்பண்டாரத்தார்‌ கூறியிருக்கிறார்‌.$ 


இராகங்களும்‌ 277 


தமிழறிஞர்‌ மறைமலை அடிகளார்‌ களப்பிரர்‌ கன்னட நாட்டினைச்‌ 
சார்ந்தவர்‌ என்று கூறியிருக்கிறார்‌.” களப்பிரர்‌ பற்றிய சாசனங்கள்‌ கன்னட 
தாட்டில்தான்‌ மிகுதியாகக்‌ காணப்படுகின்றன என அவர்‌ கூறியிருக்கிறார்‌. 
அண்மைக்‌ காலத்து நடந்த ஆராய்ச்சியின்படி களப்பிரர்‌ கருநாடக நாட்டைச்‌ 
சார்ந்தவர்‌ என்ற கருத்து ஏற்றுக்‌ கொள்ளத்தக்கதாயுள்ளது என்றும்‌ இக்‌ 
கருத்துக்குப்‌ பெரியபுராணம்‌, கல்லாடம்‌ போன்ற தமிழ்‌ இலக்கியச்‌ சான்று 
களும்‌, கன்னட நாட்டில்‌ இரவணபெல்கோலா போன்ற பகுதிகளில்‌ கடைத்‌ 
துள்ள கல்வெட்டுச்‌ சான்றுகளும்‌ துணை செய்கின்றன என்றும்‌ டாக்டர்‌ 


கே. வி. இராமன்‌ கூறியிருக்கிறார்‌.!? 


பாண்டிய மன்னன்‌ கடுங்கோன்‌ என்பவன்‌ இ.பி. 575-இல்‌ களப்பிரரை 
வென்று அரசாளத்‌ தொடங்கினான்‌. இதைப்போலவே ௫. பி. ஆறாம்‌ 
நூற்றாண்டின்‌ கடைப்பகுதியில்‌ பல்லவப்‌ பேரரசனாக இருந்த சிம்மவிஷ்ணு 
(உ. பி. 575-- 615) களப்பிரரை முறியடித்தான்‌. இவன்‌ களப்பிரரை 
முறியடித்த பெருவீரன்‌ என்று வேலூர்ப்‌ பாளையம்‌ பட்டயம்‌ கூறுகின்றது.11 


வேள்விக்குடி. சின்னமனூர்ப்‌ பட்டயங்களில்‌ கடுங்கோனுக்கு முன்னும்‌ 
சங்க காலத்திற்குப்‌ பின்னும்‌ பாண்டியநாடு களப்பிரர்‌ ஆட்சியில்‌ இருந்தது 
என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே, கி. பி. மூன்றாம்‌ நூற்றாண்டு முதல்‌ 
இ. பி. ஆறாம்‌ நூற்றாண்டு வரையில்‌ பாண்டிய நாட்டிலும்‌, தொண்டை 
நாட்டிலும்‌, களப்பிரரின்‌ ஆட்சி நிலைபெற்றிருத்தல்‌ வேண்டும்‌ என்றும்‌ 
அடக்கலாம்‌. 


களப்பிரர்‌ சமண சமயத்தை ஆதரித்தனர்‌. சமணத்‌ துறவிகள்‌ தமது 
சமயத்தினைப்‌ பரப்புவதில்‌ ஈடுபட்டனர்‌. சமண சமயத்தைப்‌ பரப்புவதற்கு 
வச்சிர நந்தி என்பவர்‌ இரமிள சங்கத்தினை (௪மண சங்கம்‌) மதுரையில்‌ கி.பி. 
470-ஆம்‌ ஆண்டு நிறுவினார்‌. இந்தச்‌ செய்தியினை 'திகம்பர தரிசன 
சரரம்‌” என்னும்‌ நூல்‌ கூறுகின்றது. இச்சங்கம்‌ அமைக்கப்பெற்றதால்‌ சமண 
அசமயப்‌ பிரச்சாரம்‌ அதிகரித்தது. இதன்விளைவாக ௫, பி. ஐந்தாம்‌ நூற்‌ 
இரண்டின்‌ இறுதியிலும்‌, ஆறாம்‌ நூற்றாண்டிலும்‌ சமணசமயம்‌ தமிழகம்‌ 
மூழுவதும்‌ பரவி, பெரும்‌ செல்வாக்கு பெற்றது. 


சுப்பிரார்‌ பாலி, பிராகிருதம்‌ ஆகிய மொழிகளை அரசுமொழிகளாகக்‌ 
கொண்டனர்‌. இதன்‌ காரணமாகத்‌ தமிழ்‌ தழைக்கவோ, தமிழ்ப்புலவோர்‌ 
ஒறப்பாக வாழவோ இயலாமற்‌ போய்விட்டது. சமணம்‌ இவ்வுலக வாழ்வில்‌ 
லையாமையை வலியுறுத்திப்‌ போதித்தது. அறவழி நின்று பொருள்‌ ஈட்டி 
இன்பம்‌ துய்த்த மக்கள்‌, நிலையாமைக்‌ கொள்கையினால்‌ ஊக்கம்‌ இழந்‌ தனர்‌... 


12. 


178 நுண்ணலருகளும்‌ 


வாழ்க்கையின்‌ ஈர்ப்புச்‌ சக்தியான பெண்மை வெறுக்கப்பட்டுப்‌ புறக்கணிக்கப்‌ 
பட்டது. இவ்வுலக வாழ்வைச்‌ சித்தரிக்கும்‌ கலையாஇய கூத்தும்‌, அருங்‌ 
கலையான இசையும்‌ ஆதரவற்றுப்‌ போயின. கலைகள்‌ அனைத்தும்‌ 
ஆக்கமிழந்தன. களப்பிரர்‌ பிராமி எழுத்துக்களில்‌ எழுதியமையால்‌, சங்க 
காலத்திய தமிழ்‌ வட்டெழுத்து வழக்கிழந்து நலிவுற்றது.13 


முத்தமிழ்‌ வளர்த்த பாண்டியர்கள்‌ 


சங்க காலத்தில்‌ தென்‌ தமிழ்நாட்டை ஆண்டுவந்த பாண்டியர்களின்‌ 
வழித்‌ தோன்றலாகிய பாண்டியன்‌ கடுங்கோன்‌, களப்பிர அரசனைப்‌ போரில்‌ 
வென்று இ. பி. 575 முதல்‌ 600 வரை பாண்டியநாட்டை அண்டு வந்தான்‌. 
பாண்டியன்‌ கடுங்கோன்‌ காலம்‌ தொடங்கி (இ. பி. 575 முதல்‌ 600 வரை), 
இரண்டாம்‌ இராச சிம்மன்‌ காலம்‌ வரை (க. பி. 900 முதல்‌ 920 வரை) சுமார்‌. 
250 ஆண்டுகள்‌, கடுங்கோன்‌ வழிவந்த பாண்டியர்கள்‌ தென்‌ தமிழ்நாட்டை 
ஆண்டு வந்தனர்‌. சரித்திர ஆசிரியர்கள்‌. இவர்களை முதல்‌. பாண்டியப்‌ 
பேரரசர்கள்‌ என்று குறிப்பிட்டனர்‌. 


களப்பிரரின்‌ ஆட்சிக்குப்‌ பிறகும்‌ பாண்டிய நாட்டிலும்‌ தொண்டை 
நாட்டிலும்‌ சமணர்‌ செல்வாக்கு மிகுந்திருந்தது. இதன்‌ காரணமாக வைதிக 
சமயம்‌ வெகுவாகப்‌ பாதிக்கப்பட்டிருந்தது. ஒருசில பாண்டிய மன்னர்களும்‌ 
சமணசமயத்தைத்‌ தழுவியிருந்தனர்‌. பெளத்தம்‌, சமணம்‌ போன்ற புறச்‌ 
சமயங்களின்‌ வளர்ச்சியைத்‌ தடுத்து நிறுத்த சைவ நாயன்மார்களும்‌, 
வைணவ ஆம்வார்களும்‌ ஆயிரக்கணக்கான தெய்வப்‌ புகழ்ப்‌ பாடல்களைப்‌ 
பாடி, இடையறாது இறைபணி புரிந்ததன்‌ காரணமாக, மீண்டும்‌ சைவமும்‌ 
வைணவமும்‌ புத்துயிர்‌ பெற்றன. உதாரணமாக, மாறவர்மன்‌ அரிகேசரி 
என்னும்‌ பாண்டிய மன்னன்‌ இி. பி. 640 முதல்‌ 670 வரை பாண்டிய நாட்டில்‌ 
வேந்தனாக ஆட்சி புரிந்தான்‌.14 இவன்‌ முதலில்‌ சமண சமயப்‌ பற்றுடைய 
வனாக இருந்து பின்பு திருஞானசம்பந்தமூர்த்திகளால்‌ சைவனாக்கப்‌ 
பட்டான்‌ எனப்‌ பெரியபுராணம்‌ கூறுகிறது. இவனுடைய மனைவி மங்கையர்க்‌ 
கரசி மணிமுடிச்சோழ மன்னனின்‌ புதல்வி, பாண்டிய. மன்னனின்‌ 
அமைச்சராக இருந்தவர்‌ குலச்சிறையார்‌. இம்மூவரும்‌ சைவ சமயத்தில்‌ 
பெரிதும்‌ ஈடுபாடு உடையவர்களாய்‌ இருந்தமையால்‌” இவர்கள்‌ சிவனடியார்‌ 
அறுபத்து மூவருள்‌ சேர்க்கப்பட்டுள்ளனர்‌. 


பாண்டிய மன்னர்களில்‌ பெரும்பாலோர்‌ சைவர்களாக இருந்து 
போதலும்‌, ஒருல பாண்டிய மன்னர்கள்‌ வைணவராகவும்‌ இருந்தனர்‌ என்றூ : 
காண்கிறோம்‌. உதாரணமாக, க. பி. 768 முதல்‌ 875 வரை ஆட்? செலுத்தி 
வந்த நெடுஞ்சடையன்‌ பராந்தகன்‌ அல்லது முதலாம்‌ வரகுணன்‌ என்பவன்‌ 


ரி 


இசாகங்களும்‌ 179 


குன்னைப்‌ “பரம வைஷ்ணவன்‌* என்றும்‌ *குருசரிதம்‌ கொண்டாடியவன்‌ ” 
என்றும்‌ கூறியிருக்கறான்‌.!? இவனது தந்‌ைத அரிகேசரி பராங்குசன்‌ 
பெரியாழ்வாரை ஞான குருவாகப்‌ பெற்றிருந்தான்‌ என்றும்‌, தந்‌தையைத்‌ 
தொடர்ந்து வரகுணன்‌ காலத்தில்‌ பெரியாழ்வார்‌ ஞான குருவாக மதிக்கப்‌ 
பெற்றார்‌ என்றும்‌ தெரிகிறது. தலை சிறந்த-பாண்டிய மன்னனாக விளங்கிய 
முதல்‌ சடையவர்மன்‌ சுந்தர பாண்டியன்‌ (க. பி. 1261-1271) திருவரங்கம்‌ 
கோயிலில்‌ பொன்னால்‌ செய்த திருமாலின்‌ திருமேனி ஓன்று அமைத்தும்‌, 
மற்றும்‌ அக்கோயிலின்‌ பல்வேறு திருப்பணிகளைச்‌ செய்தும்‌ இருக்கிறான்‌.1£ 
அதே சமயத்தில்‌ இவன்‌ சிதம்பரம்‌ கோயிலிலுள்ள மேற்குக்‌ கோபுரத்தையும்‌ 
கட்டியிருக்கிறான்‌. இது :*சுந்தர பாண்டியன்‌ கோபுரம்‌'” என்று வழங்கப்‌ 
பட்டது.” பாண்டிய மன்னர்கள்‌ காலத்தில்‌ சைவமும்‌ வைணவமும்‌ வைதிக 
சமயத்தின்‌ இருகண்களாகக்‌ கருதப்பட்டனவேயன்றி, அவை வெவ்வேறு 
கூறுகளாகக்‌ கருதப்படவில்லை. 


பாண்டிய நாட்டு மக்களில்‌ பெரும்பாலோர்‌ சைவ சமயத்தினராய்‌ 
இருந்தனர்‌. அதற்கு அடுத்தபடியாக வைணவ சமயத்தினர்‌ இருந்தனர்‌. 
ஏனையோர்‌ சமண சமயத்தைச்‌ சேர்ந்தவராயும்‌* பெளத்த சமயத்தைச்‌ 
சேர்ந்தவராயும்‌ இருந்தனர்‌. இவர்கள்‌ சிறுபான்மையினராய்‌ இருந்தனர்‌. 
பாண்டிய மன்னர்கள்‌ சமயப்‌ பொறுமையுடன்‌ எல்லாச்‌ சமயத்தைச்‌ சேர்ந்த 
கோயில்களுக்கும்‌ நிவந்தங்கள்‌ வழங்கி ஆதரித்தனர்‌. சிவன்‌ கோயில்களுக்கு 
இறையிலியாக அளிக்கப்பட்ட நிலம்‌ தேவதானம்‌ எனவும்‌, திருமால்‌. 
கோயில்களுக்கு அளிக்கப்பெற்றவை திருவிடையாட்டம்‌ எனவும்‌, சைன, 
பெளத்த கோயில்களுக்கு அளிக்கப்பட்டவை பள்ளிச்சந்தம்‌ எனவும்‌ 
அழைக்கப்பெற்றன 15 


சங்ககாலத்தில்‌ அரசோச்சிய பாண்டிய மன்னர்சள்‌ எவ்வாறு முத்‌. 
தமிழையும்‌ போ ற்றி வளர்த்தனரோ,அவ்வாறே பிற்காலப்‌ பாண்டிய மன்னர்‌ 
களும்‌ முத்தமிழ்‌ விற்பன்னர்களை ஆதரிக்கும்‌ புரவலர்களாக விளங்கினர்‌. 
இருஞான சம்பந்தமூர்த்தி, இருநாவுக்கரசு நாயனார்‌ போன்ற சைவ நாயன்‌ 
மார்கள்‌ வழங்கிய தேவாரத்‌ திருப்பதிகங்களும்‌, ஆழ்வார்கள்‌ வழங்கிய 
இவ்வியப்பிரபந்தப்‌ பாடல்களும்‌, தமிழ்‌ மொழியை வளம்‌ பெறச்‌ செய்தன. 
கோயில்களில்‌ பாடப்‌ பெற்ற இவ்வினிய தமிழ்ப்‌ பாடல்கள்‌ மக்கள்‌ மனத்தில்‌ 
அப்படியே பதிந்துவிட்டன. உதாரணமாக, ச. பி. 875 முதல்‌ 858 வரை 
பாண்டிய நாட்டில்‌ ஆட்சி புரிந்த ஸ்ரீமாறன்‌ ஸ்ரீவல்லபன்‌ என்னும்‌ அரசன்‌ 
மதுரையிலுள்ள சங்கப்‌ பலகையில்‌ வீற்றிருந்த புலவர்‌ வழியில்‌ தோன்றிய 
எட்டிச்சாத்தன்‌ என்பவனுக்கு இருப்பைக்குடி கிழவன்‌ என்ற பட்டம்‌ வழங்கிச்‌ 
கறப்பித்தான்‌ என்று.அவனது கல்வெட்டு குறிக்கின்றது.19 


/80 நுண்ணலருகளும்‌ 
பாண்டிய மன்னர்கள்‌ இசை, நடனம்‌ முதலிய அருங்கலைகளை 
ஆதரித்து வந்தனர்‌. அவர்களில்‌ சிலர்‌ இசையில்‌ கேர்ச்சி பெற்று விளங்கினர்‌. 
இ. பி. 709 முதல்‌ 875 வரை பாண்டிய நாட்டில்‌ ஆட்சி செலுத்திய நெடுஞ்‌ 
சடையன்‌ பராந்தகன்‌ என்ற முதலாம்‌ வரகுணன்‌ இசையில்‌ வல்லவனாய்‌ 
இருந்தான்‌. அவனுக்குக்‌ 8த கின்னரன்‌' என்னும்‌ விருது உண்டு. முதலாம்‌ 
மாறவர்மன்‌ சுந்தர பாண்டியனுக்குப்‌ (இ.பி. 1276-1229) பாண்டிய வாத்ய 
மாராயர்‌ என்ற பட்டம்‌ இருந்தது.” இம்மன்னன்‌ காலத்தில்‌ மதுரை மீனாட்‌௪ 
யம்மன்‌ கோயிலில்‌ பணியாற்றிய பதினொரு இசைக்‌ கலைஞர்களுக்குத்‌ 
கூரனங்கள்‌ அளிக்கப்‌ பெற்றன என்று கல்வெட்டுச்‌ செய்தி தெரிவிக்கின்‌ றது?3. 


அக்காலத்தில்‌ கோயில்களில்‌ இசை, நாடகம்‌, நாட்டியம்‌ முதலியனவை 
போற்றப்பட்டன. கோயில்களில்‌ தேவாரத்‌ திருப்பதிகங்களும்‌, திவ்வியப்‌ 
பிரபந்தப்‌ பாசுரங்களும்‌ பாடப்பெற்றன. தேவரடியார்‌ என்னும்‌ வகுப்பினர்‌ 
இசை, நடனம்‌ முதலிய கலைகளில்‌ தேர்ச்சி பெற்று விளங்கினர்‌. இவர்கள்‌ 
இறைவனுக்குத்‌ திருத்தொண்டு புரிந்ததால்‌ தேவரடியார்‌ என அழைக்கப்‌ 
பெற்றனர்‌. தேவரடியார்கள்‌ அக்காலத்தில்‌ சமுதாயத்தில்‌ சிறப்பான 
இடத்தைப்‌ பெற்றிருந்தனர்‌ எனத்‌ தெரிகிறது. மன்னர்களும்‌, மக்களும்‌. 
அவர்களின்‌ கலைகளை ஆதரித்து வளர்த்தனர்‌. இரண்டாவது வரகுண 
பாண்டியன்‌ ஆட்சிபுரிந்த இரண்டாம்‌ ஆண்டில்‌ (க. பி. 864) இருநெல்வேவி. 
யிலுள்ள பிரம்‌ மபுரிக்கோயில்‌ தேவரடியாரான சாத்தன்தேயம்‌ என்பவளுக்காக௯ 
ஒரு நந்தா விளக்கு ஏற்படுத்தப்பட்டது” எனக்‌ கல்வெட்டு ஒன்று தெரிவிக்‌ 
கிறது. 


கூத்து என்று அழைக்கப்பட்ட நாடகங்களும்‌ பாண்டியநாட்டில்‌ நடை. 
பெற்றன என்பதற்குப்‌ பல கல்வெட்டுச்‌ சான்றுகள்‌ உள்ளன. தஇிருநெல்வேலிக்‌ 
குச்‌ சமீபமாய்‌ உள்ள ஆத்துரரில்‌ உள்ள கோயிலில்‌ ஆவணித்‌ திருநாளன்று 
நாடகங்கள்‌ நடைபெற்றன. ௮ங்கு நடைபெற்ற நாடகங்கள்‌ “திருநாடகங்கள்‌” 
என்று அழைக்கப்‌ பெற்றன. அவை இறைவனைப்‌ பற்றிய புராண நாடகங்‌ 
களாக இருந்திருத்தல்‌ வேண்டும்‌ என நாம்‌ ஊகிக்கலாம்‌. இந்த நாடகங்களில்‌ 
பங்கு கொண்டவர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள்‌ “கூத்துக்காணி”3* என்று 
வழங்கப்பட்டன. சாந்திக்கூத்து,வினோதக்கூத்து என்ற இருவகைக்‌ கூத்துக்கள்‌ 
அக்காலத்தில்‌ இருந்தன. சாந்திக்கூத்து என்பது அகக்கூத்து வகையைச்‌ 
சேர்ந்தது.இவ்வகைக்‌ கூத்து, கோயில்களில்‌ இறைவன்‌ முன்னேஆடப்பட்டது.. 
வினோதக்கூத்து பொதுமக்கள்‌ கண்டுகளிக்கும்‌ வையில்‌ அமைந்தது. 
இருச்செந்தூர்‌ கோயிலில்‌ மகாபூசையின்‌ போதும்‌, அந்திக்காப்பு வேளையி 
லும்‌, தேவரடியார்‌ நடனம்‌ ஆடுவதற்குக்‌ கட்டளை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. 
1425-ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு இதைத்‌ தெரிவிக்கிறது??. ஆடலில்‌ சிறந்த ' 
தேவரடியாருக்கு அவர்களை ௨ஊக்குவிப்பதற்கு. நிலமானி௰மும்‌ பட்டங்களும்‌ 


இராகங்களும்‌ 141 


வழங்கப்பட்டன. சிலப்பதிகார காலத்தில்‌ ஆடலில்‌ சிறந்து விளங்கிய 
தங்கைக்குத்‌ “தலைக்கோல்‌, என்னும்‌ பட்டம்‌ வழங்கப்பட்டது போலப்‌ 
பிற்காலப்‌ பாண்டிய மன்னர்களும்‌ ஆடலில்‌ வல்ல மகளிருக்குத்‌* தலைக்கோல்‌” 
என்ற பட்டம்‌ வழங்கிச்‌ சிறப்பித்தனர்‌. 


அருங்கலைகள்‌ போற்றிய பல்லவர்கள்‌ 


பிற்காலப்‌ பல்லவ அரசருள்‌ முதலாவது மன்னன்‌ சிம்மவிஷ்ணு ஆவான்‌. 
இவனுடைய காலம்‌ கி. பி. 575 முதல்‌ 675 வரை. இவன்‌ களப்பிரரை 
வென்று, தொண்டை மண்டலத்தில்‌ தன்‌ ஆட்சியை நிலை நாட்டினான்‌. 
இவனைக்‌ *களப்பிரரை வென்ற பெருவீரன்‌* என்று வேலூர்ப்பாளையம்‌ 
பட்டயம்‌ கூறுகின்றது.” பல்லவ மன்னர்கள்‌ தெற்கே காவிரியாறு வரையிலும்‌ 
வடக்கே இருஷ்ணையாறு வரையிலும்‌, மேற்கே சாளுக்கிய நாடு வரையிலும்‌ 
கங்கள்‌ பேரரசை விரிவாக்கி அரசு செலுத்தினர்‌. 


பல்லவர்‌ யார்‌, எங்கிருந்து வந்தவர்‌ என்பதில்‌ ஆய்வாளர்களிடையே 
கருத்து வேற்றுமை உள்ளது.இந்திய வரலாற்று நூலாசிரியராகிய வின்சென்ட்‌ 
ஸ்மித்‌ என்பவர்‌ எழுதிய பழைய இந்திய வரலாறு” என்னும்‌ நூலின்‌ முதற்‌ 
பதிப்பில்‌ பல்லவர்‌ என்பவர்‌ *பஹ்லவர்‌' என்னும்‌ பாரசீக மரபினர்‌ என்று 
கூறியிருக்கிறார்‌.” இலங்கை ஆய்வாளர்‌ திரு இராசநாயகம்‌ இலங்கையை . 
அடுத்துள்ள மணிபல்லவம்‌ பல்லவர்‌ பிறப்பிடம்‌ என்று தமது நூலில்‌ கூறியிருக்‌ 
கறார்‌. பிராகிருத மொழியில்‌ வெளியிடப்பட்ட பல்லவா்‌ பட்டயங்களோ, 
வடமொழியில்‌ எழுதப்பட்ட பல்லவர்‌ பட்டயங்களோ, பிற கல்வெட்டுக்‌ 
களோ, பல்லவர்‌ பஹ்லவர்‌ மரபினர்‌ என்றோ, வேற்று நாட்டவர்‌ என்றோ, 
மணிபல்லவத்தீவினர்‌ என்றோ கூறவில்லை. வரலாற்று ஆரியர்‌ 
வின்சென்ட்‌ ஸ்மித்‌ எழுதிய *பழைய இந்திய வரலாறு” என்ற நூலின்‌ 
மூன்றாவது பதிப்பில்‌ பல்லவர்‌ என்பவர்‌ தென்னிந்தியரே என்று கூறியுள்ளார்‌. 
இந்த மூடிவே ஏற்பதற்குரியது. ஆனால்‌ பல்லவர்‌ முதவில்‌ வடமொழியை 
ஆதரித்தனர்‌ என்று தெரிகிறது. ஆகவே, அவர்கள்‌ துமிழர்‌ அல்லர்‌ என்பது 
தெனிவ. 


, வடபெண்ணையாற்றுக்கு வடக்கே ஆதோனியைச்‌ ௯ ற்றியுள்ள நிலப்‌ 
பரப்பு சரதவானகர்‌(ஆத்திரா்‌)]ஆட்டியின்‌ தென்மேற்குப்‌ பகுதியாகஇருந்தது. 
அத்த இடம்‌*சாதவாகனி இராட்டிரம்‌”என்று அழைக்கப்பட்டது.சாதவாகளப்‌' 
பேரரசில்‌ இருஷ்ணையாற்றுக்குத்‌ தென்பாற்பட்ட நிலப்பகுதியே பல்லவர்‌ 


ஆட்டியில்‌ இருத்துது.பல்லல மன்னர்கள்‌ சோழ மன்னரை வெள்‌ ்‌ 
கண்டலத்தைக்‌ கைப்பற்றினர்‌? 9 ன்று தொண்டை. 


7928 நுண்ணலருகளும்‌ 
பல்லவ மன்னர்கள்‌ 'தமிழ்நாட்டிற்குப்‌ புறம்பே இருந்து வந்தவர்கள்‌ 
ஆனாலும்‌, நாளடைவில்‌ அவர்கள்‌ தமிழர்களாக மாறிவிட்டார்கள்‌ . அவர்கள்‌: 
முதலில்‌ வடமொழியை ஆத்ரித்த போதிலும்‌, தமிழைப்‌ போற்றி வளர்க்கும்‌. 
பணியிலும்‌ ஈடுபட்டனர்‌. பல்லவ மன்னர்கள்‌ முதலில்‌ சமண சமயத்தைச்‌ 
சேர்ந்தவர்களாய்‌ இருந்தனர்‌. நாயன்மார்களும்‌, ஆழ்வார்களும்‌ தமிழகத்தில்‌ 
அரும்பாடுபட்டுச்‌ சைவ, வைணவ சமயங்களைப்‌ பரப்பும்‌ பணியில்‌ ஈடுபட்ட 
னர்‌. இதன்‌ காரணமாகப்‌ பல்லவ மன்னர்களில்‌ பெரும்பாலோர்‌ சைவ 
சமயத்தையும்‌ ஒரு சிலர்‌ வைணவத்தையும்‌. தழுவினர்‌ . 


பல்லவ அரசர்‌ இசை, நடனம்‌, சிற்பம்‌, ஓவியம்‌ முதலிய அருங்களை 
களை ஆதரித்து வந்தனர்‌. அவர்கள்‌ இசையில்‌ தேர்ச்சி பெற்றும்‌ விளங்கினர்‌ . 
பல்லாஷரம்‌ குகைக்கோயில்‌ கல்‌ வெட்டில்‌ மகேந்திரவர்மன்‌ குன்னைச்‌ 
-சங்ரேண சாதி” என்று கூறியிருக்கிறான்‌. சதுஸ்ரம்‌, இஸ்ரம்‌, மிஸ்ரம்‌, 
கண்டம்‌, சங்ரேணம்‌ என்னும்‌ தாளங்களின்‌ ஐந்து சாஇகளுள்‌ (வகைகளுள்‌) 
கடைசயான சங்‌்ரரணம்‌ என்பதைப்‌ புதிதாகக்‌ கண்டுபிடித்து, அதனை முறைப்‌ 
படி அமைத்தவன்‌ மகே நதிரன்‌ .என .ஆராய்ச்சியொாளர்கள்‌ கூறியுள்ளனர்‌...” 
தென்னிந்தியச்‌ சரித்திரத்தில்‌ பல்லவ மன்னர்கள்‌ அரசோச்சிய காலம்‌, இசைக்‌ 
கலை போற்றி வளர்க்கப்பட்ட ஓர்‌ ஓப்பற்ற காலமாகும்‌. 


மகேந்திரவர்மனின்‌ பேரனான இராசூம்மன்‌ (௫ பி. 666-705) இசை 
யில்‌ விற்பன்னனாக விளங்கினான்‌. அவனுக்குப்‌ பல விருதுகள்‌ இருந்தன. 
“வித்யாகாரா” -“ஸ்ரீஅயோத்யா தம்புரு' ஸ்ரீவீணாநாரதா* போன்ற பல 
விருதுகள்‌, அவன்‌ பல இசைக்கருவிகளைக்‌ கையாளுவதில்‌ தேர்ச்சி பெற்றி 
ருந்தான்‌ என்பதைக்‌ காட்டுகின்றன.” அவனுக்குப்‌ பல இசைக்‌ கருவிகளைப்‌ 
பற்றிய அறிவும்‌ இருந்தது என்பதை 'ஸ்ரீவாத்ய வித்யாதாரா” என்ற விருது 
குறிப்பிடுகிறது.*3 “அயோத்யா” என்பது வீணை, முரசம்‌, வம்சம்‌ (குழல்‌), 
கஞ்சக்கருவி (தாளம்‌) ஆகிய நான்கு வித இசைக்‌ கருவிகளையும்‌ குறிக்கின்றது 
ஆகவே, மகேந்திரன்‌ இந்த நான்குவித இசைக்‌ கருவிகளிலும்‌ தேர்ச்சி பெற்று 
இறந்த விற்பன்னனாக இருந்தான்‌' என்று நாம்‌ ஊடக்கலாம்‌.58 


மகேந்திரவர்மன்‌ (௫.பி.615-680) இசையில்‌ விருப்பமும்‌, தேர்ச்சியும்‌ 
உடையவனாய்‌ விளங்கினான்‌ என்பதற்குப்‌ புதுக்கோட்டைக்கு அருகில்‌ உள்ள 
குடுமியான்மலையில்‌ அவன்‌ அமைத்துள்ள கல்வெட்டு ஒரு சிறந்த சான்‌.நாகும்‌. 
இந்தக்‌ கல்வெட்டில்‌' இசை மாணவர்‌ நன்மைக்காகப்‌ பண்களை வகுத்துத்‌ 
தந்த உருத்தராச்சாரியர்‌ என்பவரின்‌ மாணவனான அரசன்‌ கட்டனளப்படி. 
வெட்டப்பட்டது 'என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டுப்‌ பற்றிய 
விவரங்கள்‌ “மூன்று விதச்‌ சுர நிரல்கள்‌” என்னும்‌ தலைப்பிவான ஐந்.தானது' 
அத்தியாயத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. த ர கடக த 


இராகங்களும்‌ 782 


வடமொழி நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள... சுரநிரல்‌ சட்ஜ கிராமமாகும்‌ 
(4,2, 2,484, 4, 3, 2). தமிழ்‌ நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள சுரநிரல்‌ 
(4, 4,2,2, 4, 3, 8) மத்தியம கிராமத்தின்‌ சுரநிரல்‌ 4, 8, 8, 4, 3, 4, £ 
ஒரு பிரமாண சுருதி குறைகற பஞ்சமத்தை நேர்‌ செய்யும்‌ போது 4, 3, 2, 4, 
4, 3, 2 என்னும்‌ சுரல்‌ நிரல்‌ இடைக்கிறது. இதன்‌ மத்தியமமூர்ச்சனை 4, 4, 
3, 2, 4, 2, 2 என்றும்‌ சுரநிரல்‌ கிடைக்கிறது. அக்காலத்தில்‌ அதாவது இ.பி. 
ஏழாவது நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ தமிழ்நாட்டில்‌ வழக்கிலிருந்த தமிழ்‌ இசை 
மூறைக்கு அவன்‌ சிறப்பிடம்‌ தந்துள்ளான்‌ என நாம்‌ ஊகிக்கலாம்‌. 


இந்தக்‌ கல்வெட்டில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள சுரநிரல்களில்‌ பெரும்பாலா 
னவை அக்கால வழக்கில்‌ இருந்த தமிழ்ப்‌ பண்களாக இருக்கின்றன .34 
கல்வெட்டில்‌ பதிக்கப்பெற்றுள்ள ப 
சுர.நிரல்‌ பண்‌ இராகம்‌ 
3. மத்ய க்ராமே சதுஷ்‌ செம்பாலைப்பண்‌ அரிகாம்போதி 


2. ஷட்‌ ஐக்ராகம சதுஷ்‌ கோடிப்பாலைப்பண்‌ கரகரப்ரியா 


3. ஷாதவே சதுஷ்‌ சீகாமரம்‌ நாதநாமக்ரியா 
கீ. ஸாதாரி தே சதுஷ்‌ சாதாரி பந்துவராளி 
5. பஞ்சாம சதுஷ்‌ பஞ்சமம்‌ ஆஹிரி 

6... கை௫கே மத்யமே சதுஷ்‌ பழம்பஞ்சுரம்‌ ப ப சங்கராபரணம்‌ 
ச. கைூகே சதுஷ்‌ மேசகல்யாணி 


பல்லவ மன்னர்‌ காலத்தில்‌ தமிழகக்‌ கோயில்களில்‌ இசையும்‌ நடனமும்‌ 
வளர்க்கப்‌ பெற்றன. பல கோயில்களில்‌ இந்த அருங்கலைகளை வளர்க்கப்‌ 
வல பெபெண்கள்‌ இருந்தனர்‌. இவர்கள்‌ அடிகள்மார்‌, மாணிக்கத்தார்‌;. 
கணிகையர்‌, கிஷபத்தாலியார்‌, தேவரடியார்‌ , தளிச்சேரிப்‌ பெண்டுகள்‌ என்று 
அழைக்கப்பெற்றனர்‌. முத்தீச்சுரர்‌ கோயிலில்‌ மட்டும்‌ 48 அடிகள்மார்‌ இருந்து 
இசைக்கலையையும்‌ நடனக்‌ கலையையும்‌ வளர்த்தனர்‌ எனத்‌ தெரிக றது.55 


௬ இவ ஆலயங்களில்‌ தேவாரப்‌ .பாடல்கள்‌ பாடப்படுவ தற்குப்‌ பல்லவ 
மன்னர்கள்‌ நிவந்தங்கள்‌ ஏற்பாடு செய்திருந்தனர்‌ என்று தெரிகறது.3$ 
பல்லவ மன்னர்களைப்‌ பின்பற்றிப்‌ பிற்காலத்‌இல்‌ சோழ மன்னர்களும்‌ 
இவ்வாறு தேவாரப்பதிகங்கள்‌ கோயில்களில்‌ பாடப்பெ றுவதற்கு நிவ ந்‌ தங்கள்‌ 
ஏற்பாடு செய்தனர்‌. ப 


184 நுண்ணலருகளும்‌ 


பல்லவ மன்னர்கள்‌ குடைவித்த கற்கோயில்களில்‌ பல அழகிய சிற்பங்‌ 
களைக்‌ காணலாம்‌. மாமல்லபுரத்திலுள்ள சிற்பங்கள்‌ பல்லவ மன்னார்‌ சிற்பக்‌ 
கலைக்குக்‌ கொடுத்த பேராதரவிற்குச்‌ சான்றாய்‌ விளங்குகின்றன. மகேந்திர 
வர்மன்‌ (இ. பி: 615-630) தமிழ்‌ நாட்டில்‌ பல்வேறு இடங்களில்‌ மலையைக்‌ 
குடைவித்துக்‌ கோயில்கள்‌ அமைத்துள்ளான்‌ . சீயமங்கலம்‌, பல்லாவரம்‌, 
வல்லம்‌, தளவானூர்‌, திருக்கழுக்குன்றம்‌, திருச்சிராப்பள்ளி என்னும்‌ இடங்‌ 
களில்‌ குடையப்பட்டவை சிவன்‌ கோயில்களாகும்‌.மாமண்டூர்‌, மகேந்திரவாடி., 
சிங்கவரம்‌, நாமக்கல்‌ ஆகிய இடங்களில்‌ குடையப்பட்டவை பெபருமாளன்‌ 
கோயில்களாகும்‌. மண்டபப்பட்டு என்னும்‌ இடத்தில்‌ குடையப்பட்ட கோயில்‌, 
பிரம்மன்‌, இருமால்‌, சிவன்‌ என்னும்‌ மூவர்க்கும்‌ உரியதாகும்‌. சித்தன்ன 
வாசலில்‌ குடையப்பட்டது சமணர்‌ கோயிலாகும்‌. பல்லவ மன்னர்கள்‌ சமயம்‌ 
பொறையுடையவர்களாய்‌ சைவம்‌, வைணவம்‌, சமணம்‌, ஆகிய சமயங்களை 
ஆதரித்துவந்தனர்‌. பல்லவ அரசர்கள்‌ சைவ சமயத்தைத்‌ தழுவினபோதுூ 
சமண சமயத்திற்கு அவர்கள்‌ அளித்தஆதரவு படிப்படியாகக்‌ குறைந்து 
விட்டது. பல்லவ மன்னர்கள்‌ ஓவியக்கலைக்கும்‌ போதிய ஆதரவு அளித்தனர்‌. 
புதுக்கோட்டைக்கு அருகில்‌ உள்ள சித்தன்னவாசல்‌ என்னும்‌ இடத்தில்‌ உள்ள 
கோயிலில்‌ அமைந்துள்ள இற்பங்கள்‌ பல்லவரின்‌ கலை ஆர்வத்திற்கு எடுத்துக்‌ 
காட்டாய்‌ விளங்குகின்றன. 


நாயன்மார்களும்‌ ஆழ்வார்களும்‌ ஆற்றிய திருத்தொண்டு 


ச.பி.மூன்றாம்‌ நூற்றாண்டிலிருந்து ஆறாம்‌ நூற்றாண்டு வரையிலான 
காலத்தில்‌ களப்பிரரின்‌ ஆதிக்கம்‌. தமிழ்நாட்டில்‌ இருந்தபோது பெளத்தமும்‌ 
சமணமும்‌ செல்வாக்குடன்‌ விளங்கின. பெளத்த சமயத்தைவிட,சமணசமயமே 
தமிழகத்தில்‌ அதிகச்‌ செல்வாக்குப்‌ பெற்றது. களப்பிரரின்‌ ஆட்௫யிலிருத்தூ 
பாண்டிய நாட்டினை மீட்டுக்‌ கொண்ட பாண்டிய:மன்னன்‌ கடுங்கோன்‌ காலத்‌ 
இற்குப்‌ பின்பும்‌ (கி. பி. 575), தொண்டை மண்டலத்தை .மீட்டுக்கொண்ட 
பல்லவ மன்னன்‌ சம்ம விஷ்ணுவின்‌ காலத்திற்குப்‌ பின்பும்‌ (கி பி 575.7] 
சமண சமயத்தின்‌ செல்வாக்கு குறைய ஆரம்பித்தது.இதற்குப்‌. பல காரணன்‌ 
கள்‌ இருந்தன. சமண சமயத்துறவியர்‌ ஆடையின்றித்‌ இரிந்ததைப்‌ பொது 
மக்கள்‌ வெறுத்தனர்‌. இயற்கைக்கு .மாறான மூறையில்‌அவர்கனது துறஏ 
தனித்து இருந்தது. பெண்மையைப்‌ போற்றாது அதனைக்‌ கடிந்து ஒதுக்கி 
வாழ்ந்தது முதலியவற்றை மக்கள்‌ விரும்பவில்லை. இல்வாழ்க்கையை மேத 
கொண்டு, ஆணும்‌ பெண்ணும்‌ ஒன்று சேர்ந்து இறைவனை வழிபடுவதே 
இறந்த வாழ்க்கை; 'சணவனும்‌ மனைவியும்‌ தூய வாழ்வை மேற்கொண்டு. ப 
'இருப்பணிகளைச்‌ செய்வதுதான்‌ போற்றுவ.த.ற்குரிய வாழ்வு நெறியாகும்‌ 
என்று சைவரும்‌ வைணவரும்‌ நம்பினர்‌. இதனையே அவர்கள்‌ மக்களுக்கு 


இராகங்களும்‌ க்க 


எடுத்துரைத்தனர்‌. அப்பர்‌, இருஞானசம்பந்தர்‌ போன்ற நாயன்மார்கள்‌ 
உள்ளத்தை உருக்கும்‌ தேவாரத்‌ திருப்பதிகங்களைப்‌ பாடியருளினர்‌. வைணவ 
ஆழ்வார்களும்‌ பாசுரங்களைப்‌ பாடி இறைவனைப்‌ போற்றினர்‌. 


இருநாவுக்கரசு நாயனாரால்‌ பவ்லவ மன்னனான மகேந்திரவர்மனும்‌, 
திருஞானசம்பந்த மூர்த்திகளால்‌ பாண்டிய மன்னனான நெடுமாறனும்‌ 
சைவர்களாக மாற்றப்பட்டனர்‌. இம்மன்னர்களின்‌ வழியைப்‌ பின்பற்றி 
மக்களும்‌ ஒழுகலாயினர்‌. சைவ சமய குரவர்கள்‌, அடியார்கள்‌ புடைசூழப்‌ 
பண்‌ சுமந்த பாடல்களைப்‌ பாடிக்‌ கோயில்தோறும்‌ சென்று இறைவனைப்‌ 
போற்றிப்‌ பணிந்தனர்‌.இதேபோல்‌ ஆழ்வார்களும்‌ ஆயிரக்கணக்கான பாசுரங்‌ 
களைப்‌ பாடிக்‌ கோயில்களில்‌ இறைவனை வழுத்தினர்‌.ஏறப்புமிக்க கோயில்கள்‌ 
அமைந்த ஊர்கள்‌ பாடல்கள்‌ பெற்ற தலங்களாகப்‌ போற்றப்பட்டன. பக்தி 
வெள்ளம்‌ தமிழகம்‌ முழுவதிலும்‌ பரவியது. சைவமும்‌ வைணவமும்‌ ஒன்று 
சோர்ந்து சமணத்திற்கு எதிராகப்‌ போராடி வெற்றிபெற்றன. பக்தி இலக்கியங்‌ 
களான தேவாரத்‌ இருப்பதிகங்களும்‌ , இவ்வியப்பிரபந்தப்‌ பாடல்களும்‌ மக்கள்‌ 
உள்ளத்தைக்‌ கவர்ந்து, அவர்களைப்‌ பக்தியில்‌ மூழ்டுத்‌ இளைக்கச்‌ செய்தன. 
பண்டிதர்‌ மொழியாக இருந்த தமிழ்‌,பாமரரும்‌ படித்து இன்புறும்‌ வகையில்‌ 
எளிமையாக மாறியது. சைவ, வைணவ சமயங்களோடு கூடத்‌ தமிழும்‌ 
மறுமலர்ச்சியுற்றது. இசைத்தமிழ்‌ தழைத்தது .கோயில்‌ விழாக்களில்‌ :இசை 
நிகழ்ச்சிகளும்‌, கூத்து நிகழ்ச்சிகளும்‌ சிறப்பிடம்‌ பெற்றன. இசையிலும்‌, : 
பக்தியிலும்‌ றந்து விளங்கிய தேவாரப்‌ பதிகங்களும்‌, இருவாசகமும்‌, ஆழ்வார்‌ 
கள்‌ அருளிய இவ்வியப்பிரபந்தப்‌ பாடல்களும்‌ அடியார்களின்‌ உள்ளத்தைக்‌ 
கொள்ளை கொள்ளும்‌ சிறந்தபத்தமைப்‌ பாடல்களாக விளங்னெ. 


அடிக்குறிப்புகள்‌ 


7. தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, இசைத்துறை 1983 அக்டோபர்‌ மாதம்‌ நடத்திய இசைக்‌ 
கருத்‌. தரங்கல்‌ பேராசிரியர்‌ வெள்ளைவாரணனார்‌ அவர்கள்‌ வா௫த்தளித்த கட்டுரை 
2. இருஆவூர்‌ தஞ்சை மாவட்டம்‌ கும்பகோணத்திற்குத்‌ தென்மேற்கில்‌ 18 இலோ மீட்டா்‌ 
தொலைவில்‌ உள்ளது. பசுக்கள்‌ பூசித்ததனால்‌ அவூர்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது? 
3. சங்ககாலப்‌ பாண்டியர்‌ பற்றிய விவரங்கள்‌ டாக்டர்‌ கே. வி ்‌ 
்‌ த கட ட .  இராமன (இய 
“பாண்டியர்‌ வரலாறு” என்ற நூலில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன . வ்கி தி ன 
க்ச்வரை முத 
4, நற்றிணை - பாடல்‌ 105, 228 


70. 
22. 


242. 


222 


ம்சீஃ 


துண்ணலகுகளும்‌ 


புறநானூறு-செய்யுள்‌ 184 


புறநானூறு - மூலமும்‌ உரையும்‌ - பரடினே£ர்‌ வரலாறு - பக்கம்‌ 20 - தமிழ்ப்‌ 
பல்கலைக்‌ கழக வெளியீடு 


டாக்டர்‌ மா. இராசமாணிக்களார்‌ இயற்றிய *பல்லவர்‌'வரலாறு'-பக்கம்‌ 392 

டி. பி. சதாசிவபண்டாரத்தார்‌ இயற்றிய “பாண்டியர்‌ வரலாறு ”-பக்கம்‌ 24 
மறைமலையடிகளார்‌ இயற்றிய “மாணிக்க வாசகர்‌ வரலாறும்‌ காலமும்‌”?-பக்கம்‌ 269. 
ம. இராசசேகர தங்கமணி இயற்றிய “பாண்டியர்‌ வரலாறு” - பக்கம்‌ 217 

டாக்டர்‌ கே. வி. இராமன்‌ இயற்றிய *பாண்டியர்‌ வரலாறு” - பக்கம்‌ 58 

டாக்டர்‌ மா. இராசமாணிக்கனார்‌ இயற்றிய *பல்லவர்‌ வரலாறு” - பக்கம்‌ 42 


இரு ம. இராசசேகர தங்கமணி இயற்றிய *பாண்டியர்‌ வரலாறு” முதல்‌ புத்தகம்‌ 
பக்கம்‌ 234 


பேராூிரியர்‌ மது. ச. விமலானந்தம்‌ இயற்றிய *தமிழ்‌ இலக்கிய வரலாறு”-பக்கம்‌ 74 


சதாசிவ பண்டாரத்தார்‌ இயற்றிய பாண்டியர்‌ வரலாறு” என்ற நூலில்‌ மாறவர்மன்‌ 
அரிகேசரியின்‌ காலம்‌ ௫. பி. 640 முதல்‌ 670 வரை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.! 


. பாக்டர்‌ இராமன்‌ எழுதிய நூலில்‌ இவன்‌ காலம்‌ இ: பி. 642 முதல்‌ 700 வரை என்று 


க. 


16. 


சீ. 


8. 


79. 


20. 


அர்‌, 


2. 


- அ. 


கூறப்பட்டுள்ளது. திரு ஆர்‌. நாகசாமி இவன்‌ ௫, பி. 650 முதல்‌ 700 முடிய 
ஆட்சி புரிந்ததாக வரையறுக்கின்றார்‌. இரா. நாகசாமி எழுதிய *நெய்வேலி வென்ற 


நெடுமாறனின்‌ வைகைக்கரைக்‌ கல்வெட்டு ஆராய்ச்சி” - பக்கம்‌ 886 - 


பயா வலர்த்‌ - இராசசேகர தங்கமணி இயற்றியது - பக்கம்‌ 259, 

ஸ்ரீவைர மங்கலச்‌ செப்பேடு. 

82 ஈம்‌! ஐ 1-17. 

டாக்டர்‌ கே. வி. இராமன்‌ இயற்றிய “பாண்டியர்‌ வரலாறு” - பக்கங்கள்‌ 776, 243. 


511 49 ॥! - 1௨06 454-458 
[40 1791 17. 1௦ 301 


சிஈ6 334 07 1923-30 


'நெடுஞ்சடையன்பராந்தகனின்‌ வேள்விக்குடிச்‌ செப்பேடுகள்‌ (தமிழ்ப்பகுதி) 


செந்தமிழ்த்‌ 'தொகுதி-- 20, 1. |. 041. 

டாக்டர்‌. கேஃ வி. இராமன்‌ இயற்றிய பாண்டியர்‌ வரலாறு - பக்கங்கள்‌ 247, 228 
தர 1939 - ற80% 249 

511/1. 18 


'இராகங்களும்‌ 325 


௮௪. 
௮௧. 
8. 
47. 
28. 


29. 


20. 


37, 


22. 


22. 


94. 


22. 


௮02 


444, 445 ௦11929-30 

365 ௦4 1949-50 

டாக்டர்‌ மா. இராசமாணிக்கனார்‌ இயற்றிய “பல்லவர்‌ வரலாறு” - பக்கம்‌ ௪2 
ட்டு 11940௫ ௦4 1ஈ01௪ ட 41௦8 5ஈர்ர்‌ - 0206 448 ௪ 469 


ஈள்கா கங்க 1/௦ 11! ௦௧0௦ 75-80 


டாக்டர்‌ மா. இராசமாணிக்கனார்‌ இயற்றிய “பல்லவர்‌ வரலாறு - 
பக்கங்கள்‌ 31-35 


பழங்காலத்தில்‌ தாளத்தைப்‌ பற்றி நந்திகேஸ்வரர்‌ இயற்றிய “தாளலட்சணம்‌' என்ரு 
ஏட்டுச்‌ சுவடியில்‌ முதல்‌ நான்கு சாதிகள்தான்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதைக்‌ 
கருத்தில்‌ கொள்ள வேண்டும்‌. தஞ்சை சரஸ்வதி மகால்‌ நூல்‌ நிலையத்தில்‌ இந்தப்‌ 
பழம்‌ ஏட்டுச்‌ சுவடி (எண்‌ 60) உள்ளது. 


கொப்ப ச ௧௩௦ 50014 (112 பா 10௪ 21/௮௫ டா. 0. கடாம்‌ 0806 26 


காஞ்சீபுரத்திலுள்ள ராஜூம்மேஸ்வரர்‌ கோயிலில்‌ இக்கல்வெட்டுக்கள்‌ 
காணக்‌ இடைக்கின்றன. 511 /௦1 08௦௦ 15 


5.[.1. 4௦1 1 0806 17 
அமரகோசரின்‌ நாட்டிய வர்க்கம்‌ 
“கொர்ற/ள் சங்‌ 80 50014 1182 பரப 1/6 7211௮௨ மா. 6. 1/5 720௦ 266 


ம மொங்ாச!! 1 உ௦ார்றப்0ர 80 ரரி 14 ப51௦' - - 856210 21101௨ 
)19991190 
9 1982 - வாரி பாங்‌ என்டு, *ஈகார்வமா மரு ௦. ப பைன்‌ 21௨ 14ிமஸ்‌ 


இரொர்க்ன்ச0 ௭0 5001! 1189 பாச 14௪. 7௮18/௯ - 080௦ 311, 241 
டாக்டர்‌ மா. இராசமாணிக்கனார்‌ இயற்றிய "பல்லவர்‌: வரலாறு” - பக்கம்‌ 288. 
இருவல்லம்‌ பில்வநாதேஸ்வரார்‌ கோயிலில்‌. தண்ப்ப்டுவ்‌ மூன்றாவது நந்இவார்மனின்‌ 


கல்வெட்டில்‌ தேவாரத்‌ திருப்பதிகங்கள்‌ பாடுவோருக்‌ ளி 
பற்றி இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ருக்கு. அளிக்கப்படும்‌ நிவந்தங்கள்‌ 


**இருப்பதகம்‌ பாடுவார்க்குள்ளிட்ட ' 
பல பணி செய்வார்க்கு நெல்லு நானூ' கக. 


5. 1.1. 4௦1 111 0௭% ॥ 0806 93 
கரொப்ஙனசப்ள சாம்‌ 30014 1188 பாச 146 811225 - ப்‌ 012 6: 18 ன்னர்‌ 
வ கட [| 


17 


சோழ மன்னர்கள்‌ வளர்த்த இசைத்தமிழ்‌ 


தமிழ்‌ நாட்டில்‌ நானூற்று முப்பது ஆண்டுகள்‌ (சி. பி. 846 முதல்‌ 
7276 வரை) சிறப்புடன்‌ ஆட்சி செலுத்தி வந்த சோழ மன்னர்கள்‌ அரசியல்‌ 
மதி நுட்பமும்‌, போர்க்‌ கலைத்திறனும்‌ கொண்டு விளங்கியது மட்டுமன்றி 
இசைத்தமிழ்‌, சிற்பம்‌, நாட்டியம்‌ முதலிய பல அருங்கலைகளைப்‌ போற்றி 
வளர்த்தும்‌ வந்தனர்‌. 


தமிழகத்தில்‌ சோழப்‌ பேரரசை முதன்முதலில்‌ நிலைநாட்டியவன்‌ 
விசயாலய மன்னன்‌ ஆவான்‌. (க. பி. 846 முதல்‌ 881 வரை). விசயாலயன்‌ 
குஞ்சையைக்‌ கைப்பற்றி அதைத்‌ தன்‌ தலைநகராக்கினான்‌. தஞ்சைசயில்‌ 
நிசம்பசூதனி என்ற துர்க்கையின்‌ கோயிலைக்‌ கட்டினான்‌. இச்செய்தி 
இருவாலங்காட்டுச்‌ செப்பேடுகளால்‌ தெரிய வருகிறது. 


புதுக்கோட்டை மாவட்டத்தில்‌ நார்த்தாமலை என்ற ஊருக்கு அருகில்‌ 
உள்ள ஒரு குன்றின்‌ மேல்‌ விசயாலய சோழேச்சுரம்‌ என்ற கற்றிளி ஓன்று: 
உள்ளது. இது விசயாலய சோழன்‌ அமைத்த கற்றளியாக இருக்க வேண்டும்‌ 
என வரலாற்று ஆரியர்கள்‌ கருதுகிறார்கள்‌.” 


விசயாலய சோழன்‌ காலம்‌ முதல்‌ அவனுக்குப்‌ பின்‌ அரசு செலுத்திய 
எல்லாச்‌ சோழ மன்னர்களும்‌ தென்னாட்டில்‌ பல நூற்றுக்கணக்கான கற்‌. 
கோயில்களைக்கட்டி, மக்கள்‌ இறை பக்தியிலும்‌ ஒழுக்கத்திலும்‌ சிறந்து 
விளங்குவதற்கு வழி வகுத்தனர்‌. சோழ மன்னர்களைப்‌ போல அளவற்ற. 
கற்றளிகளைத்‌ தென்னகத்தில்‌ எழுப்பி மக்களின்‌ நல்வாழ்விற்கு வழிவகுத்த. 
வர்கள்‌ வேறு எவரும்‌ இலர்‌ என்று சொல்லாம்‌. 


289 


சோழ மன்னர்களின்‌ காலத்தில்‌, இறைவனை வழிபட்டு அவனது 
அருளைப்‌ பெற, மக்கள்‌ நாடோறும்‌ கோயிலுக்குச்‌ சென்றனர்‌. ஆகவே, 
மக்களுடைய சமூக வாழ்வில்‌ கோயில்‌ ஒரு சிறப்பிடத்தைப்‌ பெற்றது.கோயில்‌ 
களில்‌ ஓதுவார்கள்‌ தேவாரத்‌ திருப்பதிகங்களை இசையுடன்‌ பாடினர்‌.இசைக்‌ 
கலை, நாடகக்கலை, நாட்டியக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை முதலிய 
எல்லா அருங்கலைகளும்‌ கோயில்களில்‌ வளம்‌ பெற்றன. கோயிலின்‌ வெளிச்‌ 
சுற்றிலும்‌, மண்டபங்களிலும்‌ பக்திப்பாடல்கள்‌ கொண்ட இன்னிசை 
நிகழ்ச்சிகள்‌, சமயச்சொற்பொழிவுகள்‌ நடைபெற்றன. மன்னர்களும்‌, செல்வந்‌ 
துர்களும்‌, பொதுமக்களும்‌, இந்திகழ்ச்சிகளை விரும்பிக்‌ கேட்டனர்‌. அருங்‌ 
கலைகளில்‌ சிறந்த விற்பன்னர்களை மன்னர்கள்‌ ஆதரித்து ஊக்குவித்தனர்‌. 


முதல்‌ ஆதித்த சோழன்‌ 


விசயாலய சோழனின்‌ குமாரனான முதல்‌ ஆதித்த சோழன்‌ காவிரி 
யாற்றின்‌ இருமருங்கிலும்‌ பல கற்றளிகளை எடுப்பித்தான்‌ என செப்பேடுகள்‌ 
மூலம்‌ அறிகிறோம்‌.” இவன்‌ எடுப்பித்த கற்றளிகளுள்‌ திருப்புறம்பயத்திலுள்ள 
கோயிலே முதன்மையானது எனத்‌ தெரியவருகிறது. அரிய சிற்பத்‌ திறன்கள்‌ 
கொண்ட சுற்றளியாக இதை அமைத்து, இதற்கு ஆதித்தேச்சுரம்‌ என்ற 


இருச்சிராப்பள்ளிக்கு அருகிலுள்ள திருஎறும்பியூர்க்கோயில்‌ ஆதித்த 
சோழனின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ கற்றளியாக அமைக்கப்‌ பெற்றது என்பது 
அவ்வூர்க்‌ கல்வெட்டுக்களால்‌ தெரிய வருகின்றது. 


முதலாவது பராந்தக மன்னன்‌ காலத்திலிருந்தே கோயில்களில்‌ 
தேவாரத்‌.திருப்பதிகங்கள்‌ வாத்தியங்களோடு சேர்ந்து பாடப்பெற்று வந்தன 
என்றும்‌, இப்பணிக்கு மானியம்‌ வழங்கப்பட்டு வந்தது என்றும்‌ தெரிகிறது. 
இருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலுள்ள லால்குடியிலும்‌, ஆத்தூரிலும்‌ உள்ள 
முதலாவது பராந்தக மன்னனின்‌ காலத்துக்‌ (இ.பி.907--953) கல்வெட்டுகள்‌ 
மூலம்‌ அக்காலத்தில்‌ கோயில்களில்‌ நடைபெற்ற அன்றாட பூசையின்போது 
தேவாரத்‌ திருப்பதிகங்கள்‌ பாடப்பெற்றன எனத்‌ தெரியவருகிறது. 


சைவ சமய குரவர்‌ நால்வருள்‌ திருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌, 
சுந்தரமூர்த்திநாயனார்‌ ஆகிய மூவரும்பாடியருளிய தேவாரத்‌ திருப்பதிகங்கள்‌ ' 
இயலிலும்‌, இசையிலும்‌, பக்தியிலும்‌ இறந்து விளங்குகின்றன. பல்வே 
..பண்களில்‌, பல்வேறு தாளங்களில்‌ இசைநயத்தோடும்‌,கற்பனை  னத்தே மம 


490 நுண்ணலகுகளும்‌ 


பாடக்கூடிய பாடல்கள்‌ இவை. பண்‌ சுமந்த இப்பாடல்களை அருளிச்‌ 
செய்த இருஞானசம்பந்தரும்‌, திருநாவுக்கரசரும்‌ ஏழாவது நூற்றாண்டில்‌ 
வாழ்ந்தவர்கள்‌ என்றும்‌, சுந்தரமூர்த்தி நாயனார்‌ எட்டாவது நூற்றாண்டின்‌ 
இறுதியிலும்‌ ஒன்பதாவது நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலும்‌ வாழ்ந்தவர்‌ 
என்றும்‌ அறிகிறோம்‌. 


அபய குலசேகர சோழனின்‌ திருத்தொண்டு 


இராசராச அபயகுலசேகரன்‌ என்னும்‌ சிறப்புப்‌ பெயர்‌ கொண்ட 
சோழன்‌ நம்பியாண்டார்‌ நம்பிகளின்‌ துணை கொண்டு, தில்லைத்‌ இருக்‌ 
கோயிலில்‌ பூட்டி வைக்கப்பட்டிருந்த தேவாரச்‌ சுவடிகளைக்‌ கண்டெடுத்து 
அவற்றைச்‌ சைவ உலூற்கு அளித்தான்‌ என்று திருமறை கண்ட புராணத்தில்‌ 
கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட பதிகங்கள்‌ மொத்தம்‌ 
எழுநூற்றுக்‌ தொண்ணூற்று ஆறு ஆகும்‌. இப்பாடல்களின்‌ தொகை 
எண்ணாயிரத்து இருநூற்று ஐம்பது ஆகும்‌. 


அபய குலசேகரன்‌ என்னும்‌ சிறப்புப்‌ பெயரை உடைய மன்னன்‌ முதலாம்‌ 
ஆஇத்த சோழன்‌ எனச்‌ சில ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌.அபய குலசேகரன்‌ 
முதலாம்‌ இராசராச சோழனே எள மற்றும்‌ சில ஆய்வாளர்கள்‌ கூறியுள்ளனர்‌. 


நம்பியாண்டார்‌ நம்பி தம்மை ஆதரித்த ஆதித்தன்‌ என்னும்‌ பெயரை 
உடைய சோழ மன்னனைக்‌ தாம்‌ பாடிய திருத்தொண்டர்‌ இருவந்தாதியில்‌ 
இவ்வாறு பாராட்டி எழுதியுள்ளார்‌ 
“சிங்கத்‌ துருவனைச்‌ செற்றவன்‌ சிற்றம்பல முகடு 
கொங்கிற்‌ கனகமணிந்த ஆதித்தன்‌ குல முதலோன்‌ 


(செய்யுள்‌ 65) 


இவ்வரசன்‌ கொங்கு நாட்டியிலிருந்து பொன்‌ கொண்டு வந்து தில்லைச்‌ 
சிற்றம்பலத்தைப்‌ பொன்‌ வேய்ந்தான்‌ என்று கூறப்பட்டுள்ளது. சோழ 
மன்னர்களுள்‌ ஆதித்தன்‌ என்னும்‌ பெயருடையார்‌ இருவர்‌ இருந்தனர்‌ என 
அறிகிறோம்‌. பரகேசரி என்னும்‌ சிறப்புப்‌ பெயரைக்‌ கொண்ட விசயாலய 
சோழனின்‌ புதல்வன்‌ முதலாம்‌ ஆதித்தன்‌ ஆவான்‌. சுந்தர சோழனின்‌ மூத்த 
மகனும்‌ முதல்‌ இராசராச சோழனின்‌ தமையனுமாகிய இரண்டாம்‌ ஆதித்த 
சோழன்‌ இளவரசனாக இருந்த நாள்களிலே கொல்லப்பட்டான்‌ என அறி 
இஹறோம்‌. ஆகவே, நம்பியாண்டார்‌ நம்பிகள்‌ குறிப்பிட்டுள்ள ஆதித்தன்‌ 
என்பவன்‌ விசயாலய சோழனின்‌ புதல்வனான ஆதித்த சோழனேயாவான்‌ 
னப்‌ பேரா௫ரியர்‌ வெள்ளைவாரணனார்‌ ஊ௫ூக்கிறார்‌. ஆதித்த சோழன்‌ 


இராகங்களும்‌ 19௪ 


தி. பி. சர] முதல்‌ 9807 வரையில்‌ சோழ மண்டலத்தை ஆட்சி புரிந்தான்‌. 
எனவே, நம்பியாண்டார்‌ நம்பி ஆதித்த சோழனின்‌ ஆட்சிக்‌ காலமாகிய 
இ. பி. ஒன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியிலும்‌, பத்தாம்‌ நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்திலும்‌ வாழ்ந்தவராதல்‌ வேண்டும்‌ என்றும்‌, நம்பியாண்டார்‌ 
நம்பிகள்‌ தாம்‌ பாடிய திருத்தொண்டர்‌ திருவந்தாதி 88-ஆம்‌ பாடலில்‌ 
ஆத்த சோழன்‌ இறைவனின்‌ திருவடியை அடைந்த செய்தியைக்‌ குறிப்பிடு 
வதால்‌, ஆதித்த சோழனுக்குப்‌ பின்பு க. பி. 907-இல்‌ பட்டம்‌ பெற்ற இவன்‌ 
புதல்வன்‌ முதல்‌ பராந்தகசோழனின்‌ ஆட்சியின்‌ முற்பகுதியிலும்‌ நம்பி 
யாண்டார்‌ நம்பிகள்‌ வாழ்ந்திருக்கக்கூடும்‌ என்றும்‌ அவர்‌ கூறியிருக்கிறார்‌. 
பேராிிரியர்‌ சதாசிவ பண்டாரத்தார்‌ அவர்கள்‌ இயற்றிய :பிற்காலச்‌ 
சோழர்‌ வரலாறு” என்ற நூலிலும்‌ நம்பியாண்டார்‌ நம்பிகள்‌ முதலாம்‌ 
ஆதித்த மன்னனின்‌ காலத்தில்‌ வாழ்ந்தவர்‌ எனக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌.” 


இதே சமயத்தில்‌ அபய குலசேகரன்‌ என்பவன்‌ முதலாம்‌ இராசராச 
சோழனே என்றும்‌, அவனே நம்பியாண்டார்‌ நம்பிகள்‌ துணை கொண்டு 
இருமுறைகளைதீ தொகுத்தான்‌ என்றும்‌ சோழர்கள்‌” என்னும்‌ ஆங்கலை 
நூலை எழுதிய பேராூிரியர்‌ கே.எஸ்‌. நீலகண்ட சாஸ்திரி கூறியிருக்கிறார்‌.” 


“இராசராச சோழன்‌” என்னும்‌ நூலை இயற்றிய எல்‌.உலகநாதபிள்ளை 
அவர்களும்‌ இவ்வாறே கூறியிருக்கிறார்‌. 


திருப்பதிகங்களுக்குரிய பண்கள்‌ 


இல்லையில்‌ கண்டெடுக்கப்பெற்ற தேவாரக்‌ திருப்பதிகங்கள்‌ அனைத்தும்‌ 
பண்‌ சுமந்த பாடல்களாகும்‌. இவை முறையாகப்‌ பண்ணோடு பாடப்பட 
வேண்டும்‌ என மன்னன்‌ விரும்பினான்‌. நம்பியாண்டார்‌ நம்பிகள்‌ தில்லைக்கு 
மேற்கேயுள்ள இருவெருக்கத்தம்புலியூரில்‌ திருநீலகண்ட யாழ்ப்பாணர்‌ மரபிற்‌ 
பிறந்த, இசையில்‌ தோர்ந்த பாடினியார்‌ ஒருவரைக்‌ கொண்டு தேவாரக்‌ 
இருப்பதிகங்களுக்கு இசையமைத்தார்‌. பாடினியார்‌ அமைத்துக்‌ கொடுத்த 
இசை மரபே தேவாரத்‌ திருப்பதிகங்களுக்குப்‌ பொருந்திய இ சயாகத்‌ 
திகழ்ந்தது. 
.முதல்‌ இராசராச சோழன்‌ (கி. பி. 985-1014) - 
படை வலிமையும்‌, ஆற்றலும்‌, ஆட்சித்துறனும்‌ மிகுதியாகக்‌ கொண்டு 
விளங்கிய சோழ மன்னர்களில்‌ முதலாவது இராசராச சோழன்‌ முன்மை 


யானவன்‌. இவன்‌ இரண்டாவது பராந்தக சோழனின்‌ புதல்வன்‌. இசை 
அற்பம்‌, ஓவியம்‌, நாட்டியம்‌ முதலிய அருங்கலைகளை வளர்ப்பதிலும்‌ இவன்‌ 


292 


பெரிதும்‌ ஈடுபாடு கொண்டிருந்தான்‌. இவனுடைய பெற்றோர்‌ இவனுக்கு. 
வழங்கிய பெயர்‌ அருண்மொழி வர்மன்‌ என்பது. அரசர்க்கு அரசர்‌ என்னும்‌: 
பொருள்படும்‌ இரசராசன்‌ என்னும்‌ சிறப்புப்‌ பெயர்‌ இவனுக்கு உரியதாயிற்று. 


பண்களும்‌ தேவாரத்‌ திருப்பதிகங்களும்‌ 


பண்டைய இசைத்தமிழ்‌ நூல்களிலே சொல்லப்பட்டுள்ள நூற்று மூன்று பண்‌ 
களிலே இருபத்துமூன்று பண்கள்‌ தேவாரத்திருப்பதிகங்களைப்‌ பாடுவதற்கும்‌ 


நுண்ணலகுகளும்‌- 


பயன்படுத்தப்பட்டுள்ளன எனக்‌ தெரியவந்துள்ளது. சம்பந்தர்‌, நாவுக்கரசர்‌, 
சுந்தரர்‌ ஆகிய மூவரும்‌ பயன்படுத்திய பண்கள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன .* 


திருஞானசம்பந்தர்‌ அருளிய திருப்பதிகங்களில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள பண்கள்‌ 


நட்டபாடை 
குக்கராகம்‌ 
பழந்தக்கராகம்‌ 
குக்கேசி 

குறிஞ்சி 

வியாழக்‌ குறிஞ்சி 
மேகராகக்‌ குறிஞ்சி 
இந்தளம்‌ 

சீகாமரம்‌ 

பியந்தைக்‌ காந்தாரம்‌ 


ம 66 54 நர டே 5 வ 


ஷ்ஷ்‌ 


17 
12 
12 
74 
த 
16 
1:40 
18 
10 


காந்தாரம்‌ 
நட்டராகம்‌ 
செவ்வமி 
காந்தார பஞ்சமம்‌ 
கொல்லி 
கெளசிகம்‌ 
பஞ்சமம்‌ 

சாதாரி 

புறநீர்மை 


திருநாவுக்கரசர்‌ அ ர௬ுளிய திருப்பதிகங்களில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள பண்கள்‌ 


கொல்லி 
காந்தாரம்‌ 


சாதாரி 
காந்தார பஞ்சமம்‌ 


ளோ கூ மே மட பு 


பியந்தைக்‌ காந்தாரம்‌ 


ஓம ௮ 


7 


பழந்‌ தக்க ராகம்‌ 
பழம்‌ பஞ்சுரம்‌ 
இந்தளம்‌ 
சீகாமரம்‌ 


குறிஞ்சி 


சுந்தரமூர்த்தி நாயனார்‌ அருளிய திருப்பதிகங்களில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள பண்கள்‌ 


7 இந்தளம்‌ 

2 தக்கராகம்‌ 
2 நட்டராகம்‌ 
4. கொல்லி 


௦ இர 


பழம்‌ பஞ்சுரம்‌ 
குக்கேசி 
காந்தாரம்‌ 
காந்தார பஞ்சமம்‌ 


இராகங்களும்‌ 7935 


உ நட்டபாடை 74 கெளசிகம்‌ 

70 புறநீர்மை 75 பஞ்சமம்‌ 

77 இேகாமரம்‌ 76 பியந்தைக்‌ காந்தாரம்‌ 
72 குறிஞ்சி 77 கொல்லிக்‌ கெளவாணம்‌ 


13 செந்துருத்தி 
பண்களும்‌ அவற்றுக்கு இணையாகக்‌ கூறப்படும்‌ இராகங்களும்‌ 


தேவாரத்‌ இருப்பதிகங்களில்‌ கூறப்பட்டுள்ள இருபத்துமூன்று பண்கள்‌ 
எவை, அவற்றுக்கு ஈடாகக்‌ கூறப்படும்‌ இக்கால இராகங்கள்‌ எவை என்று 
கண்டறிவதற்குச்‌ சுமார்‌ முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகத்‌ தமிழ்‌ இசைச்‌ 
சங்கம்‌ தேவாரப்பண்‌ ஆய்வை நடத்தி வருகிறது. தமிழிசைச்சங்கம்‌ இசை 
ஞானத்திலும்‌,அனுபவத்திலும்‌ முதிர்ந்த பல ஒதுவாமூர்த்திகளை வரவழைத்து 
அவர்களைக்‌ கொண்டு தேவாரப்‌ பாடல்களை மரபுமுறை வழுவாமல்‌ பாடச்‌ 
செய்துள்ளது.இசைப்பேரறிஞர்கள்‌, இசை ஆய்வாளர்கள்‌, தமிழ்ப்புலவர்கள்‌ 
ஆஇயோர்‌ ஒதுவாமூர்த்திகள்‌ பாடிய பண்கள்‌ பற்றி விரிவான ஆய்வுகளை 
வருடந்தோறும்‌ தடத்தியுள்ளனர்‌.இசைப்பேரறிஞர்களும்‌ தமிழ்ப்புலவர்களும்‌ 
கண்ட முடிவுகளைத்‌ தமிழிசைச்‌ சங்கம்‌ வெளியிட்டுள்ளது. 


நூற்றுமூன்று பண்களுக்குள்ளே தேவாரப்பாடல்களில்‌ காணப்படும்‌ இருபத்து மூன்று - 
பண்களும்‌, அவற்றுக்கு இணையாகக்‌ கூறப்படும்‌ தற்கால இராகங்களும்‌ 


பண்‌ இராகம்‌ [03 பண்களில்‌ கொடுக்கம்‌ 

பட்டுள்ள வரினச இலக்கம: 
7 இந்தளம்‌ : மாயாமாளவகெளளை 75 
௪ சீகாமரம்‌ நாதநாமக்ரியா 82 

3 அத்தாளிக்குறிஞ்சி சாமா... 396. 

4 பழம்‌ பஞ்சுரம்‌ சங்கராபரணம்‌ தட 
5 கொல்லி நவரோசு 70 
6 புறநீர்மை (நேர்திறம்‌) பூபாளம்‌ உர 
௪ மேகராகக்‌ குறிஞ்சி நீலாம்பரி 47 
8 கெளகதிகம்‌ பைரவி 80 
5 சாதாரி பந்துவராளி 98 
10௦ செவ்வழி யதுகுலகாம்போதி ரஜ 


13: 


194 நுண்ணலருகளும்‌ 


பண்‌ இராகம்‌ [03 பண்களில்‌ கொடுக்கப்‌ 

பட்டுள்ள வரிசை இலக்கம்‌ 
7] பஞ்சமம்‌ ஆகிரி 2௮ 
72 தக்கேசி காம்போதி 69 
12 செந்துருத்தி (செந்திறம்‌) மத்யமாவதி 65 
14 வியாழக்‌ குறிஞ்சி செளராஷ்டிரம்‌ 64 
175 காந்தார பஞ்சமம்‌ கேதாரகெளளை ௪6 
76 நைவளம்‌ (நட்ட பாடை) நாட்டை ஒர 
17 பழந்தக்க ராகம்‌ சுத்தசாவேரி த 
18 குறிஞ்சி அரிகாம்போதி 67 
79 நட்ட ராகம்‌ பந்துவராளி 62 
80 தக்கராகம்‌ காம்போதி 77 
21 காந்தாரம்‌ நவரோசு 32 
22 பியந்தை நவரோசு ஒர 
238 கொல்லிக்கெளவாணம்‌ நவரோசு 49 


காந்தாரம்‌, பியந்தைக்‌ காந்தாரம்‌, கொல்லி, கொல்லிக்கெளவாணம்‌ 
ஆ௫ய நான்கு பண்களையும்‌ இக்காலத்தில்‌ ஓதுவாமூர்த்திகள்‌ தவரோ௬ 
இராகத்தில்‌ பாடி வருகன்றார்கள்‌. தக்கேசி, தக்கராகம்‌ ஆகிய இரண்டு 
பண்களும்‌ இக்காலத்தில்‌ காம்போதி இராகத்தில்‌ பாடப்படுகின்றன. நட்ட 
ராகம்‌, சாதாரி ஆகிய இரண்டு பண்களையும்‌ ஓதுவாமூர்த்திகள்‌ பந்துவராளி 
இராகத்தில்‌ பாடி வருகின்றார்கள்‌ . பிங்கலநிகண்டில்‌ இந்த எட்டுப்‌ பண்களும்‌ 
வெவ்வேறாகக்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளன. யாழ்‌ நூலாசிரியர்‌ விபுலானந்த 
அடிகளார்‌ நூற்றுமூன்று பண்களை வரிசைப்படுத்தி காந்தாரம்‌--242, 
கொல்லிக்கெளவாணம்‌-49, கொல்லி-70, பியந்தை--87 என்று எண்கள்‌ 
குந்துள்ளார்கள்‌. ஆகவே, இப்பண்கள்‌ வெவ்வேறான இராகங்களாக இருக்க. 
வேண்டும்‌. நட்ட பாடை என்னும்‌ பண்‌ கம்பீர நாட்டை இராகத்தில்‌ 
பாடப்படுகிறது. 


பழந்தக்க ராகம்‌ என்னும்‌ பண்‌ சுத்தசாவேரி:இராகத்தில்‌ பாடப்படு 
றது. பெரும்பான்மையான ஓதுவாமூர்த்திகள்‌ இதை ஆரபி இராகத்தில்‌ 
பாடுகிறார்கள்‌. குறிஞ்சிப்பண்‌ அரிகாம்போதி இராகத்தில்‌ பாடப்படுகிறது. 
புறநீர்மை என்னும்‌ பண்‌ அந்தரகாந்தாரத்துடன்‌ கூடிய பூபாள இராகத்தில்‌. 
பாடப்படுகிறது. இந்தப்பண்‌ பெளளி இராகத்திலும்‌ பாடப்படுகிறது. பண்‌ 
வரிசையில்‌ 87-ஆவது பண்ணான பியந்தை என்னும்‌ பண்ணும்‌. தேவாரத்தின்‌ 


இராசங்களும்‌ 79௪ 


குறிப்பிடப்பட்டுள்ள பியந்தைக்‌ காந்தாரமும்‌ ஒன்றே என்று கொள்ளலாம்‌. 
தக்கராகப் பதிகங்கள்‌ பிற்காலத்தில்‌ கன்னட்‌ காம்பபோதியிலும்‌, 
காம்போதியிலும்‌ பாடப்பெற்றன. கன்னட காம்போதி என்னும்‌ பெயரில்‌ 
இக்காலத்தில்‌ எவ்வித இராகமும்‌ இல்லை. 


*இராசராசேச்சுரம்‌” 


குன்னுடைய பெயர்‌ என்றும்‌ நிலைக்க வேண்டும்‌ எனக்‌ கருதி இராச 
ராசன்‌ தஞ்சையில்‌ மாபெரும்‌ கோயில்‌ ஒன்றை எடுப்பித்தான்‌. இக்கோயிலுக்கு 
“-இராசராசேச்சுரம்‌'” என்று பெயரிட்டு, இக்கோயிலில்‌ நடைபெறும்‌ நாள்‌ 
வழிபாட்டிற்கும்‌ வருடாந்தர விழாக்களுக்கும்‌ நிவந்தங்களை வழங்கினான்‌. 
இந்த மாபெரும்‌ கோயில்‌ சோழ மன்னர்‌ காலத்துச்‌ சிற்பத்திறனுக்கும்‌, 
இராசராசனது சிவபக்திக்கும்‌ எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. வானளாவிய 
(இக்கோயிலைக்‌ கட்டி இராசராசன்‌ வரலாற்றில்‌ அழியாப்புகழைத்‌ தேடிக்‌ 
கொண்டான்‌. 


இராசராசன்‌ காலத்தில்‌ வாழ்ந்தவரான கருவூர்த்‌ தேவர்‌ என்னும்‌ 
ஓத்தார்‌ இராசராசேச்சுரமுடைய பெருமான்‌ மீது ஒரு பதிகம்‌ பாடியுள்ளார்‌. 
சைவத்‌ இருமுறைகளுள்‌ ஒன்பதாந்‌ திருமுறையில்‌ இந்தப்பதிகம்‌ சேர்த்துத்‌ 
தொகுக்கப்‌ பெற்றுள்ளது. . 


இராசராசசோழன்‌ தேவாரத்‌  இருப்பதிகங்களை அருளிச்‌ செய்த 
சம்பந்தர்‌, அப்பர்‌, சுந்தரர்‌ ஆகிய மூன்று நாயன்மாருக்கும்‌ திருவுருவம்‌ 
அமைத்து, தஞ்சைப்‌ பெரியகோயிலில்‌ நிறுவியுள்ளான்‌. மேலும்‌, தஞ்சைப்‌ 
பெரியகோயில்‌ கருவறையில்‌ சுந்தரரின்‌ வாழ்க்கையை அற்புத ஓவியமாக 
மன்னன்‌ தீட்டி வைத்துள்ளான்‌. 


மானியம்‌ பெற்ற ஓதுவா மூர்த்திகள்‌ 


அரிய முயற்சியால்‌ கிடைக்கப்பெற்ற தேவாரத்‌ திருப்பஇகங்கள்‌ 
நாளடைடவில்‌ வழக்கொழிந்து மறைந்து போகாமல்‌ இருப்பதற்காகத்‌ 
தஞ்சையை அரசாண்டுவந்த முதலாவது இராசராச சோழமன்னன்‌ தேவாரத்‌ 
இருப்பதிகங்களைப்‌ பாடுவதற்கு ' ஓதுவார்கள்‌ (பிடாரர்கள்‌) நாற்பத்தெண்‌ 
மரையும்‌, உடுக்கை வாசிப்பவன்‌ ஒருவனையும்‌,கொட்டி மத்தளம்‌ வாசிப்பவன்‌ 
ஒருவனையும்‌ நியமித்து,இந்த ஐம்பதின்மர்க்கும்‌ நிவந்தங்கள்‌ வழங்கவந்தான்‌ 
எனத்‌ தெரிகிறது.தஞ்சைப்‌ பெரியகோயிலைக்‌ கட்டிய இம்மன்னன்‌ கோயிலின்‌ 
கற்றுச்‌ சுவர்களில்‌ அநேக சாசனங்களை வெட்டுவித்‌இருக்க றான்‌. ஒரு 
சாசனத்தில்‌ தேவாரத்‌ திருப்பதிகங்களைப்‌ பண்ணோடு இராசராசேச்சுரம்‌ 
உடையகர்க்குவிண்ணப்பம்‌ செய்யும்‌ ஓதுவார்களுக்கு அளிக்கப்பட்ட மானியம்‌ 


196 நுண்ணலருகளும்‌ 


பற்றிக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தக்கோயில்‌ மதில்‌ சுவரின்‌ வெளிப்புறத்தில்‌ 
வடமேற்கு மூலையிலுள்ள கல்‌ வரிசைகளில்‌ இந்தச்‌ சாசனம்‌ எழுதப்பட்டிருக்‌ 
இறது.10 


இந்தச்‌ சாசனத்தில்‌ ஐம்பதின்மரின்‌ பெயர்களும்‌ அவர்களுக்கு 
மானியமாக அளிக்கப்பட்ட முக்குறுணி நெல்‌ விவரமும்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளது. இவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ ஒரு நாளைக்கு முக்குறுணி அல்லது 
ஆறுமரக்கால்‌ வீதம்‌ நெல்‌ பெற்றுத்‌ திருப்பதிகம்‌ விண்ணப்பம்‌ செய்ய 
நியமிக்கப்பட்டிருந்தனர்‌. இந்த ஏற்பாடு ஒரு தலைமுறையோடு அழிந்துவிடக்‌ 
கூடாது என்பதில்‌ மன்னன்‌ கண்ணும்‌ கருத்துமாய்‌ இருந்தான்‌. இந்தப்‌ 
பிடாரர்கள்‌ காலத்திற்குப்பின்பு அவர்களது பின்‌ சந்ததியினர்‌ இந்தப்‌ 
பணியைச்‌ செய்து வரவேண்டும்‌ என்றும்‌, பின்‌ சந்ததியினர்‌ ஒழுக்க 
முடையவராக இல்லாவிடில்‌, சிறந்த ஒழுக்கமுடையோரை இப்பணிக்கு 
நியமிக்க வேண்டும்‌ என்றும்‌ குறிப்பிடப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது. இவ்‌ 
வோதுவாழூர்த்திகள்‌ கல்வியில்‌ தேர்ச்சியும்‌, இசையில்‌ பயிற்சியும்‌, ஒழுக்கத்தில்‌ 
குகுதியும்‌ பெற்று விளங்கினார்கள்‌. 


சாசனத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள ஓதுவாமூர்த்திகள்‌ வெண்காடு, 
மறைக்காடு, ஆரூர்‌, திருவாய்மூர்‌, தில்லை ஐயாறு ஆகிய அளர்களிலிருந்து 
வந்தவர்கள்‌ எனத்‌ தெரிகிறது. இந்த ஊர்களிலுள்ள கோயில்களில்‌ இவர்கள்‌ 
ஏற்கனவே தேவாரத்‌ திருப்பதிகங்களை இசையுடன்‌ பாடிப்‌ பெயர்‌ 
பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌ என ஊகிக்கலாம்‌. 


இந்த நாற்பத்து எண்மருக்கும்‌ சிவன்‌ என்ற இறப்புப்பெயர்கள்‌ 
கொடுக்கப்பட்டிருப்பதையும்‌ நாம்‌ காணலாம்‌. உதாரணமாக ஆரூரன்‌ 
'இருநாவுக்கரையனான ஞானசிவன்‌, வெண்காடன்‌ நமசிவாயனான உருத்திர 
சிவன்‌, மறைக்காடன்‌ நம்பி ஆரூரனான ஞானசிவன்‌ என்று ஒதுவா 
மூர்த்திகளின்‌ ஊர்‌, பெயர்‌ முதலியவற்றோடு கூட “சிவன்‌” என்ற சிறப்புப்‌ 
பெயரையும்‌ மன்னன்‌ வழங்கச்‌ சறப்பித்திருப்பதை நாம்‌ காண்கிறோம்‌. 


நாட்டியப்‌ பெண்கள்‌ 


“இராசராசேச்சுரம்‌” என்று அழைக்கப்பெற்ற பெரியகோயிலில்‌, இயல்‌, 
இசை, கூத்து என்னும்‌ முத்தமிழையும்‌ பயன்படுத்தி இறைவனின்‌ இருப்பணி 
செய்ய நானூறு நாட்டியப்‌ பெண்களை இராசராசன்‌ தநியமித்திருத்தான்‌. 
இந்த நாட்டியப்‌ பெண்கள்‌ தளிச்சேரிப்‌ பெண்டுகள்‌ என்று அந்தக்காலத்தில்‌ 
அழைக்கப்‌ பெற்றனர்‌. தளிச்சேரி என்னும்‌ சொல்‌. கோயிலைச்‌ சேர்ந்த. 
குடியிருப்புப்‌ பகுதியைக்‌ குறிக்கிறது. இந்த நானூறு தளிச்சேரிப்‌ பெண்டுகவின்‌ 
பெயர்களும்‌ சாசனத்தில்‌ குறிக்கப்பட்டுள்ளன.!!. இவர்களின்‌ பெயருக்கு, 


இராகங்களும்‌ 397 


முன்னால்‌ “நக்கன்‌” என்ற சறெப்புப்பெயரும்‌, இவர்களது ஊரின்‌ பெயரும்‌ 
கொடுக்கப்பட்டிருப்பதைக்‌ காண்கிறோம்‌. உதாரணமாக, திரும றக்காட்டு 
நக்கன்‌ மாதேவிக்கு, திருவாரூர்‌ பெரிய தளிச்சேரி நக்கன்‌ சீருடையாளுக்கு 
என்னும்‌ பெயர்கள்‌ கல்வெட்டுச்‌ சாசனத்தில்‌ காணப்படுகின்றன. திருவிடை 
மருதுரர்‌, இருவாரூர்‌, இருமறைக்காடு, திருவையாறு, இருச்சோற்றுத்துறை, 
பழுவூர்‌, பந்த நல்லூர்‌, நாகப்பட்டினம்‌, நேமம்‌, கடம்பூர்‌, நன்னிலம்‌, 
உத்தமதானபுரம்‌, காவிரிப்பூம்பட்டினம்‌, கோட்டூர்‌, இருநெய்த்தானம்‌, 
முதலிய களர்களில்‌ உள்ள கோயில்களில்‌ பணியாற்றி வந்த நாட்டியப்‌ 
பெண்களைத்‌ தருவித்து இராசராசேச்சுரத்தில்‌ பணிபுரிய இராசராசன்‌ 
ஏற்பாடு செய்தான்‌. 


குஞ்சாவூரில்‌ மட்டுமல்லாமல்‌ சோழ மன்னர்களின்‌ ஆட்ூிக்குட்பட்ட 
இருக்கோயில்களில்‌ நாட்டியத்திலும்‌ இசையிலும்‌ வல்ல பல தளிச்சேரிப்‌ 
பெண்கள்‌ பணிபுரிந்து வந்தனர்‌ என அறிகிறோம்‌. இவர்கள்‌ கோயிலைச்‌ 
சேர்ந்த இடங்களில்‌ வாழ்ந்து வந்தமையால்‌ தளிச்சேரிப்‌ பெண்டுகள்‌ எளவும்‌, 
இறைவனுக்குத்‌ தொண்டு புரிந்து வந்தமையால்‌ தேவரடியார்‌ எனவும்‌, 
பரதத்தில்‌ வல்லுநராய்‌ இருந்தமையால்‌ நாடகக்‌ கணிகையர்‌ எனவும்‌, 
யாரையும்‌ மணத்து கொள்ளாமையால்‌ பதியிலார்‌ எனவும்‌ அழைக்கப்பட்டனர்‌ 
இலர்‌ தரங்கள்‌ விரும்பியவரை மணந்து வாழ்ந்து வந்த செய்தியும்‌ கல்வெட்டு 
களில்‌ காணக்‌ கிடைக்கிறது. 


“தலைக்கோல்‌” பட்டம்‌ 


இசையிலும்‌ நாட்டியத்திலும்‌ வல்ல கணிகையருக்குச்‌ சோழ மன்னர்கள்‌ 
“தலைக்கோல்‌” என்னும்‌ பட்டம்‌ அளித்துச்‌ சிறப்பித்துள்ளனர்‌.1? இப்பட்டம்‌ 
பெற்ற தளிச்சேரிப்‌ பெண்டுகள்‌ *தலைக்கோலி”* என்று அழைக்கப்பெற்றனர்‌. 
“பதியிலாள்‌ நக்கன்‌ அரங்கமான சயங்கொண்ட சோழத்‌ தலைக்கோலியும்‌ ,13 
“நக்கன்‌ பவழக்குன்றான மதுராந்தகத்‌ தலைக்கோலியும்‌”14 என்ற கல்வெட்டுப்‌ 
பகுதிகளால்‌ இதனை அறிகிறோம்‌. 


கடைச்சங்க காலத்தில்‌ ஆடல்‌, தாளங்கள்‌, நால்வகை உத்தம தோற்‌ 
கருவிகள்‌, அவினயம்‌, இசை முதலியவற்றில்‌ சிறப்புப்‌ பெற்ற நாட்டியக்‌ 
கணிகைள்‌ தலைக்கோல்‌” என்ற பட்டம்‌ பெற்றுச்‌ சிறப்புடன்‌ வாழ்ந்தனர்‌ 
ன்று கலப்பதிகாரத்தின்‌ மூலம்‌ அறிகிறோம்‌. 


**ஆடலும்‌ வரியும்‌ பாணியுந்‌ தூக்குங்‌ 
கூடிய குயிலுவக்‌ கருவியு முணர்ந்து 
 தரல்வகை- மரபின்‌ அவினயக்‌ களத்தினு 


298 துண்ணலருகளும்‌ 


மெழுவகை நிலத்தினு மெய்திய விரிக்கு 
மலைப்பருஞ்‌ சிறப்பிற்‌ றலைக்கோ லரிவையும்‌” ” 
(சிலப்பதிகாரம்‌ ஊர்காண்காகை செய்யுள்‌ 
அடி 750 முதல்‌ 155 வரை) 


“மலைத்நற்கரிய சிறப்பினையுடைய தலைக்கோற்‌ பட்டமெய்திய 
அரிவை' என உரையாசிரியர்‌ அடியார்க்குநல்லார்‌ மாதவியின்‌ கலைத்திறனைக்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. 

இந்த மரபினைப்பின்பற்றி சோழமன்னர்களும்‌ இசையிலும்‌ நாட்டியத்‌ 
இலும்‌ தோ்ந்த நாட்டியக்‌ கணிகைகளுக்குத்‌ ர பதால்‌ என்ற பட்டத்தை 
வழங்கிச்‌ சிறப்பித்குனர்‌. 


தளிச்சேரிப்‌ பெண்டுகள்‌ இசையிலும்‌ நாட்டியத்திலும்‌ வல்லுநராய்‌ 
விளங்கி , திருக்கோயில்களிலும்‌ அரசவைகளிலும்‌ பல நிகழ்ச்சிகளைக்‌ இறம்பட 
நடத்தினமையால்‌, சமுதாயத்தில்‌ அவர்கள்‌ புகழுடனும்‌ சிறப்புடனும்‌ வாழ்ந்‌ 
குனர்‌. அவர்கள்‌ சிவபக்தியில்‌ சிறந்து விளங்கினர்‌ என்றும்‌ அவர்களில்‌ பலர்‌ 
செல்வமுடையவர்களாக இருந்தனர்‌ என்றும்‌ அறிகிறோம்‌. அவர்கள்‌ கோயில்‌ 
களுக்குப்‌ பல நிவந்தங்களை அளித்தும்‌, திருப்பணிகளைச்‌ செய்தும்‌ வந்தனர்‌ 
எனக்‌ கல்வெட்டுகள்‌ மூலம்‌ தெரியவருகிறது. 


முத்தமிழ்ப்‌ புலமை வாய்ந்த மன்னர்கள்‌ 
சோழ மன்னர்கள்‌ அனைவருமே இயல்‌, இசை, கூத்‌ து என்னும்‌ 


முத்தமிழில்‌ றந்த புலமை பெற்று விளங்கினர்‌. சோழ மன்னர்களின்‌ 
வரலாற்றில்‌ இதற்குப்‌ பல உதாரணங்களைக்‌ காணலாம்‌. 


கவிச்சக்கரவார்த்தி செயங்கொண்டார்‌ கலிங்கத்துப்பரணி என்ற நூலை 
இயற்றியுள்ளார்‌. முதல்‌ குலோத்துங்கச்‌ சோழன்‌ ஆணைப்படி, அவனுடைய 
தலைமைப்‌ படைத்தலைவனாகிய கருணாகரத்‌ தொண்டைமான்‌ கலிங்க 
நாட்டுடன்‌ போரிட்டு வென்ற வரலாற்றைக்‌ கலிங்கத்துப்பரணி கூறுகிறது. 


முதல்‌ குலோத்துங்கச்‌ சோழன்‌ (௫. பி. 1070--1720) இசையிலும்‌ 
கவிதையிலும்‌ மற்றும்‌ பல்வேறு அருங்கலைகளிலும்‌ மிகுந்த ஈடுபாடு கொண்டி 
ருந்தான்‌. மன்னனின்‌ பொழுதுபோக்கு . எவ்வாறு அமைந்திருந்தது எனக்‌ 
கவிஞர்‌ வருணிக்கிறார்‌. 
*-கலையினொடும்‌, சுவிவாணர்‌ கவியினொடும்‌ 
இசையினொடும்‌ ......... ௨-௨ அ தடக்‌ 


௧௬௨௨௧௪ ௬ட௨௧௨௨௧௨ ௧௪௨௨, ௪ஒ௨௨௧௨௪௨௧௨ஒ  ௧௨௨,. ௨௮௨௫௮ஒ,/௨௨எ 


ராகங்களும்‌ 199 


மூதல்‌ சூலோத்துங்கச்‌ சோழன்‌ இசைத்தமிழ்‌ நூலொன்று இயற்றி 
யுள்ளான்‌ என்று கலிங்கத்துப்‌ பரணியில்‌ கூறப்பட்டுள்ளது. அவனுடைய 
தேவிமாருள்‌ ஒருத்தியாகிய **ஏழிசை வல்லபி”? மன்னன்‌ இயற்றிய இசை 
நூலைப்‌ பயின்று மிக இனிமையாகப்பாடி இசைக்கலையை வளர்த்துவந்தாள்‌ 
என்று இந்நூலில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


குலோத்துங்கன்‌ பாலாற்றங்கரையில்‌ வேட்டையாடச்‌ சென்றான்‌. 
மன்னனுடன்‌ அவனுடைய பரிவாரங்கள்‌, படைவீரர்‌, பட்டத்து அரசியர்‌ 
ஆகியோர்‌ சென்றனர்‌. கவிஞர்‌ இதை இவ்வாறு வருணித்துள்ளார்‌. 


*“வாரழிசோழகுலசேகரன்‌ வகுத்த இசையின்‌ 
மதுரவாரி எனலாகும்‌ இசைமாது அரிது எனா 
ஏழுபார்‌ உலகொடு ஏழ்‌இசை வளர்க்க உரியாள்‌ 
யானைமீது பிரியாது உடன்‌ இருந்து வரவே”? 


(கலிங்கத்துப்பரணி 10 : 54) 


*-சோழகுல சேகரன்‌ வகுத்த இசை' ' என்றதால்‌ குலோத்துங்கச்‌ சோழன்‌ 
இசைநால்‌ வல்லவன்‌ என்பதும்‌, தானே இசைநூல்‌ செய்தனன்‌ என்பதும்‌ 
பெறப்படுகிறது. இசையினது மதுர வெள்ளம்‌ இது என்று சொல்லும்படியாகப்‌ 
பாடவல்லவள்‌ ஏழிசைவல்லபி என்று செயங்கொண்டார்‌ குறிப்பிட்டிருக்‌ 
கறார்‌. கவிஞர்‌ பெருமானாகிய ஓஒட்டக்கூத்தரும்‌ முதல்‌ குலோத்துங்கச்‌ 
சோழன்‌ மீது ஒரு பிள்ளைத்‌ தமிழ்‌ நூல்‌ இயற்றியுள்ளார்‌. 


முதலாவது குலோத்துங்கச்‌ சோழனுடைய குமாரன்‌ விக்கிரமசோழன்‌ 
கவிஞா்‌ பெருமானாகிய ஒட்டக்கூத்தரைத்‌ தன்‌ அவைக்களப்‌ புலவராகக்‌ 
கொண்டிருந்தான்‌. கவிஞர்‌ பெருமான்‌, மன்னன்‌ மீது “விக்கிரம சோழனுலா” 
என்னும்‌ நரலினை இயற்றி உள்ளார்‌. 


விக்ரம சோழனுடைய குமாரன்‌ இரண்டாவது குலோத்துங்கச்‌ 
சோழன்‌ பல்கலைகளிலும்‌ தேர்ச்சி பெற்று விளங்கினான்‌ எனத்‌ தெரிகிறது . 
இவன்‌ தனது அவைக்களப்‌ புலவராக இருந்த ஒட்டக்கூத்தரிடம்‌ தமிழ்‌ 
இலக்கண இலக்கியங்களையெல்லாம்‌ தீரத்‌ கற்றான்‌. ஒட்டக்கூத்தர்‌ இம்‌ 
மன்னனை நித்திய £தப்‌ பிரமோகன்‌” என்று கூறியிருப்பதால்‌ இவன்‌ இசைக்‌ 
கலையில்‌ தேர்ச்சி பெற்றிருந்தான்‌ எனத்‌ தெரிகிறது. 


இரண்டாவது குலோத்துங்கச்‌ சோழனின்‌ மைந்தன்‌ இரண்டாம்‌ இரா௪ 
சாச சோழன்‌, (9. பி. 1746-1183) “முத்தமிழுக்கும்‌ தலைவன்‌” என்றும்‌. 
“இராச பண்டிதன்‌” என்றும்‌ மெய்க்கீர்த்திகளில்‌ வருணிக்கப்படுகி றான்‌. 


200 நுண்ணலருகளும்‌ 


இவனும்‌ இயல்‌, இசை, கூத்து ஆகிய முத்தமிழிலும்‌ வல்லவனாய்‌ இருந்தான்‌ 
என்று ஊடக்கலாம்‌. இவன்‌ மீது ஒட்டக்கூத்தர்‌ “இராசராச சோழனுலா” 
என்னும்‌ நூலொன்று எழுதியுள்ளார்‌. 


மூன்றாம்‌ குலோத்துங்கச்‌ சோழனுடைய மைந்தன்‌ மூன்றாம்‌ இராசராச 
சோழனின்‌ பட்டத்தரிசி புவனமுழுதுடையாள்‌ ஆவாள்‌. “*இயல்‌ வாழவும்‌ 
இசை வாழவும்‌ இமயமலை மகளறத்தின்‌ செயல்‌ வாழவும்‌ இராஜராஜன்‌ 
இதிருத்தாலி பெற்றுடையார்‌''?? என இவ்வேந்தனின்‌ மெய்க்கர்த்தியில்‌ 
குறிப்பிடப்படுவதால்‌ இவள்‌ மகத நாட்டுச்‌ சிற்றரசன்‌ வாண கோவரைய 
னுடைய புதல்வியாய்‌ இருத்தல்‌ வேண்டுமென்றும்‌, இயற்றமிழிலும்‌ இசைத்‌ 
குமிழிலும்‌ தோர்ச்சி பெற்று, அவற்றை வளர்ப்பதில்‌ பெரிதும்‌ ஊக்கம்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌ என்றும்‌ புலப்படுகிறது. 


நாடகமும்‌ காஃயமும்‌ : 


தஞ்சைப்‌ பெரியகோயிலைப்‌ பற்றி “*இராசராசேச்வரம்‌”” என்னும்‌ 
நாடகமும்‌ முதலாவது இராசராசனைப்‌ பற்றி “இராசராச விசயம்‌” என்னும்‌ 
காவியப்‌ படைப்பும்‌ இயற்றப்பட்டன. *இராசராசேச்வரம்‌?* நாடகம்‌ 
திருவிழாக்‌ காலங்களில்‌ தஞ்சைப்‌ பெரிய கோயிலில்‌ நடத்தப்‌ பெற்று வந்தது- 
“இராசராசவிசயம்‌” என்னும்‌ காவியப்படைப்பு திருப்பூந்துருத்திக்‌ கோயிலில்‌ 
படிக்கப்பட்டு வந்தது. இதன்‌ ஆசிரியர்‌ சவர்ணன்‌ நாரணன்‌ பட்டாதித்தன்‌ 
ஆவார்‌. இந்த நூல்‌ வடமொழியில்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌ என்று சரித்திர 
ஆரியர்கள்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. 


இராசராசேச்வரம்‌ என்னும்‌ நஈடகம்‌ தஞ்சைப்‌ பெரிய கோயில்‌ 
எவ்வாறு இராசராசனால்‌ கட்டப்பட்டது என்பதைச்‌ ித்திரிப்பதாக 
இருந்திருக்கலாம்‌ என்றும்‌, “இராசராசவிசயம்‌” இராசராசனின்‌ ஆட்சித்‌ 
இறமை விளக்கும்‌ காவியமாக இருந்திருக்கலாம்‌ என்றும்‌ சரித்திர ஆசிரியர்கள்‌ 
கருதுகிறார்கள்‌.18 இந்த இருபடைப்புகளும்‌ அழிந்து வீட்டன. 


கலைஞர்களை ஆதரித்த மன்னர்கள்‌ : 


சோழ மன்னர்கள்‌ இசை, நாடகம்‌ நாட்டியம்‌ போன்ற துறைகளைச்‌ 
சேர்ந்த கலைஞர்களைப்‌ பெரிதும்‌ ஆதரித்து வந்தனர்‌. பல இசை, நாட்டிய, 

நாடக நிகழ்ச்சிகள்‌ இம்மன்னார்களின்‌ ஆதரவு பெற்று நடைபெற்றன. இந்தக்‌ 

கலைப்பணிகள்‌ ஒழுங்காக நடைபெற்று வருவது ற்காக அதத ரட்‌ 


ஏற்படுத்தப்பட்டிருந்தன . 


இராகங்களும்‌ ்‌ 202 


பரகேசரி இரண்டாவது இராசேந்திர மன்னனின்‌ ஆட்சிக்‌ காலத்தின்‌ 
(இ. பி. 1052 முதல்‌ 1064 வரை). ஆறாவது ஆண்டில்‌ இராசராசேச்வரம்‌ 
நாடகம்‌ நடத்துவதற்குத்‌ தினமும்‌ ஒரு தூணி நெல்‌ மானியம்‌ வழங்கும்‌ அரச 
உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நாடகம்‌ தஞ்சைப்‌ பெரிய கோயிலில்‌ 
வைகாூப்‌ பெரிய திருவிழாவில்‌ சாந்திக்கூத்தன்‌ திருவாளன்‌ திருமுதுகுன்றன்‌ 
என்னும்‌ விசயராசேந்திர ஆச்சாரியனால்‌ நடத்தப்பட்டது.இந்த நாடகத்தை 
நடத்துவதற்கு விசயராசேந்திரனுக்கும்‌ அவனது வர்க்கத்தினருக்கும்‌ வருஷத்‌ 
இற்கு 120 கலம்‌ நெல்‌ கோயில்‌ நிதியிலிருந்து வழங்கப்பட்டது எனத்‌ தெரி 
கிறது. 


முதலாவது இராசராச சோழ மன்னன்‌ அரசாட்சியின்‌ ஒன்பதாவது 
ஆண்டில்‌ (௫. பி. 994) ஆரியக்கூத்து“? என்னும்‌ இசை நாட்டிய நாடகம்‌ 
நடத்துவதற்கான மானியம்‌ நிருத்த போதம்‌ அல்லது சாக்கைக்காணி என்னும்‌ 
பெயரில்‌ ஏற்படுத்தப்பட்டது. இந்த இசை நாட்டிய நாடகங்கள்‌ 
இருவாவடுதுறையில்‌ வருடாந்திர விழா நாள்களில்‌ நடத்தப்‌ பெற்றன. 


முதலாவது இராசேந்திர மன்னன்‌ ஆட்சியின்‌ ஒன்பதாவது ஆண்டில்‌ 
(சி.பி. 1021) திருவாவடுதுறை ஆழ்வார்‌ கோயிலில்‌ புரட்டாசி மாதம்‌ 
இருவிழா நாள்களில்‌ ஆரியக்கூத்தின்‌ ஏழு அங்கங்களும்‌ நடிக்கப்‌ பெற்றன 
என்று தெரிய வருகிறது.” 


பரகேசரி விக்கிரம சோழனின்‌ ஆட்சக்காலத்தின்‌ (8, பி. 1178 முதல்‌ 
17725 வரை) பதினான்காம்‌ ஆண்டில்‌ திரு வேங்கைவாயில்‌ ஆண்டார்‌ 
கோயிலில்‌ சாந்திக்கூத்து என்னும்‌ இசை நாட்டிய நாடகத்தின்‌ ஒன்பது 
"நிகழ்ச்சிகள்‌ ஏழு நாட்டு நங்கை என்னும்‌ கணிகையால்‌ நிகழ்த்தப்பட்டன 
என்றும்‌ அதற்கு மானியம்‌ வழங்கப்பட்டது என்றும்‌ காண்டுறோம்‌.*3 


இவ்வாறாக, சோழ மன்னர்கள்‌ தங்கள்‌ ஆட்சித்திறனாலும்‌, கலை 
உள்ளத்தாலும்‌, இறையுணர்வாலும்‌ மக்களின்‌ உள்ளத்தில்‌ நீங்காத இடம்‌ 
பெற்றுவிட்டனர்‌. சோழ மன்னர்கள்‌ தென்னகம்‌ முழுவதிலும்‌ வானளாவிய 
கற்றளிகளைக்‌ கட்டி சைவமும்‌ தமிழும்‌ இசையும்‌ தழைத்தோங்க வழிவகுத்‌ 
தனர்‌. தமிழகப்பண்பாட்டு வரலாற்றிலேயே சோழர்‌ காலம்‌ பொற்கால 
மாகத்‌ திகழ்கின்றது. 


ஷூ 


30. 


37. 


32. 


ச்ச. 
34. 
க்க. 


நுண்ணலகுகளும்‌. 


அடிக்குறிப்புகள்‌ 


116 0185 1/0. 1 - நூ 6101255076. &, ॥ய]/ நாடி கர 0206 131 


பேராசிரியர்‌ சதாசிவ பண்டாரத்தார்‌ இயற்றிய “பிற்காலச்‌ சோழர்‌ வரலாறு” 
என்னும்‌ நூல்‌ - பக்கம்‌ 23. 


1850104075 ௦7 பம்பம்‌! 8122௪ 14௦ 282 
£ர. 10. ௦12 15-1௦. 5 


பேராசிரியர்‌ சதாசிவ பண்டாரத்தார்‌ இயற்றிய *பிற்காலச்‌ கோழர்‌ வரலாறு” 
என்னும்‌ நால்‌ - பக்கம்‌ 30, 


ரர6உ 094 14/01. [1] 206476 0 80௦7. 6. &. 141 வர்க கர்ரு 
5373011903 0 99 ௦ர 1929 


பேராசிரியர்‌ வெள்ளைவாரணனார்‌ இயற்றிய *பன்னிருதருமுறை வரலாறு” 
- பக்கம்‌ 16 முதல்‌ 22 வரை 


பேராசிரியர்‌ சதாசிவ பண்டாரத்தார்‌ இயற்றிய “பிற்காலச்‌ சோழர்‌ வரலாறு” 
என்னும்‌ நூல்‌ (பக்கங்கள்‌ 28, 380) 


ரர்‌ 0185-4901. 11-10. 6. &. ரபி வகாச ஷோ. (7576 475) 

(1) கருணாமிர்த சாகரம்‌ - முதல்‌ நூல்‌ - பக்கம்‌ 620. 

(2) தமிழ்‌ இசைச்‌ சங்கம்‌ பண்‌ ஆராய்ச்சிக்‌ கூட்டத்தில்‌ 1949-ஆம்‌ ஆண்டு பண்‌ 
வரலாறு” என்னும்‌ தலைப்பில்‌ திரு: ம. ப, பெரியசாமித்தூரன்‌ வாசித்தளித்த 


கட்டுரை, 


தஞ்சை ஆபிரகாம்‌ பண்டிதர்‌'இயற்றிய கருணாமிர்த சாகரம்‌ - முதல்‌ நூல்‌ 
௩ ய்கீகம்‌ 154. 


தஞ்சை ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ இயற்றிய கருணாமிர்த சாகரம்‌ - முதல்‌ நரல்‌ 
- பக்கம்‌ 155 முதல்‌ 1772 வரை 


பேராூரியர்‌ தி. வை. சதாசிவ பண்டாரத்தார்‌ இயற்றிய பிற்காலச்‌ சோழர்‌ வரலாறு 
- பக்கம்‌ 567 - 569 


5. [.॥. 1401. 3, 11௦. 520. 
க. 147 081912 


போறீல்‌ வென்ற தலைவன்‌ ஒருவன்‌ மேல்‌ பாடப்பெறுவது பரணியாகும்‌. போரை 


முதன்மையாக வைத்து, தலைவனைப்‌ பற்றிய பிற செய்திகளையும்‌ வெற்றிச்‌ செயல்‌ 


களையும்‌ பரணி வெளிப்படுத்துிறது. 


'இராகங்களும்‌ 

76, கலிங்கத்துப்‌ பரணி 10 : 46 

77. பேராசிரியர்‌ சதாசிவ பண்டாரத்தார்‌ இயற்றிய *பிற்காலச்‌ சோழர்‌ வரலாறு” 
- பக்கம்‌ 451 

78. பேராசிரியர்‌ கே. ஏ. நீலகண்ட சாத்திரி இயற்றிய சோழர்கள்‌ இரண்டாவது நால்‌ . 
- பக்கம்‌ 578 

179. பேராடூரியர்‌ கே. ஏ. நீலகண்ட சாத்திரி இயற்றிய சோழர்கள்‌ முதலாவது நூல்‌ 
- பக்கம்‌ 592 1892-ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு எண்‌ 55 $|] 1767 

20. பாவ, ராக, தாள வகை கொண்டு பதத்தால்‌ பாட்டிற்கு இயைய நடிப்பதாம்‌ - 
அபிதான சிந்தாமணி - பக்கம்‌ 494 

27, கே. ஏ. நீலகண்ட சாத்திரி இயற்றிய சோழர்கள்‌” இரண்டாவது நூல்‌ - பக்கம்‌ 298 
7894ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு எண்‌ 216 

22, பேராசிரியர்‌ கே. ஏ. நீலகண்ட சாத்திரி இயற்றிய *சோழர்கள்‌” முதலாவது நூன்‌ 
- பக்கம்‌ 4895 

33. பேராசிரியர்‌ கே. ஏ. நீலகண்ட சாத்திரி இயற்றிய சோழர்கள்‌” இரண்டாவது நூம்‌ 


- பக்கம்‌ 628 1974ஆம்‌ ஆண்டு கல்வெட்டு எண்‌ 253. 


18 


இராகம்‌ 


இன்றைக்கு இரண்டாயிரம்‌ ஆண்டுகட்கு முன்னரே இசைக்தமிமுக்‌ 
கெனப்‌ பல இசை இலக்கண நூல்கள்‌ இருந்தன என்று அறிகிறோம்‌. 
சிலப்பதிகாரம்‌ இயற்றப்பட்ட காலமாகிய க. பி. இரண்டாம்‌ நூற்றாண்டி 
லிருந்த இசை இலக்கண நூல்கள்‌ பல இறந்துபட்டன என உரையாசிரியர்‌ 
அடியார்க்குநல்லார்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. எனவே, தமது காலத்தில்‌ இருந்த 
இசை நுணுக்கம்‌, இந்திர காளியம்‌, பஞ்சமரபு, பரத சேனாபதியம்‌, 
மதிவாணர்‌ நாடகத்‌ தமிழ்‌ நூல்‌ முதலிய இசை இலக்கண நூல்களையே 
மேற்கோளாகக்‌ கொண்டு அடியார்க்கு நல்லார்‌ உரை எழுதியுள்ளார்‌.” இந்‌ 
நூல்களில்‌ பஞ்சமரபு மட்டுமே நமக்குக்‌ கிடைத்திருக்கிறது, (அடியார்க்கு 
நல்லார்‌ சுட்டும்‌ பஞ்சமரபு என்னும்‌ நூல்‌ இதுதான்‌ என்பதில்‌ கருத்து 
வேறுபாடுள்ளது) மற்ற நூல்கள்‌ எல்லாமே இறந்துபட்டன. 


கடைச்சங்கத்தார்‌ தொகுத்த எழுபது பரிபாடல்களில்‌ இப்பொழுது 
தமக்கு இருபத்திரண்டு பாடல்களே கிடைத்திருக்கின்றன. ஒவ்வொரு பாடல்‌ 
முடிவிலும்‌ துறை, இயற்றிய ஆசிரியா்‌ பெயர்‌, இசை வகுத்தோர்‌ பெயர்‌, 
பண்ணின்‌ பெயர்‌, முதலிய விவரங்கள்‌ உள்ளன.முதற்‌ பாடலுக்கும்‌ இருபத்து 
இரண்டாம்‌ பாடலுக்கும்‌ இக்குறிப்புகள்‌ இடைக்கவில்லை. இரண்டாவது 
பாடலில்‌ இருந்து அடுத்துவரும்‌ பதினொரு பாடல்களின்‌ பண்‌, பாலையாம்‌ 
என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து வரும்‌ ஐந்து பாடல்களின்‌ 
பண்‌ நோதிறம்‌. இந்தப்‌ பண்‌ தேவார காலத்தில்‌ புறநீர்மை என்று அழைக்கப்‌ 
பட்டது. இப்பண்‌ தற்காலத்தில்‌ பூபாளம்‌ என்னும்‌ இராகமாகப்‌ (அந்தர: 
காந்தாரத்துடன்‌ கூடியது) பாடப்‌ பெறுகிறது. ஒருசில ஒதுவா மூர்த்திகள்‌ 


௮0௦௧ 


இதைப்‌ பெளளி என்னும்‌ இராகமாகவும்‌ பாடுகிறார்கள்‌. தமிழ்நாட்டில்‌ 
இரண்டாயிரம்‌ ஆண்டுகளாக இந்தப்‌ பண்‌ தொடர்ந்து பாடப்பட்டு .வரு 
கின்றது. 


இதன்பின்பு கி. பி. ஏழாவது நூற்றாண்டு முதல்‌ திருஞானசம்பந்தர்‌, 
திருநாவுக்கரசு நாயனார்‌, சுந்தர மூர்த்தி நாயனார்‌ ஆடிய மூவர்‌ அருளிச்‌ 
செய்த தேவாரத்‌ இருப்பதிகங்களும்‌, பன்னிரு ஆழ்வார்கள்‌ அருளிய திவ்வியப்‌ 
பிரபந்தப்‌ பாசுரங்களும்‌ பல்வேறு பண்களில்‌ அமைக்கப்பெற்றுப்‌ பாடப்‌ 
பெற்றுள்ளன.ஆழ்வார்களும்‌ நாயன்மார்களும்‌ பொதுமக்களும்‌ பண்ணார்ந்த 
இப்பாடல்களைப்‌ பாடி இறைவனைப்‌ போற்றி மஇழ்ந்தனர்‌. மேகராகக்‌ 
குறிஞ்சி (நீலாம்பரி),சாதாரி (பந்துவராளி), பழம்பஞ்சுரம்‌ (சங்கராபரணம்‌) 
போன்ற பல பண்கள்‌ தேவார காலம்‌ முதல்‌ இன்றுவரை தொடர்ந்து பாடப்‌ 
பட்டு வருகின்றன. 


வடமொழி வல்லுநர்கள்‌, தொடர்ந்து பாடப்பெற்று வரும்‌ தமிழிசை 
யைக்‌ கற்றுப்‌ பாரதம்‌ முழுவதிற்கும்‌ இசை இலக்கணம்‌ பொதுவாக இருக்கு 
வேண்டும்‌ என்ற பரந்த நோக்கோடு இசை இலக்கண நூல்களை வடமொழி 
யில்‌ இயற்றினர்‌. 


ஒன்பதாவது நூற்றாண்டில்‌ வாழ்ந்த மதங்கர்‌ எழுதிய *பிரகத்தே9ி” 
என்ற வடமொழி நூலில்‌ முதன்முதலில்‌ “ராகம்‌” என்ற பெயர்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது. (தேவாரப்‌ பண்களுள்‌ மேகராகக்‌ குறிஞ்சி என்னும்‌ பண்ணின்‌ . 
பெயருள்‌ ராகம்‌ என்ற சொல்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌). இந்த நூலில்‌ 
காந்தாரம்‌,காந்தார பஞ்சமம்‌,பஞ்சமம்‌ ஆகிய பழந்தமிழ்‌ மக்கள்‌ இசைத்த 
பண்கள்‌ காணப்படுகின்றன. இதைப்போலவே பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ 
வாழ்ந்த சாரங்கதேவர்‌ வடமொழியில்‌ இயற்றிய *சங்கத ரத்னாகரம்‌” என்ந 
இசை இலக்கண நூலிலும்‌ பல தமிழ்ப்‌ பண்களின்‌ பெயர்கள்‌ காணக்‌ இடைக்‌ 
கின்றன. தேவார காலத்திற்குப்‌ பிற்பட்ட காலத்தில்‌ இயற்றப்பட்ட வட 
மொழி நூல்களில்‌ பல குமிழ்ப்‌ பண்கள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. 


நூற்றுக்கணக்கான பண்கள்‌ பழங்காலத்தில்‌ பாணர்களாலும்‌, பாடினி 
களாலும்‌ கையாளப்பட்டு வந்தன. க. பி. ஆறாவது நூற்றாண்டு முதல்‌ 
தமிழகத்தில்‌ ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னர்களும்‌ பல்லவ- மன்னர்களும்‌ 
கோயில்களில்‌ இறைவனைப்‌ போற்றிப்‌ பண்ணார்ந்த பாடல்களைப்‌ பாடு 
வதற்குப்‌ . பண்ணில்‌ தேர்ந்த இசை வாணர்களை நியமித்து அவர்களுக்கு. 
நிவந்தங்கள்‌ வழங்கினார்கள்‌. இந்த இசைவாணர்கள்‌, பாணர்களாகத்தான்‌ 
"இருந்திருக்க வேண்டும்‌ என்று கருதலாம்‌, ஏனென்றால்‌, அவர்கள்தான்‌ 
அக்காலத்தில்‌ இசையில்‌ தேர்ச்சி பெற்று விளங்கியுள்ளனர்‌. ள்‌ 


306 நுண்ணலகுகளும்‌ 


ஓ.பி.846 முதல்‌ தமிழ்நாட்டில்‌ ஆட்சிசெலுத்திவந்த சோழ மன்னர்கள்‌ 
கோயில்களில்‌ தேவாரத்‌ திருப்பதிகங்களைப்‌ பாட இசைவாணர்களை 
நியமித்தனர்‌. இவர்கள்‌ *பிடாரர்கள்‌' என்று அமைக்கப்பெற்றனர்‌.” 
குற்காலத்தில்‌ இவர்கள்‌ ஓதுவாமூர்த்திகள்‌ என்று அமைக்கப்படுகின்றனர்‌ . 
சோழ மன்னர்களால்‌ இந்தப்‌ பிடாரர்கள்‌ பெரிதும்‌ ஆதரிக்கப்‌ பெற்றனர்‌ 
என்று வரலாறு கூறுகிறது. இவர்களின்‌ பணிக்கெனப்‌ பல நிவந்தங்கள்‌ 
ஏற்படுத்தப்பட்டிருந்தன. 


இயல்‌, இசை, கூத்து என்று கூறப்படும்‌ முத்தமிழையும்‌ வளப்படுத்த 
பல தளிச்சேரிப்‌ பெண்டுகளும்‌ நியமிக்கப்‌ பெற்றிருந்தனர்‌*. இவர்கள்‌ இசைத்‌ 
தமிழ்ப்‌ பாடல்களைப்‌ பாடியும்‌ நடனம்‌ ஆடியும்‌ இறைபணி புரிந்து வந்தனர்‌. 
பழங்காலத்தில்‌ இவர்கள்‌ பாடினியர்‌, விறலியர்‌ என்று அழைக்கப்‌ பெற்றனர்‌”. 
இவர்களில்‌ ஆடவர்கள்‌ கோயிலில்‌ நாகசுரம்‌, தவில்‌ போன்ற இசைக்கருவி 
களை வாசித்தும்‌ இறைவனுக்கு இன்னிசைக்‌ தொண்டு புரிந்து வந்தனர்‌. 


இன்றும்‌ இந்த இசைப்பணி தொடர்ந்து நடைபெறுவதை நாம்‌ காண்‌ 
இறோம்‌. இறைவனின்‌ திருப்பள்ளி எழுச்சிக்குக்‌ கோயிலில்‌ அதிகாலையில்‌ 
இன்றும்‌ நாகசுரத்தில்‌ பூபாளம்‌ (புறநீர்மைப்பண்‌)வாூக்கப்படுகிறது.காலைப்‌ 
பூசை நேரத்தில்‌ பிலகரி, தன்யாசி, மலையமாருதம்‌ போன்ற இராகங்கள்‌ 
வா௫க்கப்படுகின்றன. உச்சக்‌ காலத்தில்‌ மத்தியமாவதி (பண்‌ செந்துருத்தி), 
சுரட்டி, தேவகாந்தாரி போன்ற இராகங்கள்‌ வா௫க்கப்‌ பெறுகின்றன . 
மாலைப்‌ பூசை நேரத்தில்‌ கேதாரகெளளை (பண்‌ காந்தார பஞ்சமம்‌) சங்கரா 
பரணம்‌ (பண்‌ பழம்‌ பஞ்சுரம்‌), முதலிய இராகங்கள்‌ கையாளப்படுகின்றன. 
இரவில்‌ அடாணா (பண்‌ யாழ்முரி), யதுகுலகாம்போது (பண்‌ செவ்வழி), 
பைரவி (பண்‌ கெள௫கம்‌), நீலாம்பரி (பண்‌ மேகராகக்‌ குறிஞ்சி) ஆகிய 
இராகங்களை நாகசுரத்தில்‌ கேட்டு இன்புறுகிறோம்‌."” 


தமிழகத்தில்‌ !பழங்காலத்திலிருந்தே தமிழ்ப்‌ பண்கள்‌ தொடர்ந்து 
பாடப்பெற்று வந்துள்ளன என்றும்‌ இந்த மரபு பல்லவ, பாண்டிய, சோழ 
மன்னர்களால்‌ போற்றிப்‌ பாதுக்காக்கப்பட்டு வரப்பெற்றது என்றும்‌ இப்‌ 
பண்களே பிற்காலத்தில்‌ ஏற்பட்ட பல்வேறு இராகங்களுக்கு அடிப்படையாய்‌ 
விளங்ெ என்றும்‌ காண்கிறோம்‌. 
மதங்கர்‌ இயற்றிய “பிருகத்‌ தேசி” 

மதங்கர்‌ “பிருகத்தேசி்‌ என்று கூறப்படும்‌ இசை இலக்கண நூலை 
வட மொழியில்‌ எழுதியுள்ளார்‌.இவர்‌ கி.பி.ஐந்தாவது நூற்றாண்டைச்‌ சேர்ந்‌ 
தவர்‌ எனப்‌ பேராிரியர்‌ சாம்ப மூர்த்தி கூறியிருக்கிறார்‌.” ஆனால்‌, 
_ இவர்‌ ஒன்பதாவது நூற்றாண்டில்‌ வாழ்ந்தவர்‌ என ரங்கராமானுஜீ ஐயங்கார்‌ 
-குறிப்பிட்டுள்ளார்‌.” 


'இராகங்களும்‌ 5௪ 


இராகங்களைப்‌ பற்றி முதன்‌ முதலாக மதங்கர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌ .. 
இவர்‌ இராகத்தை *ஜாதி' என்ற பெயராற்‌ கூறியிருக்கிறார்‌. *மூர்ச்சனைகள்‌ * 
மற்றும்‌ 'ஜாதிகள்‌* எவ்வாறு சட்ஐ கிராமம்‌ ஆகியவற்றினின்று உருவாயின 
என்று “மூன்று விதச்‌ சுர நிரல்கள்‌” என்னும்‌ தலைப்பிலான அத்தியாயத்தில்‌ 
விவரமாக விளக்கப்பட்டுள்ளது. 


மதங்கர்‌ தமது நூலில்‌ 20 இராகங்களைப்‌ பற்றிக்‌ கூறியிருக்கிறார்‌ .19- 
இதில்‌ பழந்தமிழ்‌ மக்கள்‌ வழங்கி வந்த மூன்று பண்கள்‌ காணப்படுகின்றன. 
செம்பாலைப்‌ பண்ணில்‌ பிறக்கும்‌ ஆறாவது பண்‌ காந்தாரம்‌, அரும்பாலைப்‌ 
பண்ணில்‌ பிறக்கும்‌ பதினான்காவது பண்‌ காந்தார பஞ்சமம்‌,பாலை யாழின்‌ 
ஒன்பதாவது திறன்‌ பஞ்சமம்‌ ஆகியவை இந்தப்‌ பண்களாகும்‌. 


பார்சவதேவர்‌ எழுதிய *சங்கீத சமயா சாரம்‌” 


பதினோராவது நூற்றாண்டில்‌ வாழ்ந்த பார்சவதேவர்‌ *சங்கத சமயா 
சாரம்‌” என்ற நூலை இயற்றியுள்ளார்‌. இதில்‌ இருபது இராகாங்க இராகவ்‌ 
கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. இந்நூலில்‌ நாற்பத்து ஏழு பாஷாங்க இராகங்‌ 
களும்‌ மூன்று கிரியாங்க இராகங்களும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


இவர்‌ கொடுத்துள்ள இராகங்களில்‌ பழந்தமிழ்ப்‌ பண்களாகிய தனா 
(கோடிப்பாலையில்‌ பிறக்கும்‌ எட்டாவது பண்‌), வாரடி(பாலை யாழ்திறனில்‌ 
ஆறாவது பண்‌) நட்டராகம்‌ (செவ்வழிப்பாலையில்‌ பிறக்கும்‌ முதலாவது 
பண்‌), இந்தளம்‌ (மருத யாழ்‌ திறனில்‌ ஐந்தாவது பண்‌) முதலியவை காணக்‌. 
இடைக்கின்றன. 


நாரதர்‌ இயற்றிய “சங்கீத மகரந்தம்‌” 


நாரதரின்‌ சங்கீத மகரந்தம்‌”என்னும்‌ நால்‌ பன்னிரண்டாம்‌ நூற்றாண்‌ 
டில்‌ எழுதப்‌ பெற்றது. இதில்‌ காலை நேரத்தில்‌ பாடப்பட வேண்டியஇருபது 
இராகங்கள்‌, மதியம்‌ பாடுவதற்குரிய பதினான்கு இராகங்கள்‌, இரவில்‌ 
பாடப்பட வேண்டி பதினெட்டு இராகங்கள்‌, காலையிலும்‌, மாலையிலும்‌ 
பாடுவதற்குரிய பத்து இராகங்கள்‌ பற்றிய விவரங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன . 
மதியம்‌ பன்னிரண்டு மணியிலிருந்து பிற்பகல்‌ மூன்று மணி வரையிலான 
காலத்தில்‌ பாடுவதற்குரிய ஐம்பத்துநான்கு இராகங்கள்‌ , சம்பூரண 
இராகங்கள்‌ பன்னிரண்டு, ஷாடவ இராகங்கள்‌ பதினொன்று, ஓளடவ 
இராகங்கள்‌ ஒன்பது புருஷ்‌இராகங்கள்‌ இருபத்து நான்கு, நபும்சக இராகங்கள்‌ 
பதினான்கு, இராகாங்க இராகங்கள்‌ எண்பத்து ஒன்பது பற்றிய வி 


இந்நூலில்‌ காணக்கிடைக்கின்‌ றன.11 வரங்களும்‌ 


268 நுண்ணலகுகளும்‌- 
சாரங்கதேவரின்‌ “சங்கீத ரத்னாகரம்‌” 


. பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த சாராங்க தேவர்‌ (கி. பி. 
7210-1247) சங்கேத ரத்னாகரம்‌” என்ற நூலை இயற்றியுள்ளார்‌. இது ஓர்‌ 
இசை, நாடக நூலாகும்‌. இதில்‌ ஏழு அத்தியாயங்கள்‌ உள்ளன. இவை சுரம்‌, 
ராக விவேகம்‌, பிரகர்ணகம்‌, பிரபந்தம்‌, தாளம்‌, வாத்தியம்‌, நிருத்தம்‌ 
என்பன. 


சாரங்க தேவர்‌ காஷ்மீர தேசத்தைச்‌ சேர்ந்தவர்‌. வடநாட்டில்‌ 
தவுலதாபாத்‌ என்னும்‌ தேவகஇரி இராச்சியத்தில்‌ சம்மண இராச சபையில்‌ 
சமத்தான வித்துவானாகப்‌ பணிபுரிந்தார்‌.! இவர்‌ வடமொழியில்‌ எழுதிய 
குமது நூலில்‌ 289 இராகங்கள்‌ பற்றிய விவரங்களைக்‌ கொடுத்துள்ளார்‌. 13 


இவர்‌ தமிழ்‌ நாட்டிற்கு வந்து இங்கு வழக்கில்‌ இருந்த தேவாரப்‌ 
பண்களை நன்குணர்ந்து அவற்றில்‌ சிலவற்றைக்‌ தம்‌ நூலில்‌ கொடுத்துள்ளார்‌. 
தேவாரப்‌ பண்கள்‌ சிலவற்றைத்‌ *தேவாரவர்த்தனி' என்னும்‌ அடை 
மொழியுடன்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. டக்கவிபாஷா தேவார வர்த்தனி, மாளவ 
கைசிக தேவார வார்த்தனி, பின்ன௪சட்ஜ தேவார வர்த்தனி போன்ற 
இராகங்கள்‌ இதற்கு உதாரணங்களாகும்‌. 


சங்கீத ரத்னாகரத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ள இந்தளம்‌, தக்க இராகம்‌ 
நாட்டை இராகம்‌ முதலியவை தமிழ்நாட்டில்‌ அக்காலத்தில்‌ வழக்கிலிருந்த 
பண்கள்‌ என நாம்‌ உறுதியாகக்‌ கூறலாம்‌. இவை தவிர, சங்கத ரத்னாகரத்தில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள இராகங்களில்‌, &ீமே குறிப்பிடப்பட்டுள்ள இராகங்கள்‌ 
பழங்காலத்துப்‌ பண்களாக இருக்கலாம்‌ என ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ 
அரஇக்கிறார்‌..* 


7 கார்நாட பங்காளம்‌ 170 சுத்த சாதாரி 

2 திராவிடி 71 ரூபசாதாரி 

5 தட்சணகுச்சரி 72 கெளட பஞ்சமம்‌ 

4 இராவிட குச்சரி 73 மாளவ பஞ்சமம்‌ 

5 சுத்த பஞ்சமம்‌ 74 பம்மான பஞ்சமம்‌ 
(தட்சண பாஷாங்கம்‌) 75 பின்ன பஞ்சமம்‌ 

6 டக்க கைசகம்‌ 76 பஞ்சம சாடவம்‌ 

7? திராவிடி பாஷா 77 காந்தார பஞ்சமம்‌ 

8 மேகராகம்‌ 78 சுத்த பஞ்சமம்‌ 
(மேக ராகக்‌ குறிஞ்சி) 79 சுத்த கெளசிகம்‌ 

9 சோமராகம்‌ 20 பின்ன கெளசுக மத்யமம்‌ 


(தட்சணாத்தியா பாஷா) 8] பின்ன கெளசுகம்‌ 


'இராகங்களும்‌ 209 


௨௨. டுகளட கெளசிக மத்யமம்‌ 25 மாளவ கெளசிகம்‌ 
22. கெளட கெளசிகம்‌ 26 சுத்த கெளசிக மத்யமம்‌ 
24 சட்ஜ கெளசிகம்‌ 27 டக்க கெளசிகம்‌ 


டக்க என்னும்‌ பெயர்‌ தக்க என்னும்‌ தமிழ்ப்‌ பண்ணின்‌ பெயராகும்‌. 
நட்ட ராகம்‌ என்பது இப்பொழுது நாட்டை என முதல்‌ எழுத்து நீண்டு 
வந்துள்ளது. தமிழ்நாட்டில்‌ பழங்காலத்தில்‌ வழக்கிலிருந்த பண்கள்‌, 
வடமொழி இசை 'நரல்களில்‌ எடுத்தாளப்பட்டிருக்கன்றன எனத்‌ தெரிகிறது. 
ஓல பண்களின்‌ பெயர்கள்‌ மாற்றப்படாமலும்‌, சில பண்களின்‌ பெயர்கள்‌ 
ஒரளவு மாற்றப்பட்டும்‌ இந்நூலில்‌ அமைக்கப்பட்டுள்ளமையைக்‌ காண்‌ 
இஜஹோம்‌. 
வித்யாரண்யர்‌ இயற்றிய “சங்கீத சாரம்‌” 


பதினான்காம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த வித்யாரண்யர்‌ (7820-1380) 
எழுதிய “சங்கத சாரம்‌” என்ற நூலில்‌ பதினைந்து மேளங்கள்‌ பற்றிய விவரங்‌ 
களையும்‌ முப்பத்தைந்து இளை இராகங்கள்‌ (ஜன்ய இராகங்கள்‌) பற்றிய 
விவரங்களையும்‌ கொடுத்துள்ளார்‌. ஒரே வகையான சுரங்கள்‌ உள்ள இராகங்‌ 
களுக்கு மேளம்‌ அல்லது தொகுதி என்ற பெயர்‌ கொடுக்கப்பட்டது.ஓவ்வொரு 
தொகுதிக்கும்‌ அதில்‌ பிரசித்தமாக இருக்கும்‌ இராகத்தின்‌ பெயர்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளது.1? வித்யாரண்யர்‌ காலத்தில்‌ மேளம்‌ என்பது ஒரு சம்பூரண 
்‌ இராகமாகவோ, வக்ரவர்‌ஐ இராகமாகவோ இருந்தது. உதாரணமாக, 
கேதாரகெளளை, மூகாரி போன்ற வர்‌ஐ, வக்ர இராகங்கள்‌ மேளங்களாகக்‌ 
குறிக்கப்பட்டுள்ளன. பிற்காலத்தில்கான்‌ மேளம்‌ அல்லது மேளகர்த்தா 
இராகம்‌ ஒரு சம்பூரண இராகமாக இருக்க வேண்டும்‌ என்னும்‌ முறை (நியதி) 
ஏற்பட்டது. 


பதினைந்து மேளங்கவின்‌ விவரம்‌ : 


7 நாட்டை 2 கூர்ஜரி 4 வராட்டி 

£ ஸ்ரீராகம்‌ 5 பைரவி 6 சங்கராபரணம்‌ 

7. ஆரி 2 வசந்த பைரவி 9 சாமந்தம்‌ 
72 காம்போதி 77 முகாரி 22 சுத்த ராமக்ரியா 
72 கேதாரகெளளை 14 இச்சிச்சி 15 தேசாக்ஷி 
முப்பத்தைந்து கிளை (ஜன்ய) இராகங்கள்‌ 

7 ஆபேரி 2 ஆரபி 3. பெளளி 


த. பின்ன சம்ஜம்‌ : 5 பூபாளம்‌ 
ரக 


6 சாயாகெளளை 


210 நுண்ணலருகளும்‌ 


7 தேவகாந்தாரி 8 தனாசி 9 கெளளை 
170 காந்தாரம்‌ 77 குண்டக்ரியா 72 இந்தோளம்‌ 
18 இந்தோள வசந்தம்‌ 14 ஜயந்தசேனா 75 கன்னட கெளளை 
76 கார்நாடகபங்களா 77 லலிதா 78 மத்யமாவதி 
79 மலகரி 20 மாளவஸ்ரீ 21 மேச பெளளி 
22 நாதநாமக்ரியா 22 நாராயண 248 நாராயண கெளளை 
25 நாராயணி தேசாக்ஷி 26 பாடி 
27 பூர்ணகெளளை 28 ரேவகுப்தி 29 ரீதிகெளளை 
30 சாளக பைரவி 27 சாளங்கநாட 22 செளராஷ்டிரம்‌ 
33 சாவேரி 34 சுத்த வசந்தா 35 வேளாவளி ்‌ 


இராக தரங்கிணி 


பதினான்காவது நூற்றாண்டில்‌ வாழ்ந்தலோசனகவி இயற்றிய “இராக 
தரங்கிணி” என்னும்‌ வடமொழி நூலில்‌ பன்னிரண்டு மேள இராகங்களையும்‌, 
எழுபத்தைந்து இளை (ஜன்ய) இராகங்களையும்‌ அவர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌- 
தோடி, கெளளை, கர்நாடக ராகம்‌,கேதாரம்‌, இமன்‌,சாரங்கா,மேகராகம்‌, 
துனாஸ்ரீ, பூர்வ ராகம்‌, முகாரி, இபகா, ஆகிய பன்னிரண்டு இராகங்களும்‌ 
மேள இராகங்களாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. 


சுரமேள கலாநிதி 


பதினாறாவது நூற்றாண்டில்‌ வாழ்ந்த இராமாமாத்தியர்‌ 7550-ஆம்‌ 
ஆண்டு “சுரமேள கலாநிதி: என்னும்‌ நரலை வடமொழியில்‌ இயற்றினார்‌. 
இதில்‌ இருபது மேளங்களின்‌ பெயர்களும்‌, அறுபத்து மூன்று இளை (ஜன்ய) 
இராகங்களின்‌ பெயர்களும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன.$ 


முகாரி, மாளவகெளளை, ஸ்ரீ, சாரங்கநாட,இந்தோளம்‌, சுத்தராமக்‌ 
சிரியா, தேசாக்ஷி, கன்னடகெளளை, சுத்தநாட்ட,ஆகிரி, நாதநாமக்கிரியா. 
சுத்த வராளி, கெளளை, வசந்த பைரவி, கேதாரகெளளை, இச்சிச்சி, 
சாம வராளி, ரேவகுப்தி, சாமந்தா, காம்போஜி ஆகயவை மேள இராகங்கள்‌ 
என இராமாமாத்தியர்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. 


இந்த இருபது மேளங்களிலும்‌ வரும்‌ சுரங்கள்பற்.றிய முழு விவர ங்களும்‌ 
இந்நூலுள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, நிஷாதம்‌ என்றால்‌ அது 
கைக நிஷாதமா, காகலி நிஷாதமா அல்லது சுத்த நிஷாதமா என்று இந்‌ 
நூலில்‌ சந்தேகத்திற்கு இடமில்லாமல்‌ தெளிவாகக்‌ கு றிப்பிடப்பட்டுள்ளது.7 
ஓர்‌ இராகத்தில்‌ பயன்படும்‌ சுரங்களின்‌ பாகுபாடுகளைத்‌ தெளிவாய்க்‌ 
குறிப்பிடுவதில்‌ இராமாமாத்தியர்‌ ஒரு முன்னோடியாகத்‌ இகழ்த்தார்‌ என்து 
- சொல்லலாம்‌. 


இராகங்களும்‌ 227 
இராக வீபோதம்‌ : 


ஆந்திர நாட்டைச்‌ சேர்ந்த சோமநாத கவி என்பவர்‌ ௫. பி. 1600-இல்‌ 
“ராக விபோதம்‌” என்னும்‌ இசை நரலை வடமொழியில்‌ இயற்றினார்‌. இதில்‌ 
23 இராகங்கள்‌ மேளங்களாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றின்‌ இளை 
இராகங்களாக 75 இராகங்கள்குறிப்பிடப்பட்டுள்ளன. 


பதினான்காவது, பதினாறாவது நூற்றாண்டுகளில்‌ இயற்றப்பட்ட 
இராக தரங்கிணி, சுரமேள கலாநிதி முதலிய இசை நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள 
மேள இராகங்களான மூகாரி, மாளவகெளளை, ரேவகுப்தி, சாரங்கா, 
தோடி போன்றவை இந்நூலிலும்‌ காணக்கிடைக்கின்றன.இளை இராகங்களில்‌ 
கேதாரம்‌, லலிதா, சாவேரி, வேளாவளி போன்ற தற்கால வழக்கில்‌ இருக்கும்‌ 
இராகங்களும்‌ காணப்படுகின்றன. 


இதுவரை இயற்றப்பட்ட இசை நூல்களில்‌ இராக சஞ்சாரம்‌ கொடுக்கப்‌ 
படவில்லை. இந்நூலில்‌ இராக சஞ்சாரம்‌ குறிப்பிடப்பட்டிருப்பது ஒரு 
முன்னோடியான முயற்சியாகும்‌.15 


கரயக்க மன்னர்களின்‌ கலைத்தொண்டு 


விசயநகரப்‌ பேரரசின்‌ சார்பில்‌ தமிழ்நாட்டில்‌ மதுரை, திருச்சராப்பள்ளி, 
குஞ்சை ஆய இடங்களைத்‌ தலைநகர்களாகக்‌ கொண்டு, நாயக்க மன்னர்கள்‌ 
யதஇனாறாம்‌ நூற்றாண்டு முதல்‌ ஆட்சி செலுத்தி வந்தனர்‌. குஞ்சையை 
ஆண்ட நாயக்கர்‌ பரம்பரையின்‌ முதல்‌அரசர்‌ கேசவப்பநாயக்கர்‌.?இவருடைய 
காலம்‌ இ.பி. 7549 முதல்‌ 2572 வரையாகும்‌.*? விசயநகர அரசரான அச்சுத 
தேவரால்‌ தஞ்சையும்‌ அதனைச்‌ சுற்றியுள்ள இடங்களும்‌ கேசவப்ப நாயக்‌ 
கருக்கு அன்பளிப்பாகக்‌ கொடுக்கப்பட்டன. இவர்‌ வைணவராக இருந்த 
போதிலும்‌ சைவ, வைணவ கோயில்களுக்குப்‌ பொன்னையும்‌, பொருளையும்‌ 
வழங்கினார்‌. 


அவருடைய குமாரரான அச்சுதப்ப நாயக்கருடைய காலம்‌ ௪,பி. 7 தரர 
- மூதல்‌ இ. பி. 1614 வரையாகும்‌. இவருடைய காலத்தில்‌ தஞ்சையில்‌ இசை 

போன்ற அருங்கலைகள்‌ போற்றி வளர்க்கப்‌ பெற்றன. மெலட்டூரில்‌ பாகவத 
மேளம்‌ என்னும்‌ தெலுங்கு இசை தாட்டிய நாடகங்கள்‌ உருவாவதற்கும்‌ 
அவை வளர்ச்சியுற்று சிறத்த கலைப்‌ படைப்புகளாக விளங்குவத ற்கும்‌ காரண 
_ மாய்‌ இருந்தவர்‌ அச்சுதப்ப நாயக்கரேயாவார்‌.”! 


அச்சுதப்ப நாயக்கருக்கு அடுத்தபடியாகத்‌ தஞ்சையை அரசாண்ட 
ம்க்‌ அவருடைய குமாறர்‌ இரகுநாத நாயக்கர்‌ ஆவார்‌. இவரது காலம்‌. 
அ. பி. 7600 முதல்‌ 2634 வரையாகும்‌.இவர்‌ இசையில்‌ சிறந்து விளங்கினார்‌ 


2124 நுண்ணலரகுகளும்‌ 


வீணை வாசிப்பதில்‌ தேர்ச்சி பெற்றவர்‌. ஐயந்தசேனா போன்ற புதிய 
இராகங்களையும்‌, இராமானந்த தாளம்‌ போன்ற புதிய தாளங்களையும்‌ 
கண்டுபிடித்திருக்கிறார்‌.”” இவர்‌ தெலுங்கில்‌ பல நூல்களை எழுதியுள்ளார்‌. 
இசை வாணர்கள்‌, வீணைக்‌ கலைஞர்கள்‌, நாடக நடிகர்கள்‌ முதலியோரை 
ஆதரித்தார்‌. இருபத்தைந்து மெட்டுகள்‌ கொண்ட வீணையை முதன்‌ 
முதலில்‌ இவர்‌ அமைத்து இரண்டு தான நிலைகளை (ஸ்தாயி) நிறைவாக்கி 
னார்‌. இதற்கு முன்பு பதினேழு மெட்டுகள்‌ கொண்ட வீணையே வழக்கில்‌ 
இருந்தது.33 இவர்‌ “சங்கத சுதா என்ற இசை இலக்கண நூலை இயற்றி 
இருக்கிறார்‌. 


நாயக்க மன்னர்கள்‌ ஆந்திர மரபைச்‌ சேர்ந்தவர்கள்‌. அவர்களின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ முதலாவதாகத்‌ தெலுங்கு மொழிக்கும்‌ அதற்கு அடுத்த 
படியாக வடமொழிக்கும்‌ முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்டது. தமிழ்‌ மொழி 
யின்‌ வளர்ச்சி குறித்து ஆர்வம்‌ காட்டப்படவில்லை.பழந்தமிழ்ப்பண்‌ பாட்டின்‌ 
மையமாக இருந்த தஞ்சை,நாயக்க மன்னர்கள்‌ காலத்தில்‌ தெலுங்கு இலக்கிய 
மையமாகத்‌ திகழ்ந்தது.”* 


இரகுநாதநாயக்கரிடமும்‌ அவரது முன்னோரான அச்சுதப்ப நாயக்கர்‌, 
சேவப்ப நாயக்கர்‌ ஆகியோரிடமும்‌ அமைச்சராகப்‌ பணியாற்றிய கோவிந்த 
இட்சுதர்‌ என்பவர்‌ தெலுங்கும்‌ வடமொழியும்‌ நன்கு கற்றுத்‌ தேர்ந்தவர்‌. 
இசையிலும்‌ இவர்‌ தேர்ச்சி பெற்று விளங்கினார்‌. இவர்‌ திறமையுடன்‌ அரசு 
அலுவல்களைக்‌ கவனித்துவந்தார்‌. அருங்கலைகளுக்கு வேண்டிய ஆதரவையும்‌ 
அரசரிடம்‌ பெற்றுத்‌ தந்தார்‌. கோவிந்தபுரம்‌, கோவிந்தகுடி முதலிய ஊர்கள்‌ 
இவருடைய பெயரில்‌ வழங்கி வருகின்றன.” அய்யன்‌ என்று அவர்‌ பொது 
மக்களால்‌ அழைக்கப்பட்டார்‌.அ௮ய்யம்பேட்டை, அய்யன்குளம்‌,அய்யன்‌ கடைத்‌ 
தெரு முதலியவை அவருடைய நினைவாக இடப்பெற்ற பெயர்களாகும்‌. 


சங்கீத சுதா 


இரகுநாத நாயக்க மன்னர்‌ இயற்றிய இத்த நூலின்‌ கடைசி மூன்றூ 
அத்தியாயங்களும்‌ கஇடைக்கவில்லை. அன்னமாச்சாரியா பயன்படுத்திய 
இராகங்கள்‌ பற்றியோ, புரந்தரதாசரின்‌ தேவர்‌ நாமாக்கள்‌ பற்றியோ, 
பரம்பரை பரம்பரையாகச்‌.சறப்புடன்‌ ளிளங்கிவரும்‌ நாகசுர இசை பற்றியோ 
இந்நூலில்‌ குறிப்பிடப்படவில்லை. ஏற்கெனவே பலரால்‌ இயற்றப்பட்டுள்ள 
இசை இலக்கண நூல்களை ஆதாரமாசுக்‌ கொண்டே இந்நூல்‌ எழுதம்‌ 
்‌ பட்டுள்ளது. ம்‌ 


இராகங்களும்‌ 


கு. சே 3 இ டெடி (09% 





இந்நூலில்‌ ஐம்பது இராகங்கள்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இராகங்‌ 
களின்‌ போக்கு (சஞ்சாரம்‌), இலக்கணம்‌ (லட்சணம்‌) முதலியவைட்கொடுக்கமப்‌ 
பட்டு உள்ளன. அந்த இராகங்கள்‌ வருமாறு.*? 


நாட்டை 
கூர்ஜரி 
செளராஷ்டிரம்‌ 
மேசபெளளி 
சாயாகெளளை 
குண்டக்ரியா 
சாளகநடிகா 
சுத்த வசந்தம்‌ 
நாதராமக்ரியா 
கெளள 

பெளளி 


கர்நாடக பங்களா 


லலிதா. 
மலகரி 

பாடி 
சாவேரி 
'இரேவகுப்தி: 


வராளி .. : 


109 
௮0 
23 
22 
24 
4 
௮௦ 
௮6 
27 
28 
209 


0 


217 
22 
22 
94 
ல 
26 


ஸ்ரீராகம்‌ 
சாளகபைரவி 
கண்ட இராகம்‌ 
வேளாவளி 
தேவகாந்தாரி 
மாளவளஸ்ரீ 
ரீதிகெளள 
மத்யமாதி 
கதன்னாசி 
ஐயந்தசேனா 
பின்னசட்ஜம்‌ 
இந்தோள வசந்தம்‌ 
இந்தோளம்‌ 
பூபாளம்‌ 
சங்கராபரணம்‌ 
ஆரபி 
பூர்வகெளளை 
நாராயணி 


214 நுண்ணலகுகளும்‌ 


37 நாராணகெளள கீ முகாரி 

28 அஆஹிரி 25 சுத்தராமக்ரியா 

39 ஆபேரி 26 கேதார கெளளை 
40 வசந்தபைரவி 27 நாராயண கெளளை 
4] சாமந்தம்‌ 48 இச்சிச்ச 

42 கன்னட கெளள 29 தேசாஹி 

49 காம்போதி 50 பைரவி 

பரத சாஸ்திரம்‌ 


இன்றைக்குச்‌ சுமார்‌ 250 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அரபத்த 
நாவலர்‌ எழுதியபரத சாஸ்திரம்‌” என்ற நூலில்‌ அவர்‌ காலத்திற்கு முன்ப 
குமிழ்நாட்டில்‌ வழக்கில்‌ இருந்த 776 இராகங்களின்‌ பெயர்கள்‌ கொடுக்கப்‌ 
பட்டு உள்ளன.8 இவற்றில்‌ &ழ்க்கண்ட 32 இராகங்கள்‌ தலைமைபெற்ற 
இராகங்கள்‌ என்று கூறப்பட்டுள்ளன. 


1 மேகவிரஞ்சி 77 கெளளி 
2 குறிஞ்சி 78 காந்தாரி 
2 பூபாளம்‌ 79 காம்போதி 
34 கைசிகம்‌ 20 இலலிதை 
5 வராளி 2.7 தேவக்கிரியை 
6 மலகரி 22 தேசாக்ஷி 
? பல்லதி 22 மாளவி 
8 இந்தோளம்‌ 24 சாவேரி 
9 படமஞ்சரி 25 தேசி 
170 நாராயணி 26 சாரங்கம்‌ 
727 நாட்டை 27 தோடி 
12 வசந்தம்‌ 28 இராமக்கிரியை 
72 பெளளி 29 வேளாவளி 
74 சீராகும்‌ 20 பைரவி 
7௪ பங்காளம்‌ 27 குண்டகக்ரியை 
176 கூர்ச்சரி 32 தன்னியாசி 


அபிதான சிந்தாமணி என்ற பொருளகராதி நூலிலும்‌ இத்தத்‌, தலைமை 
பெற்ற 24 இராகங்களும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


குலைமை பெற்ற இந்த 44: இராகங்களில்‌ மேகவிரஞ்சி, குறிஞ்சி. 
கைசிகம்‌, வராவி, இத்தோளம்‌, நாராயணி, நாட்டை, சீரகம்‌, 


இராகங்களும்‌ 21௪ 


பங்காளம்‌, கூர்ச்சரி, காந்தாரி, கெளளி, வேளாவளி, பைரவி, தன்னியாசி 
என்னும்‌ இராகங்கள்‌ பழந்தமிழ்‌ மக்கள்‌ வழங்கி வந்த இராகங்களே 
என்று ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ கூறியிருக்கிறார்‌.” 


ஆரி, நீலாம்பரி, பியாகடை, புன்னாகவராளி, வராளி ஆகிய 
இராகங்கள்‌ சோக உணர்ச்சியை வெளிப்படுத்தவும்‌, காம்போதி, தன்னியா9, 
சாவேரி ஆகிய இராகங்கள்‌ மதஇிழ்ச்சியைத்‌ தெரிவிக்கவும்‌, நாட்டை இராகம்‌ 
வீர உணர்ச்சியைப்‌ பிரதிபலிக்கவும்‌ பயன்படுத்தப்பட்டன என்று இந்‌ 
நூலில்‌ கூறப்பட்டுள்ளது. 


பழந்தமிழ்‌ நாட்டில்‌ வழங்கி வந்த 92 தாய்‌ இராகங்கள்‌ 


வேங்கடமகி 77-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 78 மேளகர்த்தா இராகங்களை 
மூதல்‌ முதலில்‌ அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு, பழந்தமிழ்‌ மக்கள்‌ விவாத 
சுரங்கள்‌ இல்லாத 32 தாய்‌ இராகங்களையே பாடி வந்தனர்‌ எனத்‌ தஞ்சை 
ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌.3? இதையே நாகசுர வித்வான்‌ திரு 
எம்‌. கே. எம்‌. பொன்னுசாமிப்‌ பிள்ளையும்‌ கூறியிருக்கிறார்‌.31 


இராகம்‌ சுரங்கள்‌ 
7 அனுமத்தோடி சரி3க4 மப த3 நி4 
2 தேனுகா சரி?க* மப த3 நி 
3 நாடகப்ரியா சரி?க* மப த நி4 
48 கோலைப்ரியா சரி க4*$ம$ப த4 நி 
5 வகுளாபரணம்‌ சரி3க$ம£ப த3 நி4 
6 மாயாமாளவ கெளளை சரி? க£ மப த3 நி 
7 சக்ரவாகம்‌ சரி க£₹ மப த. நி4 
8 சூர்யகாந்தம்‌ சரி? க மப த. நி£ 
9 நடபைரவி சரி*க4 மப த? நி4 
20 €ரவாணி சரி4க4 மப தூ நி£ 
17 கரகரப்ரியா சரி4* ௧4 மப த* நி& 
372 கெளரிமனோகரி சரி க4 மப த4 நி6 
74 சாருகேசி சரி4 க₹மப த3 நி4 
மீக சரசாங்கி சரி4 கம பத3 நி 
75 அரிகாம்போதி சறரி4 க ம3 ப த4* நி 
76 தீரசங்கராபரணம்‌ சரி4 ௧£ ம£ப த4 நி 
பலப்ரியா . 


சரிக! ம*பத3 நி4 


216 நுண்ணலருகளும்‌ 
இராகம்‌ சுரங்கள்‌ 

728 சுபபந்துவராளி சரி? க ம*பதூநி6 
19 ஷட்‌ விதமார்கினி சரி க4ம4 ப த4 நி4 
20 சுவர்ணாங்கி சரி க*ம*ப த* நி6 
21 நாமநாராயணி சரி க$ம* ப த நி4 
22 காமவர்த்தினி சரி” க$ம* ப த3 நி 
23 இராமப்ரியா சரி£$க$ம* ப தகு4 நி4 
24 கமனப்ரியா சரி” க$ம4பத* நி£ 
2௦ ஒஷண்முகப்ரியா சரி4க*ம4 ப தூ றி4 
26 சிம்மேந்திர மத்யமம்‌ சரி*க*ம*ப த நி6 
27 ஏமவதி சரி4க*$ம* ப த4* நிக 
28 தார்மவதி சரி4 ௧4 ம4 ப த4 நி6 
29 ரிஷபப்ரியா சரி*க$ம*ப த? நி* 
20 லதாங்கி சரி4க$ம*ப த? நி£ 
31 வாசஸ்பதி சரி*க₹ம4ப த* நி4 
32 மேசகல்யாணி சரி*க$ம*ப த4 நி£ 
'சதுர்தண்டிப்பிரகாசிகை 


இரருநாத நாயக்க மன்னரின்‌ குமாரரான விஜயராகவ நாயக்கர்‌ இ.பி. 
7622 மூரல்‌ கி.பி. 7672 வரை குஞ்சையில்‌ அரசு செலுத்தினார்‌. விஜயராகவ 
நாயக்கர்‌ தம்‌ தந்தையைப்‌ போலவே, இசையில்‌ தேர்ச்சி பெற்று விளங்கினார்‌. 
அவர்‌ ஒருசிறந்த கவிஞராகவும்‌ தஇிகழ்ந்தார்‌. தம்மை நாடிவந்த இசை 
வாணர்கள்‌, இரகம்‌ பதக வ கி்‌ கவிஞர்கள்‌ ஆகியோரை அவர்‌ ஆதரித்து 
வந்தார்‌. 


கோவிந்த தீட்சிதரின்‌ குமாரரான வேங்கடமக அவரது அமைச்சராகம்‌ 
பணியாற்றினார்‌. வேங்கடமக இசை, வடமொழி, சோதிடம்‌ போன்ற பல 
துறைகளில்‌ புலமை பெற்றிருந்தார்‌. பல கீதங்கள்‌, பிரபந்தங்கள்‌ முதலிய 
வற்றை இவர்‌ இயற்றியுள்ளார்‌. இவர்‌ கி.பி. 1660-ஆம்‌ ஆண்டு“சதுர்‌தண்டிப்‌. 
பிரகாசிகை: என்னும்‌ இசை இலக்கண நூலை இயற்றினார்‌. இந்நூல்‌ வீணை, 
சுருதி, ஈரம்‌, மேளம்‌, இராகம்‌, ஆலாபனை, தாயம்‌, கீதம்‌, பிரபந்தம்‌. 
காளம்‌ முதலியவற்றை விளக்கும்‌ பத்து அத்தியாயங்கள்‌ கொண்டது. 72 மேள 
கர்த்தா இராகங்கள்‌ அமைக்கலாம்‌ என்று கண்டறிந்து அதற்கு முதன்முதலாக 
ரவா இவர்தான்‌.33 இவர்‌ தமது நூலில்‌ 79 மேள கர்த்தா இராகம்‌ 


அஇராகங்களும்‌ இரத 
களைக்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. அவை தமது காலத்தில்‌ பிரசித்தியாக இருந்தன 
என்று கூறியுள்ளார்‌. மீதமுள்ள 52 மேளகர்த்தா இராகங்கள்‌ பிற்காலத்தில்‌ 
பிரசத்தியாக வரக்கூடியவை என்று குறிப்பிட்டிருக்கிறார்‌. 


சதுர்தண்டிப்‌ பிரகாசிகையில்‌ கூறப்பட்டுள்ள 19 மேளகர்த்தா இராகங்கள்‌55 


7 முகாரி 17 சங்கராபரணம்‌ 
2 சாமவராளி 12 நாட 
3 பூபாளம்‌ 72 தேசாகஷி 
4 இச்சிச்ச 74 சாமந்த 
5 வசந்தபைரவி 5 சுத்தவராளி 
6 கெளளை 76 பந்துவராளி 
? பைரவி 17 சுத்தராமக்கிரி 
8 ஆரி 78 இம்மராவ 
9 ஸ்ரீராகம்‌ 179 கல்யாணி 
170 காம்போஜி 


வேங்கடமக கொடுத்துள்ள இந்த 19 மேளகர்த்தா இராகங்களில்‌ 
ஒரு இலவற்றில்‌ ஆரோசையும்‌ (ஆரோகணம்‌) அமரோசையும்‌ (அவரோகணம்‌) 
சம்பூரணமாக இல்லை. சில வர்‌. ஜ இராகங்களும்‌ இதில்‌ காணப்படுகின்றன. 
முகாரி, பூபாளம்‌, கெளளை, ஸ்ரீராகம்‌, காம்போஜி, ஆகிய இராகங்கள்‌ 
சம்பூரண இராகங்கள்‌ அல்ல. உதாரணமாக, பூபாளம்‌ இராகத்தில்‌ ம, நி 
ஆய இரு சுரங்களும்‌ வருவதில்லை, ஒளடவ இராகம்‌ (பண்‌. திறம்‌) 
காம்பேரஜி இராகத்தில்‌ ஆரோசை (ஆரோகணம்‌) ஆறு சுரங்களைக்‌ 
கொண்டது. ஷாடவம்‌ (பண்ணியல்‌) அமரோசை சம்பூரணம்‌. வேங்கடமஇ 
காலத்தில்‌ ஒரு மேளகர்த்தா இராகத்திற்கு ஆ ரே சச (ஆரோகணம்‌) 
அமரோசை (அவரோகணம்‌) ஆகிய இரு நிலைகளிலும்‌ ஏழு சுரங்களும்‌ 
(சம்பூரணம்‌) வர வேண்டும்‌ என்ற மூறை (நியதி) இருந்ததாகத்‌ தெரிய 
வில்லை. மேலும்‌,பாஷாங்க இராகமும்‌ மேளகர்த்தா இராகமாகக்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. உதாரணம்‌. காம்போஜி இராகம்‌, 


சங்கீத சாராம்ருதம்‌ 


தஞ்சையில்‌ நாயக்க மன்னர்‌ ஆட்சியை அடுத்து ௫, பி. 1676 முதல்‌ 
3855 வரை,அதாவது சுமார்‌ 180 ஆண்டுகள்‌ மராட்டிய மன்னர்களின்‌. ஆட்‌ 
நடைபெற்றது. மராட்டிய மன்னர்கள்‌ தெலுங்கு, வடமொழி, மராத்து 
ஆயை மொழிகளை ஆதரித்து அவற்றை வளப்படுத்‌தினர்‌. இசை, “நாட்டியம்‌ 
"நாடகம்‌ போன்ற கலைகளையும்‌ அவர்கள்‌ ஊக்குவித்தனா்‌ ்‌ ர்‌ 


218 நுண்ணலகுகளும்‌ 


துக்காஜி என்று அழைக்கப்பட்ட முதலாவது துளஜா மன்னர்‌ தஞ்சை 
யில்‌ க. பி. 7728 முதல்‌ 1736 வரை அரசாண்டார்‌. இவர்‌ இசையில்‌ நல்ல 
தோர்ச்சி பெற்று விளங்கினார்‌. இவருடைய இசைத்திறனைப்‌ புகழ்ந்து பல 
கவிஞர்கள்‌ பதங்கள்‌, சுரஐதிகள்‌, பத்யங்கள்‌ முதலியவற்றை இயற்றி 
உள்ளனர்‌. இவர்‌ வடமொழி, தெலுங்கு, மராத்தி அகிய மொழிகளில்‌ 
புலமை பெற்று விளங்கினார்‌. ஆயுர்வேதம்‌, சோதிடம்‌ அஇியவற்றையும்‌ 
கற்றுத்‌ தேர்ந்தார்‌. 


இவர்‌ வடமொழியில்‌ இயற்றிய “சங்கத சாராம்ருதம்‌” என்னும்‌ இசை 
இலக்கண நூலில்‌ இராகங்கள்‌ மற்றும்‌ இராக இலட்சணங்கள்‌ பற்றி விரிவாக 
விளக்கப்பட்டுள்ளன. இந்நூல்‌ ௬௬௫, சுத்த சுரம்‌, விக்ருதகரம்‌, கிராமம்‌, 
மூர்ச்சனை, பிரபந்தம்‌, தாளம்‌ போன்றவற்றை விளக்கும்‌ 14 அத்தியாயங்‌ 
களைக்‌ கொண்டது. இந்நூலில்‌ 21 மேளங்கள்‌ குறிப்பிடப்பட்டு உள்ளன. 
அவை வருமாறு 


்‌ ஸஸ்ரீராகம்‌ 12 இந்துராமக்கிரி 
2 சுத்தநாட்டை 14 இச்ச்சி 
2 மாளவகெளளை 74 சாமவராளி 
4 வேளாவளி 75 வசந்த பைரவி 
5 வராளி 76 பின்னசட்ஜம்‌ 
6 சுத்தராமக்கிரி 77 தேசாகஷி 
₹£ சங்கராபரணம்‌ 18 சாயாநாட்டை 
8 காம்போஜி 79 சாரங்கா 
9 பைரவி 20 தோடி 

10 முகாரி 21 கல்யாணி 

77 வேகவாகினி 


சங்கீரக சூடாமணி 


பதினெட்டாவது நூற்றாண்டில்‌ வாழ்ந்த கோவிந்தாச்சாரியர்‌ இயற்றிய 
“சங்கீரக சூடாமணி என்ற வடமொழி இசை இலக்கண நூலில்‌ மேளகர்த்தா 
இராகங்களில்‌ ஏழு சுரங்களும்‌ ஆரோசையிலும்‌, அமரோசையிலும்‌ வரிசைக்‌ 
கிரமமாக வரவேண்டிய முறை கடைப்பிடிக்கப்பட்டுள்ளது. மேளகர்த்தா 
இராகத்தில்‌ ஆரோசையில்‌ எந்த வகையான சுரங்கள்‌ வருகன்றனவோ அதே 
வகையான சுரங்கள்‌ அமரோசையிலும்‌ வருகன்றன. தற்பொழுது நம்‌ வழக்க 
லுள்ள கனகாங்கி, இரத்னாங்க முதலிய பெயர்கள்‌ கொண்ட 723 மேள 
கர்த்தாக்களின்‌ பெயர்கள்‌ இந்த நரலில்‌ காணக்‌ இடைக்கின்றன. தியாகராஜர்‌ 
இந்த நூலில்‌ கூறப்பட்ட இசை முறையையே பின்பற்றியுள்ளார்‌. 


இராகங்களும்‌ த்த 


72 மேளகர்த்தா இராகங்கள்‌ அமைக்கப்பட்ட முறை, விவாதி மேளங்‌ 
கள்‌, இளை இராகங்கள்‌, வர்ஜம்‌, வக்கிரம்‌, பாஷாங்கம்‌ எனப்பட்ட மூன்று 
வகையான இளை இராகங்கள்‌, களை இராகங்களின்‌ எண்ணிக்கை மூதலிய 


விவரங்கள்‌ புதிய இராகங்கள்‌” என்னும்‌ நூலில்‌ 78 முதல்‌ 88 வரை உள்ள 


பக்கங்களில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன.55 


72 மேளகர்த்தா இராகங்கள்‌ 


இராகம்‌ சுரங்கள்‌ 
1 கனகாங்கி சரி? க£ம£ பத? நி? 
2 இரத்னாங்கி சரிகமப த நி* 
3 கானமூர்த்தி சரிக” ம?பத” நி 
கீ வனஸ்பதி சரிக” மப த* நி* 
5 மானவதி சரிகமப த” நி 
6 தானரூபி சரி” க” ம*பத” நிர 
7 சேனாவதி சரி? க* ம£ப த: நி 
,8 அனுமத்தோடி சரி” க* ம£ ப த* நி4 
9 தேனுக சரி”க* மப த நி£ 
70 நாடகப்ரியா சரி” க* ம£ப த* நி* 
171 கோகிலப்ரியா ச.ரிக* ம? பத* நி 
172 ரூபாவதி சரி£க4* ம£ப த? நி 
74 காயகப்ரியா சரி” க£ ம£ப த: நி 
74 வகுளாபரணம்‌ சரி க£ம£ப த: நி4 
ரத மாயாமாளவ கெளளை சரி? க ம£ ப த£ நி 
76 சக்ரவாகம்‌ சரிகமப த* நி* 
77 சூர்ய காந்தம்‌ சரி? க£ம£ப த* நி 
18 ஹாடகாம்பரி சரிக? ம£ப த நி 
19 ஐஜங்காரத்வனி சறி* ௧4 ம£ ப த? நி 
20 நடபைரவி சரி* ௧4 ம£ ப த? நி4 
217 இரவாணி சரி* ௧4 ம£ப த நி? 
22 கரசரப்ரியா சறி*க* ம£ப த. நி4 
23 கெளரி மனோகரி. சரி* ௧4 ம£ப த* நி 
24 வருணப்ரியா சரி* க*ம£ப தீ நி 
825 மாரரஞ்சனி சரி*க£ம£ பத? நி 


220 


5306 
27 
28 
29 
20 
21 
22 
22 
24 
2௦ 
20 
27 
28 


49 


40 
41 
42 
48 
44 
கீ5 
46 
47 
48 
49 
50 
53 
52 
ச 
தக 
கச 
56 
57 


இராகம்‌ 
சாருகேசி 
சரசாங்கி 
அரிகாம்போதி 
இரசங்கராபரணம்‌ 
நாகானந்தி 
யாகப்ரியா 
இராகவர்த்தினி 
காங்கேயபூஷணி 
வாகதீஸ்வரி 
சூலினி 
சலநாட்டை 
சாலக 
ஐலார்ணவம்‌ 
ஜாலவராளி 
நவநீதம்‌ 
பாவனி 
இரகுப்ரியா 
கவாம்போதி 
பவப்ரியா 
சுபபந்துவராளி 
ஷட்விதமார்கினி 
சுவர்ணாங்கி 
திவ்யமணி 
துவளாம்பரி 
நாமநாராயணி 
காமவர்த்தினி 
இராமப்ரியா 
கமனப்ரியா 
விஸ்வம்பரி 
சியாமளாங்கு 
ஷண்முகப்ரியா 
சிம்மேந்திர மத்தியமம்‌ 


சுரங்கள்‌ 


சரிக? 
சறி4க: 
ச ரி4 ௧5 
சரி4 தூ 
சறி4 ௧ 
சரி$த£ 
சரிக 
சரித 
சரித? 
சரி கூ 
சரித 
சரி 2 
சரிக 
சரி௨2௧” 
சரி? க” 
சறி?க£ 
சறி?க£ 
சரி?க* 
சரி? க* 
சரி?க* 
சரி த* 
சரி? த* 
சறிக* 
சரிக 
சரிக? 
சரிக 
சரிக? 
சறி:கீ 
சரிக? 
சரி*க* 
சரி*க* 
சரி*க* 


மப த? நிக 
ம்‌ பத? நி௦ 
ம்‌? ப கு4 இ* 
மப 4 நி 
ம? ப த? நி? 
மபத: தி்‌ 
மப த: நி* 
ம?ப கு நி 
ம்ப த: நி* 
ம? ப த%* நி 
மப த நி6 
ம* ப த? நி* 
ம*ப த? நி* 
ம* பத? நி 
மப த: நி4 
ம*்பு கு* நி? 
ம*ப த நி 
ம4* ப த நி 
ம* ப த£ நி* 
ம* ப த நி* 
ம*ப த: நி* 
ம* ப த4* நி5 
ம* ப த நி* 
மப த நி* 
ம* ப த£ நி* 
ம* ப .த£ நி 
ம்‌ ப த* நி4 
ம* ப த* நி* 
ம* ப த நி 
ம* ப த£ நி£ 
ம* ப த£ நி* 
ம* பத நி* 


நுண்ணலகுகளும்‌- 


4இராகங் களும்‌ 
இராகம்‌ சுரங்கள்‌ 
58 ஹேமவதி சரி*க*ம*பத* நி4 
59 தர்மவதி சரிகமப த நி 
60 நீதிமதி சரி*க*ம*பத' நி£ 
61 காந்தாமணி சரி*க£ம*பத: நி 
62 ரிஷபப்ரியா சரி*க$ம*பத: நி* 
63 லதாங்கி சரிக” ம*ப த£ நி? 
64 வாசஸ்பதி சரிக: ம*பத”நி* 
65 மேசகல்யாணி சரி*க$ம*பத' நி! 
66 இத்ராம்பரி சறி*க£ம*ப த? நி 
ததர சரிக" மப தர தி 
6௪ ஜோிஸ்வரூபினி சரிக ம£ப த: நி* 
60 தாதுவர்த்தனி சரிக ம*பத* நி 
70 நாகொபூஷணி சரி£க£ம*பத* நி* 
71 கோசலம்‌ சரி£க£ ம*ப தர்‌ நி 
72 இரசகைப்ரியா சரி$க*ம*ப த நி 


224 


72 மேளகர்த்தா இராகங்களும்‌ அவற்றில்‌ பிறந்துள்ள ஆயிரக்கணக்‌ 
கான பல களை இராகங்களும்‌ (ஜன்ய இராகங்கள்‌) பல இசை இலக்கண 


நூல்களில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. அவை வருமாறு : 


17 சங்கே சந்திரிகா--சேலம்‌ மாணிக்க முதலியார்‌ இயற்றியது 
உ. சங்தத சுரப்பிரஸ்தார சாகரமு (தெலுங்கு) நாதமுனி பண்டிதர்‌ 
இயற்றியது 


3 கருணாமிர்த சாகரம்‌--இரண்டாவது நூல்‌ தஞ்சை ஆபிரகாம்‌ பண்டித்‌ 


இயற்றியது. 
பரத சங்கத ஸ்வய போதினி--சுந்தரராஜ சுவாமிகள்‌ இயற்றியது. 


5 பூர்விக சங்கேத உண்மை-நாகசுர வித்வான்‌ எம்‌.கே.எம்‌. பொன்னுசாமிப்‌ 


பிள்ளை இயற்றியது. 
6 சங்தோனுபவ சார இக்கிற்க்ட ப்ரத கனம்‌ ஸ்ரீநிவாசஜயங்கார்‌ 
இயற்றியது. 


7 மகாபாரத சூடாமணி--பாகம்‌ 4 சங்ததோதி ராக மேள லட்சணம்‌. 
முடிகொண்டான்‌ வெங்கட்ராம அய்யர்‌, ஆர்‌.விஸ்வநாீதய்யர்‌ ஆகியோர்‌ 


இயற்றியது. 


222 நுண்ணலகுகளும்‌ 
8 11445௦7908 501115-14180 கோறக11௦ 11081௦-ஆர்‌.ரங்கராமானுஜ ஐயங்கார்‌ 
இயற்றியது. 
9 தச்சூர்‌ சிங்கராச்சார்லு சகோதரர்கள்‌ இயற்றிய இசை நூரல்கள்‌ 
(தெலுங்கு). 
70 பாலையாழி--தஞ்சாஷூர்‌ பி. எம்‌. சுந்தரம்‌ இயற்றியது. 
71 சங்தே இராகக்கடல்‌--வீணை வித்துவான்‌ பம்பாய்‌ என்‌.மகாதேவஅய்யர்‌ 
இயற்றியது. 
ஜனக ஜன்ய கர்நாடக இராக லட்சணங்கள்‌--பேரா. கே. இராமச்‌ 
சந்திரன்‌ இயற்றியது. 


[ன 
[1 


்‌! 





இராகசுதாரசம்‌- சுவாமிமலை எஸ்‌. ஜானஇராமன்‌ கே. எஸ்‌. ரங்காச்‌ 
சாரி ஆகியோர்‌ இயற்றியது. 


724 இராகதிதி--சுப்பராவ்‌ இயற்றியது. 
25 இராகமாலை அல்லது இராகப்பிரஸ்தாரங்கள்‌--டி. ஏ. சம்பந்தமூர்த்தி 


ஆச்சாரியார்‌ இயற்றியது. 


16 இராகப்பிரவாகம்‌--டாக்டர்‌ எம்‌. என்‌. தண்டபாணி, திருமதி டி. 
பட்டம்மாள்‌ இயற்றியது. 


77 புதிய இராகங்கள்‌--பேராசிரியர்‌ து. ஆ. தனபாண்டியன்‌ இயற்றியது. 


இராகபுட முறை 


ஓர்‌ இராகத்தின்‌ பொருத்தமுள்ள சுரத்தொடர்களைத்‌ தெரிந்து, 
அந்த இராகத்தின்‌ சீவசுரம்‌, அமுத வைப்பு முதலியவற்றை வரையறுக்கவும்‌, 
அந்த இராகத்தின்‌ போக்கைப்‌ (சஞ்சாரம்‌) புரிந்து கொண்டு ஆலாபனம்‌ 
செய்யவும்‌, அந்த இராகத்தில்‌ வர்ணம்‌, சுரஜஇ, தம்‌, சர்த்தனம்‌ முதலிய 
வற்றை இயற்றவும்‌ பயன்படும்‌ முறை இராகபுட முறையாகும்‌. இராகப்புட 
மூறையயக்‌ கண்டுபிடித்து அதை இசை உலகிற்கு அளித்தவர்‌ குஞ்சை 
ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ ஆவார்‌. அவர்‌ பல வருடங்கள்‌ ஆராய்ச்சி செய்து, 
இராகப்புட முறையைக்‌ கண்டுபிடித்தார்‌. கருணாமிர்த சாகரம்‌ இரண்டாவது 
நூலில்‌ இராகப்புட முறையைப்‌ ப்ற்றி அவர்‌ விவரமாக எழுதியுள்ளார்‌.36 


இணை, இளை, நட்பு பகைச்‌ சுரங்களைப்‌ பற்றிய விவரங்களை 
“அபிரகாம்‌ பண்டிதர்‌ . குறிப்பிட்டுள்ள அலகு முறை” என்ற தலைப்பிலான 
அத்தியாயத்தில்‌ பார்த்தோம்‌. 


இராகங்களும்‌ 3௮22 


ச 1 ரி ௧1 க ம மூ ப 
பகைச்‌ நட்புச்‌ இளைச்‌ பகைச்‌ இணைச்‌ 
சரம்‌ சரம்‌ கரம்‌ சுரம்‌ சரம்‌ 


சரிகமபா என்பது இணைச்சுரத்‌ தொடர்‌ அல்லது இணைச்சுரத்‌ தொகுதி 
யாகும்‌. சரிகமா என்பது இளைச்சுரத்‌ தொடராகும்‌. சரிகா3 என்பது நட்புச்‌ 
சுரத்‌ தொடராகும்‌.சரிகா" என்பதும்‌ சரிகமா£ என்பதும்‌ பகைச்சுரக்‌ தொடர்‌ 
களாகும்‌. 


ஓர்‌ இராசத்தைப்‌ புடமிடுவதற்கு முதலில்‌ அது எந்த மேளகர்த்தா 
இராகம்‌, அதில்‌ வரும்‌ சுரபேதங்கள்‌ என்ன என்பதைக்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. அது கிளை இராகமானால்‌ எந்த மேளகர்த்தா இராகத்தில்‌ அது 
பிறந்திருக்கிறது என்பதையும்‌, அதன்‌ ஆரோசை (ஆரோகணம்‌) அமரோசை 
(அவரோகணம்‌) எவை என்பதையும்‌ தெரிந்துகொள்ள: வேண்டும்‌. இவ்வாறு 
தெரிந்து கொண்ட பின்பு, எடுத்துக்கொண்ட இராகத்தின்‌ இணை, கிளை, 
நட்புச்சுரத்‌ தொடர்களை வரிசையாக எழுத வேண்டும்‌. மெலிவு இயக்கின்‌ 
இளியிலிருந்து ஸமந்தரஸ்தாயி பஞ்சமம்‌) வலிவு இயக்கின்‌ இளி வரை (உச்ச 
ஸ்தாயி பஞ்சமம்‌) உள்ள இணை, கிளை, நட்புச்சுரத்‌ தொடர்களை எழுத 
வேண்டும்‌. அந்த இராகத்தில்‌ இளி(பா) இல்லாதிருந்தால்‌ (வர்‌.ஜம்‌) மெலிவு 
இயக்கன்‌ உழை (மா)யிலிருந்து வலிவு இயக்கின்‌ உழை வரையில்‌ உள்ள 
பொருத்தமான சுரத்‌ தொடர்களை எழுத வேண்டும்‌. 


உதாரணமாக, கரகரப்ரியா இராகத்தின்‌ புடமுறை இந்நூலில்‌ கொடுக்‌ 
கப்பட்டுள்ளது. அதன்‌ இணை, கிளை, நட்புச்‌ சுரத்கொடர்கள்‌ ஆரோசை 
முறையில்‌ இவ்வாறு வருகின்றன. ்‌ 


பதநிசா 
பதநிசரீ 
த.நி சரீ 
நி சரி 
நிசரிகா 
நிசரிகமா 
சரிகமா 


அமரோசை முறையில்‌ இணை கிளை நஈட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ இவ்வாறு 
வருகின்றன, 


அக நுண்ணலகுகளும்‌ 
ப்ம்க்‌ா 
ப்ம்க்ர்‌ 
ப்ம்க்ரிச்‌£ 
ம்க்ரிச்‌ா 
ம்‌ க்ரிச்நீ 
க்றிச்நீ 


இணைச்சுரக்‌ தொடர்கள்‌, களைச்சுரத்‌ தொடர்கள்‌, நட்புச்சுரத்‌ 
தொடர்கள்‌ முதலியவற்றைத்‌ தனியாகவும்‌ எழுதவேண்டும்‌. பகைச்சரத்‌ 
தொடர்களைக்‌ தவிர்க்க வேண்டும்‌. இணைச்சுரக்‌ தொடர்கள்‌ உத்தமப்‌ 
பொருத்தக்‌ தொடர்கள்‌ என்றும்‌, இளைச்சுரத்‌ தொடர்கள்‌ மத்திமப்‌ 
பொருத்தத்‌ தொடர்கள்‌ என்றும்‌, நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ அதமப்‌ 
பொருத்தத்‌ தொடர்கள்‌ என்றும்‌ கூறப்பட்டுள்ளன. இந்தத்‌ தொடர்களில்‌ 
இறுதிச்சுரம்‌ நெடிலாகவே இருக்கும்‌. உதாரணமாக, ஆரோசையில்‌ இணைச்‌ 
சுரத்தொடர்‌ சரிகமபா என்று வந்தால்‌, இதே தொடர்‌ அமரோசையில்‌ 
வரும்‌ பொழுது பமகரிசா என்று வரும்‌. முதல்‌ தொடரின்‌ ஆரம்ப சுரம்‌ 
இரண்டாவது தொடரின்‌ கடைசியில்‌ சா என்று நெடிலாக வருகிறது. 


இந்தச்சுரத்‌ தொடர்களை எழுதிக்கொண்டு வரும்பொழுது அவற்றை 
இணைக்கும்‌ சுரங்களையும்‌ இவ்வாறு எழுத வேண்டும்‌. 


ஆரோசை முறையில்‌ 


இணை, கிளை, நட்டுச்சுரத்‌ தொடர்கள்‌ இணைக்கும்‌ சுரம்‌ 
பதநிசா திதா 
ப.தநீசரீ ௪ நீ 
தறிசரீ ௪ நீ 
நிசரி ௪ நீ 
திசரிகா ரிசா 
நிசரிகமா கரீ 


சரிகமா கரீ 


இராகங்களும்‌ 285 


அமரோசை முறையில்‌ 


இணை, கிளை, நட்டிச்சுரத்‌ தொடர்கள்‌ இணைக்கும்‌ சுரம்‌ 
ப்ம்க்‌ா ம்‌ 
ப்ம்க்ரீ க்ம்‌ 
ப்ம்க்ரிச்‌ா ரிகா 
ம்க்றிச்‌£ ரிகர்‌ 
ம்க்ரிச்நி ச்றி 
க்ரிச்நீ. ச்‌ 

சீவசுரம்‌ ல. 


இணை, கிளை, நட்புச்சுரத்‌ தொடர்களின்‌ கடையில்‌ வரும்‌ 
ஒவ்வொரு சுரமும்‌ எத்தனைத்‌ தடவை வருகிறதென்று எண்ணிப்பார்க்கும்‌ 
பொழுது எந்தச்சுரம்‌ அதிகத்‌ தடவை வருகிறதோ அந்தச்சுரம்‌ சவகரமாகும்‌. 
கீவசுரத்தை எப்பொழுதும்‌ நெடிலாகவே வழங்கவேண்டும்‌. 


அமுதவைப்பு 


ஓவசுரத்திற்கு இணையாகவோ , இளையாகவோ வந்து, எண்ணிக்கை: 
யிலும்‌ சவசுரத்இற்கு அடுத்தபடியாக வரும்‌ சுரம்‌ அமுதவைப்பாகும்‌. இது 


*வகரத்திற்கு அடுத்தபடியான முக்கயச்‌ சுரமாகும்‌£?, 
பாடலமுதம்‌ 


ப இலை இரா கங்களில்‌ ஒரு சுரம்‌ அல்லது இரண்டு சுரங்களின்‌ அலகுகள்‌ 
குறைந்தோ, கூடியோ வரும்பொழுது அந்தச்‌ சுரம்‌ அல்லது சுரங்கள்‌ வரும்‌. 
இடங்கள்‌ அத்த இராகத்தின்‌ இனிமை மிக்க இடங்களாக இருக்கின்றன. 
இவ்வாறு அலகு குறைந்தும்‌ கூடியும்‌ வரும்‌ கரம்‌ பாடலமுதம்‌ எனப்படு ற து. 


ஒர்‌ இராகத்தின்‌ சீவசுரம்‌, அமுதவைப்பு, பாடலமுதம்‌ முதலியவை 
தெரித்து, இணை, இளை, நட்புச்‌ கரத்‌ தொடர்களை, அவற்றை இணைக்கும்‌ 
௬ரங்களோடு சேர்த்துப்பாடும்‌ பொழுது, அந்த இராகத்தின்‌ முழு வடிவம்‌. 
(சாயல்‌) நமக்குக்‌ இடைக்கிறது. அந்த இராகத்தின்‌ போக்கும்‌ (சஞ்சாரம்‌). 
தமக்குத்‌ தெறிவதால்‌ அந்த இராகத்தை வெகு எளிதில்‌ ஆலாபனம்‌. 
செய்யலாம்‌.? 


12 


226 நுண்ணலருகளுல்‌ 
வர்‌ஐ இராகங்கள்‌ 


ஓர்‌ இராகத்தின்‌ ஆரோசையிலாவது அமரோசையிலாவது அல்லது 
இரண்டிலுமாவது ஒரு சுரம்‌ அல்லது இரண்டு சுரங்கள்‌ விலக்கப்பட்டு இருக்கும்‌ 
போது அது வர்‌ ஐ இராகமாகிறது.வர்‌ ஐ இராகங்களுக்கும்‌ இராகப்புட முறை 
பொருந்தும்‌. வர்ஜம்‌ காரணமாக, சுரங்களின்‌ இடைவெளி மாறாது. 
உதாரணமாக, சாவேரி இராகத்தை எடுத்துக்‌ கொள்வோம்‌. இது பதினைந்‌ 
தாவது இராகமாகிய மாயாமாளவ கெளளை இராசத்தில்‌ பிறந்தது. இந்த 
இராகத்தின்‌ ஆரோசை சரிமபதச்‌ அமரோசை ச்நிதபமகரிச. ஆரோசையில்‌ 
சரிமா என்பது களைச்சுரத்‌ தொடராகும்‌. சரிமபா என்பது இணைச்சுரத்‌ 
தொடராகும்‌. ஆரோசையில்‌ சரிகா என்னும்‌ சுரத்கொடர்‌ வராது. ஆனால்‌, 
அமரோசையில்‌ கரிசா என்னும்‌ நட்புச்சுரக்‌ தொடர்‌ வருகறது.சுரத்தொடர்‌ 
களை இணைக்கும்‌ சுரங்களிலும்‌ சாவேரி இராகத்தின்‌ இலக்கணம்‌ கடைம்‌ 
பிடிக்கப்படுகிறது. ்‌ 


உதாரணமாக 
சரிமா காரீ 
சரிமபா மகா 
ரிமா கரீ 
ரிமபதா பா 
மபதச்‌ா நிதா 


இவ்வாறு சுரத்தொடர்களை இணைக்கும்‌ சுரம்‌ அல்லது சுரங்கள்‌ வருகின்‌. றன- 
வக்கிர இராகங்கள்‌ 


ஆரோசையிலாவது, அமரோசையிலாவது அல்லது இரண்டிலுமாவது 

சுரங்கள்‌ நேராய்‌ வராமல்‌ இரிந்து வந்தால்‌ அத்த இராகத்தை வக்கிர இராகம்‌ 
என்று சொல்லுகிறோம்‌. இராகப்புடமுறை வக்கிர இராகங்களுக்கும்‌ 
பொருந்தும்‌. வக்ரம்‌ காரணமாகச்‌ சு ரங்களின்‌ இடைவெளி மாறாது- 
உதாரணமாக,குந்தலவராளி இராகத்தை எடுத்துக்கொள்ளுவோம்‌. பதநிதச்‌£ 
என்பது இணைச்சுரத்‌ தொடராகும்‌. ஆரோசையில்‌ நிதச்‌£ என்ற வழக்கு 
(பிரயோகம்‌) காரணமாகச்‌ சுரங்களின்‌ இடைவெளி மாறாது. பாவிற்கும்‌ 
சாவிற்கும்‌ உள்ள இடைவெளிக்‌ கணக்கில்‌ மாறுதல்‌ இல்லை. அதாவது இந்த 
வக்கர சுரங்களுக்கு முன்னும்‌ பின்னும்‌ உள்ள சுரங்களின்‌ உரிமை தவிர. வேறு 
எந்த உரிமையும்‌ கிடையா து. 


க ஓர்‌ இராகத்தின்‌ இணை, கிளை, நட்புச்சுரத்‌ தொடர்களை எழுதி, 
இந்தத்‌ தொடர்களைப்‌ பயன்படுத்தி, அந்த இராகத்தில்‌ கதம்‌, இர்த்தனை 


இர௱கங்களும்‌ 2.87 


மூதலியவற்றுக்கு இசை அமைக்கும்முறை, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீ 
டான:புதிய இராகங்கள்‌” என்னும்‌ நூலில்‌ விவரமாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 


கருநாடக. இராகங்களும்‌ அவற்றுக்கு இணையான இந்துஸ்தானி இராகங்களும்‌ 


நம்‌ வழக்கிலுள்ள பல ௧கர௬ நாடக இராகங்களுக்கு இணையான 
இந்துஸ்தானி இராகங்கள்‌ உள்ளன. வெவ்வேறு பெயர்களால்‌ அவை 
அழைக்கப்பட்டபோதிலும்‌ அந்த இராகங்களின்‌ சுரங்களும்‌, ஆரோசை 
அமரோசை(ஆரோகணம்‌,அவரோகணம்‌)முறையும்‌ ஒன்றாகவேஇருக்கின்‌றன. 
கருநாடக இர௱ஈகங்களையும்‌ இந்துஸ்தானி இராகங்களையும்‌ ஒப்பிட்டு, 
இரு பி. சுப்பாராவ்‌ “ராக நிதி” என்ற நூலில்‌ விரிவாக எழுதியுள்ளார்‌.3? 


இந்துஸ்தானி இசையிலுள்ள பத்து முக்கியமான இராக அமைப்புகளும்‌ 
அவற்றுக்கு இணையான கருநாடக இராகங்களும்‌ அவரது நூலில்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன... 


எண்‌ இந்துஸ்தானி தாட்‌ இணையான கருநாடக மே.க. பயன்படும்‌ சுரங்கள்‌ 
ன்‌ இசை மேளகர்த்தர எண்‌ 


இராகம்‌ 
7 கல்யாண்‌ (அ) யமன்‌ மேசகல்யாணி 65 சரி*க$ம4*பத*$ நி 
2 பிலவல்‌ தீரசங்கராபரணம்‌ 89 சரி4க$மூப த* நி£ 
2 கமாஜ்‌ ்‌. அரிகாம்போதி 28 சரி*க£₹ம பத: நி 
சீ பைரவ்‌ மாயாமாளவகெளளை 75 சரி3க$ம*பத3 நி 
5 பூர்வி காமவர்த்தினி 517 சரி*க$ம* ப த நி. 
6 மார்வா கமனஸ்ரம 58 சரி" க£$ம*பத/ தி 
௪ காபி கரகரப்ரியா 22. சறி*க4 மப த4 திக்‌" 
5 அசாவேரி ...தடபைரவி 20. ௪.ரி*க* மப த3 நி: 
9 தோடி சுபயத்துவராளி 45 சரிரக4 மப த] நிர. 
3.0 பைரவி அனுமத்தோடி 9 சரிக மாப: தீ நி 


228 துண்ணலருகளும்‌ 


கருநாடக இராகங்களும்‌ அவற்றுக்கு இணையாகக்‌ கருதப்படும்‌ த தஸ்தானி 


இராகங்களும்‌ 
எண்‌. கருநாடக இராகம்‌ மேளகர்த்தா இந்‌ ட இராகம்‌ தாட்‌ எண்‌ 
எண்‌ 
1 மேச கல்யாணி 65 கல்யாண்‌ (யமன்‌) ச 
2 தீரசங்கராபரணம்‌ 29 பிலாவல்‌ 2 
2 அரிகாம்போதி 24 கமாஜ்‌ 3 
ச மாயாமாளவ கெளளை ந்த பைரவ்‌ 4 
5 அ௮னுமத்தோடி 8 பைரவி 5 
6 நடபைரவி 20 அசாவேரி 6 
? சுபபந்துவராளி த்க்‌ தோடி 7 
8 காமவர்த்தினி 57 பூர்வி 5 
9 கமனஸ்ரம 58 மார்வா 9 
70 கரகரப்ரியா ன காபி 70 
717 ஆபோகி 22 ஆபோகிகானடஉா 10 
72 பிலகரி 29  அலையபிலாவல்‌ 2 
13 பாகேஸ்ரீ 22  பாகேஸஷீ 
74 கானடா 22 பாகேஸ்ரீ கானடா (பாகார்த 10 
75 வசந்தா 75 பசந்த்‌ 8 
76 சாமா 28 பட்டிவாரி. 4 
77 பீம்பளாஸ்‌ (ஆபேரி) 209 பீம்பளாசி 4 
18 மோகனம்‌ 28 பூப்‌ (சுத்தகல்யாண்‌) 3 
79 பெளளி மத பிபாஸ்‌ க 
20 பேஹாக்‌ 89 பேஹாக்‌ 2 
27 பலஹம்சா 28 சம்பக்‌ 4 
22 கேதாரகெளள 28 தேஷ்‌ 4 
23 கர்நாடகதேவ காந்தாரி 82 தனாசரி த 
2.4 தர்பாரி. கானடா 20 தார்பாரி கானடா 5 
25 சுத்த சாவேரி. 99 தூர்கா. 2 
26 வசந்தா.. . 7த . கிரிஜா. 3 
87 அமீர்கல்யாணி , 65  ஹமீர்கல்யாணி 3 
28 அம்சத்வனி 29 அம்சத்வனி 23 
29 பேகடா 29 ஹேமா கல்யாண்‌ 4 
30 வலஜி 76 கலாவதி 2 


இராகங்களும்‌ 


எண்‌. கருநாடக இராகம்‌... 


57 இந்துஸ்தான்‌ காபி 
22 துவிஜாவந்தி 
32 ஜோன்புரி (நட பைரவி) 
௮4 கமலமனோகரி 
25 கெளளிபந்து 
46 சுத்த சாவேரி 
37 சுத்தவேளாவளி 
88 கம்பீரநாட 

89 நாட 

40 தர்மவதி 

417 இந்தோளம்‌ 

38 அம்சநாதம்‌ 

23 மாண்ட்‌ 

44 மனோகரி 

45 மேகரஞ்சனி 

46 கமகசாமந்தம்‌ 
47: 'நாகஸ்வராவளி' 
348 நாராயணி 

49 . சரசாங்கி: : 

50 நாடகுறிஞ்சி 
53. ஐயந்தஸ்ரீ. 

52 பரசு 

53 பலமஞ்சரி . 

54 பூர்விகல்யாணி 
55 பிரதாபவராளி 
56 இரவிச்சந்திரிகா 
57 சஹானா 

58 சயிந்தவி .. 

59. சாளகவ்பரவி 
60 சரஸ்வதி 

61 பிலு 

42 சிந்துபைரவி 


28 


55 


20. 


75 
ரத 
59. 


5. 


26 


2.6. 


59. 


ஏ 


60 
௮9 


சி. 


ந்த 
க்க 


28 
27 


55 
40... 


7 த.) 
59 
தத 
௮8 
28 
22 
24 


6 


அச்‌ 
பதற - 


மெளகர்த்தா இந்துஸ்தானி:இராகம்‌ - - 


இந்துஸ்தானிகாபி 
ஜெய்ஜெய்வந்தி. 
ஜீவன்புரி 
கமலமனோகரறி 
காமாஜீ 
குசுமரஞ்சனி 
லலிதபஞ்சம்‌ 
மத்யமாதி சாரங்‌ 
மதுரஞ்சனி 
மதுவந்தி 
மால்கோஷ்‌ 
மாலராணி 
மாண்ட்‌ 
மனோகரி 


்‌” மேகரஞ்ச 


முல்தானி 
நாகவாரி ' 
நாராயணி 
நடபைரவி 


'நாடகுறிஞ்சி 


பஞ்சம்‌ மலக்கோ. 
பரஜு 


பட்டமஞ்சரி . 


பூர்வ கல்யாணி ப 
பிர. தாபவராளி 
ரவிச்சந்திரிகா. 
சஹானா 


சபித்தல்‌?” 


சித்துரா , 
ஸ்ரீகல்யாண்‌ 
லு 


" சிந்துபைரவி .. 


428 


தாட்‌:எண்‌ 


வர்ல 


ம ஹட ட்ட - 
மேத ஓ: ம டி & தே தேரி) ட 09 வ டெ. டெ பெரி டேப்லட்‌ 


ஷ்‌ 


220 நுண்ணலருகளுல்‌ 


எண்‌. கருநாடக இராகம்‌ மேளகர்த்தா இந்துஸ்தானி இரா.கம்‌ தாட்‌ எண்‌ 
எண்‌ 
63 அம்சாநந்தி 52 சோகோனி 9 
64 சுரட்டி 28 சோரகத்‌ 3 
65 செளராஷ்டிரம்‌ 77 பைரவ்‌ ஆ 
66 தன்யாசி 8 குக்க த 
67 நளினகாந்தி 27 திலகமோது 2 
68 திலங்‌ 28 இலங்‌ ல] 
69 யமுனாகல்யாணி 65 யமன்கல்யாண்‌ ச 
70 வராளி 309 தோடி 3 
71 பைரவி 20 அகிமோகினி & 
72 இந்துமதி 517 இந்துமதி 4 
அடிக்குறிப்புகள்‌ 


8. இலெப்பதிகாரம்‌-அடியார்க்கு நல்லார்‌ வரலாறு-பக்கம்‌ 7௪, ப.இப்பாகிரிலர்‌ 
௨. வே. சாமிநாதய்யர்‌ 


அடியார்க்கு நல்லார்‌ இ. பி. பதினைந்தாம்‌ அல்லது பதினாறாம்‌ தத்த 
வாழ்ந்தவர்‌ எனத்‌ தமிழ்‌ மொழியியல்‌ ஆய்வாளர்கள்‌ கருதுகிறார்கள்‌. 


2. டி. வி. சதாசிவ பண்டாரத்தார்‌ இயற்றிய *பாண்டியர்‌ வரலாறு” --யக்கம்‌ 796. 
5. |. 1-[(1-பக்கம்‌ 98 


வில ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ இயற்றிய கருணாமிர்த சாகரம்‌” -- முதல்புத்தகம்‌ 
- பக்கம்‌ 154 முதல்‌ 1724 வரை 


கீ, ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ இயற்றிய “கருணாமிர்த சாகரம்‌” -- மூதல்புத்தகம்‌ 
- பக்கம்‌ 754 முதல்‌ 172 வரை 


க. இன்னிசை பாடுவதையும்‌, யாழ்‌ இசைப்பதையும்‌, தடனம்‌ ஆடுவ தவம்‌ 


தொழிலாகக்‌ கொண்ட பெண்கள்‌ விறலியர்‌, பாடினியார்‌, மதங்கியா்‌, பாண்மகளிரி 
என அழைக்கப்பட்டனர்‌. பிங்கல திகண்டு-- 8772 சேந்தன்‌ தஇிவாகாரல்‌ மக்கட்‌ 


பெயர்த்தொகுதி 


ச்‌... கருநாடக சங்தேம்‌, தமிழிசை - ஆதிமும்மூர்த்தகள்‌ பேரா. மூ. அருணாசலம்‌ 
்‌ எழுதியது--பக்கங்கள்‌ 3, 26 ம்‌ 


இர௱கங்களும்‌ 231 


₹. 


753 


௮0... 
ச்சீ 
௧2. 
அ. 
இதி 
௮29 
அ... 
௮72 
௪6. 
292 
௮9. 
ஆசீ. 


கருநாடக சங்கதம்‌ தமிழிசை - ஆதிமும்மூர்த்திகள்‌ பேரா மு. அருணாசலம்‌ எழுதியது 
பக்கம்‌ 28 


"இறப்ப 1803௩ 14ப5/௦ - 800% [14.87 8௦ர்‌ 7. 8ணாம்ளா௦ம்ர - ஐ. 141 


பிர 6 5004 11012 14௨/௦ றட 8௭௦ சாணகாபர்ச 1402 - ற. 60 

ஒல்‌ பால்‌ 94௦4௦. -- 80004 டூ 61௦7 6. ஊோட்ளா௦௦ருு - ற. 1 

௨5பஸ்‌ 1ஈ௦௭ 14ய௨/௦ -- 809471 ஜூ 8101 7. 82ம்க௦௦ர்ட - ற. 144 
கருணாமிர்த சாகரம்‌ - முதல்புத்தகம்‌ - பக்கம்‌ 796 

ஒப்ப ரல்‌ 1404௦ 80010 1471 றற 0ா௦ர்‌ 72 5கட்க௦௦ஙிட - ற. 150--151 
கருணாமிர்த சாகரம்‌ -- முதல்புத்தகம்‌ - பக்கம்‌ 681 

சசரஸ்‌இரீய சங்தேம்‌ -- முதல்புத்தகம்‌ -- இரு கே. வாசுதேவ சாஸ்திரி இயற்‌ றியது 
ஓய்‌ 1௨௦1௭ 84051௦ 800% 141 6 607 8. ளோம்வா௦ரய்ட - ற. 144 

1140௫ ௦4 90014, 110121 ரீரிப௨/௦ மரு -- ௫2 வாளிய்க கான - ற. 136 


114௦௫ ௦4 5௦0ர்‌ 11018 4 ப௦4௦ - ந ரிசாரவகச௱பர்ச சார - ற. 148 


இவர்‌ சேவப்ப நாயக்கர்‌ என்றும்‌ அழைக்கப்‌ பெற்றார்‌. 
௫2/06 96 8 594 04 14051௦ -- 6 டா 52 59148 - 0806 29 


நாயக்கர்‌ ஆட்?ி-திரு ஏ. கே. வேலன்‌ இயற்றியது. சைவத்தாந்தக்‌ கழக வெளியீடு 
727/0 26 5 968௩ 07 1461௦ -- ரர 06 53 569178 0௨06 30 

இரகுநாத நாயக்கர்‌ இயற்றிய *சங்தே சுதா” - பக்கம்‌ 5 

பாணர்‌ கைவழி -- இயற்றியவர்‌ டாக்டர்‌ ஆ: வரகுணபாண்டியன்‌ -- பக்கம்‌ 8.9 
32101௦ 25 8 996107 1451௦ -- ர 0: 5. 58 - 080௨ 47 

நாயக்கர்‌ ஆட்சி -- இரு ஏ: கே. வேலன்‌ இயற்றியது 

$195100/ 0₹ 5001 108 ராய டர ரர்‌ ரவாரசாவாகாயர்ச 4௭0௭ - ௨0௦ 163 
175550ர7 04 5௦0/4 1௩௮18 14054௦ ர ரர்‌ 8௭௦௨௭ ௭பப8 180௦௭ -- 080௦ 168 
கருணாமிர்தசாகரம்‌ -- முதல்‌ புத்தகம்‌ -- பக்கம்‌ 632 முதல்‌ 684 வரை 
கருணாமிர்தசாகரம்‌ -- முதல்‌ புத்தகம்‌ -- பக்கம்‌ 636 

கருணாமிச்தசாகரம்‌ -- முதல்‌ புத்தகம்‌ -- பக்கம்‌ 96 


லி ன்‌ கே. ்‌ 
ட வக தவான்‌ எம்‌. கே. எம்‌. பொன்னுசாமி இயற்றிய “பூர்வ சங்தே. 


234 
4 
விமல 


342 


22. 


96. 
47. 


28. 


29, 


72/02 859 8 5617 07 184ப81௦ ரூ 07 8. 81௪ 0௪0௯ 405-426 
146 14௦று/ 07 11014௩ 140௦௦ நூ 87௦7 ”. 5காற்ணாயரற்ட - ற. 40-௫5 


(1164௦௫ 07 801௫ [ஈ௦்‌12௩ ரிரிபக1௦ -- நர 5ஸ்ர்‌ 2௱ருகாகார்சாபர்க 14காரு௨ ர - 020௦ 191 
ரீசார்‌06 85 8 56௪4 ௦4 14061௦ 97 ரா 5. 8௯1 - 0௨0௦ 89 


“புதிய இராகங்கள்‌” -- பேராசிரியர்‌. து. ஆ. தனபாண்டியன்‌ இயற்றியது. 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீடு 


கருணாமிர்தசாகரம்‌ -- இரண்டாவது நூல்‌ - பக்கம்‌ 872 மூதல்‌ 274 வரை 
கருணாமிர்தசாகரம்‌ - இரண்டாவது நூல்‌ பக்கம்‌ ரத 


பேராசிரியர்‌ து. ஆ. கதனபாண்டியன்‌ இயற்றியுள்ள . *புதிய இராகங்கள்‌”? 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீடு 


இராகநிதி - இந்துஸ்தானி கர்நாடச இராகங்கள்‌ பி. சுப்பாராவ்‌ இயத்திய3) 
சென்னை சங்கீத அகெூடமியின்‌ வெளியீடு 


19 


நூண்ணலகுகளும்‌ . இராகள்களும்‌. 


ஆயப்பாலை இராகங்கள்‌ 


மாயாமாளவ கெளளை (பண்‌ இந்தஎம்‌) 
கரகரப்ரியா 


குந்தல வராளி 


பம்‌ 


ஜயந்தஸ்ரீ 


நுண்ணலகுகளும்‌- 


இராகம்‌: மாயாமாளவ கெளளை (ஆயப்பாலை) பண்‌ : இந்தளம்‌ 


15-ஆவது மேளகர்த்தா இராகம்‌ 


ஆ, ச்‌ ரி? க யா? ப த நி$ ச்‌ 


அ. ச நி க்‌ பீம? கு ழி? ச? 


* ௬ ஆ ஆ 


2244 6323 4 4 


இணை கிளை நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 

பதநீ 
பதநிசா 
தீநீசா 
தநிசரீ 
நிசரிகா 
சரிகா 
சரிகமா 
சரிகமபா 
ரிகமா 
ரிகமபதா 
கமபதா 
கமபதநீ 
மபதநிச்‌£ 
பதநீ 
பதநிச்‌£ 
துறிச்‌ 
தநிச்ரீ 
நிசரிகா 
ச்ரிக்ம்‌ா£ 
சரிக்‌ 
ச்ரிக்ம்பா 
சிக்மா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


தூ 
நீ 

நீ 
சா 

ரீ 

ரீ 
காரீ 
மகா 
கா 
வமா 
யமா 
குபா 
நிதா 
தூ 
நீ 

நீ 
சா 
ர்‌ 
க்ரீ 
ர்‌ 
ம்க்‌ா 
க்ரிசா 


* உ 


69242 2 4 4 
பூத்‌ தநிநிசரிரிககமமபத குநிநிச்‌ 


௮. 
ப்ம்க்ரிசா 
ம்க்ரீ 
ம்க்ரிச்‌£ 
க்ரிச்‌ா 
க்ரிச்நீ 
ரிச்நிதா 


_ச்நிதா 
ச்நிதபமா 


நிதபா 


நிதபமகா 
துபமகா 


குபமகாரீ 
பமகரிசா 
மகரீ 
மகரிசா 
கரிசா 
கரிசநீ 
ரிசநிதா 
சநிதா 
சறிதபா 
நிதபா 


* இந்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌. 


2 4462 4 2 
ரிக்‌ 


க்ம்ம்ப்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌: 

ரிக்‌ 
றிக்‌ 
ச்ர்‌ 
ர்‌ 
சா 
நீ 

தீ 
பதா 

- தா 
மபா 
மபா 
கமா 
ரிகா 
ரிகா 


தா 
துநிசா 


இராகங்களும்‌ 


.இணைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ, 
சரிகமபா 
சிகமபதா 
கமபதநீ 
மபதநிசா£ 
ச்ரிக்ம்ப்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


மகா 
பமா 
குப 
க்‌ 
ம்க்ரிச் 


இளைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ... 
பதநிசா 
துநிசரீ 
_.நிசரிகா 
சரிகமா 
பதநிச்‌ா£ 
தநிச்ரி 
நிச்ரிகா 


ச்ரிக்ம்‌ா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


நீ 
சா 
ரீ 
கமா 
2 
சா 
ர்‌ 


க்ரிச்‌ 


.நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ழ்‌. 
பதநீ 
நிசா 
சரிகா 
ரிகமா 
கமப்தா 
பதநீ 
தநிச்‌ா£ 
ச்ரிக் 
ரிக்மா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


தா 


சா 


ட்ரீ 


கா 
பா 
தா 
நீ 
ரீ 


க்ரிச்‌ா 


௮. 
ப்ம்க்ரிசா 
ச்நிதபமா 
நிதபமகா 
தபமகரீ 
பமகரிசா 


ம்க்ரிச்‌£ 
க்ரிச்நீ 

ரிச்நிதா 
ச்நிதபா 
மகரிசா 
கரிசநீ 

ரிச்நிதா 
சநிதபா 


ம்க்ரீ 
க்ரிச்‌ா 
ச்நிதா 
நிதபா 
குபமகா 
மகரீ 
கரிசா 
சநீதா 
நிதபா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


சா 
பதா 
மபா 
கமா 
சா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


ரீ 

சா 

நீ 
தய 

ரீ 

ச்‌ 

நீ 
ததிசா 


இணைக்கும்‌ சுரம்‌ 
ன. 


இல 


ந்‌ 


டதா 


மா 
கா்‌. 
ச௱. 

நீ 
தநிசா 


226 நுண்ணலகுகளும்‌ 


சா 17 

ரீ 5 சீவசுரம்‌ -- சா 

கா 6 சா - விற்கு இணைச்சுரம்‌ --.பா 
மா 5 சா - விற்குக்‌ இளைச்சுரம்‌ -- மா 
பா 6 அமுதவைப்பு--பா, மா ' 

கூர 6 ப ஸம 

நீ த 


இராகம்‌: மாயாமாளவ கெளளை (பண்‌ : இந்தளம்‌) 
௮. ௪5 றி3 ௧8 ம பீ£ த நி 43 
ஆ. ச்‌ நி த பீ ம ௧ ரி ச. 
இராக இலக்கணம்‌ 
மாயாமாளவகெளளை இராகம்‌ 75-ஆவது மேளகர்த்தா இராகம்‌. 
இதில்‌ குறை துத்தம்‌ (சுத்தரிஷபம்‌) , நிறை கைக்கிளை (அந்தர காந்தாரம்‌), 
குறை உழை(சத்தமத்தியமம்‌), இளி(பஞ்சமம்‌), குறை விளரி(சுத்த தைவதம்‌), 


நிறை தாரம்‌(காகலி நிஷாதம்‌) ஆகிய சுரங்கள்‌ வருகின்றன.இந்த இராகத்தின்‌ 
சீவகரம்‌ சா. பா, மா ஆ௫ய இருசுரங்களும்‌ அமுதவைப்பாகும்‌. 


இராகத்தின்‌ போக்கு 


சரிகா... “ய ரீ சா சரிகம... கரீ.ஃ ௨ ரிகமகரீ 
கமபதா........ பமா... கிம்பகுநீ... குபா...... 2 பதநிச்‌ஈ...... 
குதிச்ரீ... ச்‌ -வை நிச்ரிக்‌......... ர எலல ச்ரிக்ம்‌£........ க்ரீ 
சீரிக்ம்ப்‌£ ம்க்ரி......... க்ரிசா ரிச்நிதா......... டல ச்நிதாபா...... ௮௯ 
நீ... ச்நிதபமா........ தரி பல குபமகரீ.......- கம பமகரிசஈ...... ௨௨ 
மிக அரகர வகை கரிசா...... அறி சறிதிர இ: அதர்வம்‌ பா..... 
தா... சர 

குறிப்புகள்‌ 


'இசை. கற்பவர்கள்‌ முதலில்‌ மாயமாளவ கெளளை இராகத்தைக்‌ கற்க 
வேண்டும்‌ எனப்‌ புரந்தரதாசர்‌ ஒரு மரபை ஏற்படுத்தியுள்ளார்‌.மாயாமாளவ 
கெளளை இராகத்தில்‌ சுராவளி, ஜண்டை வரிசை, அலங்காரம்‌ முதலியவற்றை 
இவர்‌ இயற்றியுள்ளார்‌. புரந்தர தாசரின்‌ காலம்‌ இ. பி. 1484 முதல்‌ 1564 
வரை எனக்‌ கூறப்பட்டுள்ளது. இந்த இராகம்‌ பல இளை இராகங்களைக்‌ : 


ராகங்களும்‌ 5* 
கொண்டது. இந்த இராகத்தின்‌ சீவசுரம்‌-சா. பா,மா, ஆலய இருசுரங்களும்‌ 
அமுதவைப்பாகும்‌. கா-வும்‌ தா-வும்‌ அடுத்தபடியான முக்கியச்‌ சுரங்கள்‌. 
இந்துஸ்தானி இசையில்‌ இதைப்‌ பைரவ்தாட்‌ என்று அழைக்கிறார்கள்‌. 


““மேருசமான'”*, **துளசதள”*' எனத்‌ தொடங்கும்‌ கிருதிகளைத்‌ 
இயாகராசர்‌ இந்த இராகத்தில்‌ இயற்றியிருக்கிறார்‌. “*அடிக்கொண்டார்‌” ” 
எனத்‌ தொடங்கும்‌ கீர்த்தனையை முத்துத்தாண்டவரும்‌, * நடனமாடினார்‌” * 
என்னும்‌ சீர்த்தனையைக்‌ கோபாலகிருஷ்ண பாரதியாரும்‌ மாயாமாளவ 
கெளளை இராகத்தில்‌ இயற்றியுள்ளனர்‌. 


இப்பண்‌ இரண்டாம்‌ திருமுறையில்‌ 7 முதல்‌ 29 வரையுள்ள பதிகங்களிலும்‌ 
நான்காம்‌ இருமுறையில்‌ 76,77,18-ஆம்‌ பதிகங்களிலும்‌, ஏழாத்‌ இருமுறையில்‌ 
7 முகுல்‌ 72 வரையுள்ள பதிகங்களிலும்‌, பதினோராம்‌ திருமுறையில்‌ உள்ள 
* “ஏட்டியிலவம்‌” என்னும்‌ முதற்‌ குறிப்பையுடைய மூத்த திருப்பதிகத்திலும்‌ 
அமைந்துள்ளது. திருநாவுக்கரசர்‌ அருளிய திருக்குறுந்தொகைப்‌ பதிகங்கள்‌ 
.இந்தளப்‌ பண்ணுக்கு உரியனவாகக்‌ குறிப்பிடப்‌ பெற்றுள்ளன. 


228 நுண்ணலகுகளும்‌. 
இராகம்‌ கரகரப்ரியா (ஆயப்பமலை இராகம்‌) 22-ஆவது மேளகர்த்தா இராகம்‌. 


ஆ. சூரி4க4* ம£ப£ த4 நிர ச்‌? 
௮, ச்‌5நி4 தப? ம? த! நிழ ச? 


2 2 ட க. 6 2 2 4 4 6 2 4 2 2 12 4 62 2 4 த 6 2 க 2 

பத தநிநிசரிரிககமமப த த நிநிச்ரிரிக்கம்ம்ப்‌ 
இணை கிளை நட்புச்சுரக்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்சுரம்‌ ௮. இணைக்கும்சுரம்‌ 
பதறிசா நிசா ப்ம்க்‌ா ம்‌ 
பதநிசரீ சநீ ப்ம்க்ரீ க்ம்‌ 
தநிசாீ சநீ ப்ம்க்ரிச்‌£ ர்க்‌ 
நிசரீ சநீ ம்க்ரிசா ர்க்‌ 
நிசரிகா ரிசா ம்க்ரிச்நீ ச்ரீ 
நிசரிகமா கீ க்ரிச்நீ ச்‌ 
ச்ரிகமா கரீ ரிச்நீ ச்‌ 
சரிகமபா மகா ரிச்நிதா நிச்‌ 
ரிகமபா மகா ரிச்நிதபா குநி 
ரிகமபதா பமா ச்நிதபா குநீ 
கமபா மா ச்நிதபமா பதா 
கமபதநீ தபா நிதபமா பதா 
மபதா பா நிதபமகா மபா 
மபதநீ குபா குபமா பா 
மபதறிச்‌£ நிதா குபமகரீ கமா 
பதநிச்‌£ நிதா பமகா கமா 
பதநிசா்‌ ச்நீ பமகரீ ரிகா 
குநிச்ரீ சா மகரிசா ரிகா 
நிச்ரி ச்‌ மகரிச நீ சாீ 
திச்ரிக்‌ா ர்ச்‌ கரிசநீ சாரீ 
திச்ரிக்ம்‌ா க்ரீ ரிசநீ சா 
ச்ரிக்ம்‌ க்ரி ரிசநிதா ர 
சீரிக்ம்பா ம்க்ரீ ரிசநிதபா தநீ 
நிக்ம்ப்‌ ம்க்ரீ சநிதபா தீநீசா 


கம்பா ம்க்ரீச்‌ா 


'இத்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ 


'இராகங்களும்‌ 228 


. இணைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. இணைக்கும்சுரம்‌ ௮. இணைக்கும்சுரம்‌ 
பதநிசாீ சா ப்ம்க்ரிச்£ ர்க்‌ 
நிசரிகமா கரீ ம்க்ரிசநி ச்‌ 

சரிகமபா மகா ரிச்நிதபா குநீ 

ரிகமபதா பமா ச்நிதபமா பதா 
கமபதநீ குபா நிதபமகா மபா 
மபதநிச்‌ா£ நிதா கதுபமகரீ ரிகா 

பதநிச்ரி ச்நீ பமகரிசா ரிகா 
நிச்ரிக்ம்‌£ க்ரீ.. மகரிச நீ சரீ 

ச்ரிக்ம்ப்‌ ம்க்ரிச்‌£ ரிசநிதபா குநிசா 
இளைச்சுரத்‌ தொடர்கள்‌ 

ஆ. இணைக்கும்சுரம்‌ ௮. இணைக்கும்சுரம்‌ 
.பதறிசா நீ ப்ம்க்ரி க்‌ 

நிசா சா ம்க்ரிச்‌ ர்‌ 

.நிசரிகமா ரீ க்ரிச்நீ ச்‌ 

சரிகமா கா ரிச்நிதா நீ 

ரிகமா கா ச்நிதபா தா 

மபதநீ தா நிதபமா பா 

பதநிச்‌£ நீ பமகரீ தா 

குநிச்ரீ ச்‌ மகரிசா ரீ 

நிச்ரிகா ரீ. கரிசநீ சா 

ச்ரிக்ம்‌ா க்ரீ. ரிசநிதா நீ 

ரிக்ம்பா ம்க்ரிச்‌£ சநிதபா தநிசா 
நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 

ஆ. இணைக்கும்கரம்‌ ௮. இணைக்கும்சுரம்‌ 
நிச க்‌ ப்ம்கா ர்‌ 

கமபா ட ரிச்நீ தா 

மபதா தா தபமா பா 

_நிச்ரீ ச்‌. பமகா நீ 

கம்ப்‌. ம்க்ரிசா ரிசநி இ 


240 


நுண்ணலகுகளும்‌ 
சா ₹ீ 
ரீ 9 சீவசுரங்கள்‌ ரீ, பா 
கா 5 பா - விற்கு களைச்சுரம்‌ சா 
மா 7 அமுதவைப்பு-சா 
பா 9 அடுத்தபடியான முக்கிய சுரம்‌ - நீ 
கு கீ 
நீ 8 


இராகம்‌ : கரகரப்ரியா 
ஆ. சூ ரி4 ௧* மீ பீ த4 நி4 ச? 


௮. சீ நி4 த4 ப மூ ௧4 ரி4 3 
இராக இலக்கணம்‌ 


கரகரப்ரியா இராகம்‌ 28-ஆவது மேளகர்த்தா இராகம்‌. இதில்‌ நிறை 
துத்தம்‌ (சதுச்ருதி ரிஷபம்‌), குறை கைக்கிளை (சாதாரண கரந்தாரம்‌),குறை 
உழை (சுத்த மத்தியமம்‌),இளி (பஞ்சமம்‌), நிறை விளரி (சதுச்ருதி தைவதம்‌), 
குறை தாரம்‌(கைசிகி நிஷாதம்‌)ஆசிய சுரங்கள்‌ வருகின்றன.இந்த இராகத்தின்‌ 
௪ீவசுரங்கள்‌ ரீ, பா. அமுத வைப்பு-சா. இந்த இராகத்தில்‌ அடுத்தபடியான 
முக்யெச்‌ சுரம்‌-நீ. 


இராகத்தின்‌ போக்கு 
சரிகம... ஆரிசசச்டிக்கெழ்க்க ரிகமபா... ப வ முகில்‌ இத்ப் ட்‌ உட 
மிகமபதா........ பாமா... போ மபதநீ........ தபா........ மபதநிசா£ த்‌ 
நீதா... பதநிச்‌£........ ச்ரிச்றிதா...... ஸு நிச்ரிக்‌ஈ... ர்ச்‌... தத்கல்‌ 
நிச்ரிக்ம்‌£......- க்ரிரீ.........ச்ரிக்ம்‌ர க்ரீ ர சத்தகம்க் தம்ம ரீக்ம்ப்‌ ம்க்ார்‌........... 
ம்க்ரிச்நீ........ சீறி... ௮ த்றிச்நீ......... ரீச்நிதா....... பதநீ...... ச்நிதபா......... 
பத...நீ...தபமகா £ீ....... ரிகமபாமகரீ........- மகரீசா......... ரிசநிதா........... 
ததி... சநிதபா......மா...பா...தா நீ சா. 
குறிப்புகள்‌ 

கரகரப்ரியா இராகம்‌ பழமையான சாம கானத்தை ஓரளவு ஒத்திருக்‌ 
கிறது. மபதநீதபா......-௦ பதநீதபமகாரீ........ ரீகமபா......... மகாரீ தறீச்ரி 


திசா நிதா..... போன்ற சுரத்‌ தொடர்கள்‌ இந்த இராகத்தின்‌ இனிமையை 

அதஇிகரிக்கன்றன. பல களை இராகங்களைக்‌ கொண்ட இந்த இராகம்‌ எந்த 

- நேரமும்‌ பாடுவதற்கு உகந்தது. இந்துஸ்தானி இசையில்‌ இதைக்‌ காப்பிதாட்‌ 
என்று அழைக்கிறார்கள்‌. 


இசாகங்களும்‌. ன்‌ 


இயாகராசர்‌ கரகரப்ரியா இராகத்தில்‌ பல கஇருதிகளை இயற்றியுள்ளார்‌ 
*-பக்கநிலபடி”*  **ராமநீசமான””  **சக்கனிராஜூ”  **நடச்சி நடச்்‌௪'* 
ஆவை இந்த இராகத்தில்‌ இயற்றப்பட்டுள்ள சில முக்கியமான இருதி 
களாகும்‌. “சங்கல்பமே'எனத்தொடங்கும்‌ திருதியைப்‌ பட்டணம்‌ சுப்பிரமணிய 
ஐயர்‌ எழுதியிருக்றொர்‌. முத்துத்‌ தாண்ட வர்‌ இயற்றிய *-மாயவித்தை 
செய்கிறானே” என்ற $€ர்த்தனையும்‌, வேதநாயகம்பிள்ளை இயற்றிய 
“-நித்யானந்தத்தை** என்ற பாடலும்‌ கரகரப்ரியா இராகத்தில்‌ இசைக்‌ 
கலைஞர்களால்‌ பாடப்பெறுகன்றன .அருணகிரிநாதர்‌ இயற்றிய “குமரகுரபர 
முருக” “*கொம்பனையார்‌*” என்று தொடங்கும்‌ திருப்புகழ்ப்‌ பாடல்கள்‌ 
கரகரப்ரியா இராகத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 


76 


242 


நுண்ணலகுகளும்‌ 


இராகம்‌ குந்தலவராளி (ஆயப்பாலை இராகம்‌) 
28-ஆவது மேளகர்த்தா இராகமான அரிகாம்போதியில்‌ பிறந்தது 


25 தீ 462.2 4 4602 43 2 4 4 6 2 த ச்‌ 4 6 2 ச்‌ ௮ 
பதத நிநிசரிரிககமமபததநிநி ச்ரிரிக்க்ம்ம்ப்‌ 
இணை கிளை நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்சுரம்‌ ௮. இணைக்கும்சுரம்‌ 
பதநிதசா சா ப்ம்சா ச்‌ 
நிதசமா சா ம்ச்‌ ச்‌ 
சமா சா ம்ச்நீ சா 
சமபா மசா ச்நிதபா பதநிதா 
மபதா பமா சீநிதபமா பதா 
மபதநீ குபா நிதபமா பா 
மபதநிதச்‌ா£ நிதா குபமா பா 
பதறநிதச்‌£ நீ பமசா சா 
நிகச்ம்‌ர ச்‌ மசா சா 
ச்ம்‌ ச்‌ மசநீ சா 
ச்ம்ப்‌ ம்ச்‌ா சறிதபா நிதசா 
இணைச்சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்சுரம்‌ ௮. இணைக்கும்சுரம்‌ 
நிதசமா சா ப்ம்ச்‌ா சா 
சமபா மா ம்ச்நீ தச்‌ 
மபதநிதச்‌ா£ நீ ச்நிதபமா மா 
நிதச்ம்‌ா ச்‌ பமசா மா 
ச்ம்ப்‌ ம்ச்‌ா மசநீ குசா 


இந்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ 


இராகங்களும்‌ 


இளைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. ்‌.. இணைக்கும்சுரம்‌ 
பதநிதசா 2 22 

சமா. மா 

மபதநீ குபா 

பதநிதச்‌£ ச்‌ 

ச்ம்‌ சா 


தட்புச்சரத்‌ தெொரடர்கள்‌ 


ஆ, இணைக்கும்சுரம்‌ 
மபதா திதச்‌£ 

சா சீ 

மா சீ 

யா கீ 

தா 3 

நீ 2 


ம்க்‌ 
ச்நிதபா 
நிதபமா 


யசாா 
சநிதபா 


௮. 


குபமா 


சீவ சுரம்‌ சா, மா 
சா-விற்கு பா இணைச்சுரம்‌ 
மா-விற்கு நீ கஇளைச்சுரம்‌ 
அமுதவைப்பு-பா, நீ. 


இராகம்‌ குந்தலவராளி 


ஆ. ௪ மூ ப த4 நி4 த4 ச்‌3 


இராக இலக்கணம்‌ 


242 


இணைக்கும்சுரம்‌ 
ச்‌ 
பதா 
சா 
சர 


தநிதசா 


இணைக்கும்சுரம்‌ 


சா 


குந்தலவராளி இராகம்‌ 28-ஆவது மேளகர்த்தா இராகமாகிய 
அரிகாம்போதியில்‌ பிறந்தது இதில்‌ குறை உழை (சுத்த மத்தியமம்‌), இளி 
(பஞ்சமம்‌), நிறைவிளரி (சதுச்ருதி தைவதம்‌),குறை காரம்‌ (கை?க நிஷா தம்‌) 
ஆஇய கரங்கள்‌ வருகின்றன. ஆரோசையில்‌ (ஆரோகணம்‌) துத்த மும்‌ 
(நிஷபம்‌) கைக்கிளையும்‌ (காந்தாரம்‌) வாரா. 
வக்ரமுறையில்‌ ஆரோசைஅமைந்துள்ள து.அமரோசையிலும்‌(அவரோகணம்‌) 
துத்தமும்‌ (ரிஷபம்‌), கைக்கிளையும்‌ (காந்தாரம்‌) வரா. வர்‌்ஜம்‌ இது ஓர்‌ 
இறம்‌-இறம்‌ பண்ணாகும்‌ (ஒளடவ-ஒளடவ இராகம்‌).இது ஓர்‌ ஆயப்பாலை 


இராகமாகும்‌. 


வர்ஜம்‌. பதநிதச்‌£ என்ற 


௮44 


நுண்ணலகுகளும்‌ 
இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) 
சமபாம.........ப கர்வ [றர அக்க மபதநீதபா........... துபமற.,...-- 222222 
மபதநிதச்‌£......... நிதா......... பதநிதச்‌£.........- நிதச்ம்‌ா........ அர்‌ வண்லிவிவில்‌ 
ச்ம்ப்‌.......... ம்‌......... ர்‌ வல்வில்‌ மபச்நீ...... ஆகை ச்‌......... ச்நிதபா....... 
ர்வ பதநீதபா........ நிதபமா....... பர டை ர வவட அர அவை விக 

சககக்கக தர. வட நீதாபா...... பதநித கெகக்க்க கக்க்கக்க சா. 

குறிப்புகள்‌ 


குந்தலவராளி இராகம்‌ பக்இப்‌ பாடல்கள்‌ பாடுவதற்கு மிகவும்‌ ஏற்ற 
இராகம்‌. மிகவும்‌ விரிவாக ஆலோபனை செய்வதற்கு இந்த இராகம்‌ இடம்‌ 
தராது. இயாகராஜர்‌ இயற்றிய * .ஸரஸரஸமரே” ” என்ற இருஇயும்‌,மாஜரம்‌ 
வேதநாயகம்‌ பிள்ளை இயற்றிய: மகனே நீ ஈசன்‌ நாமத்தை” என்ற சர்த்களனை 
யும்‌ இந்த இராகத்தில்‌ அதிகமாகப்‌ பாடப்படும்‌ பாடல்களாகும்‌. 


இராகங்களும்‌ 


ஆ. 
௮. 


6 கூச 


8 த 
[ நக 
டி 


இணைகளை நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 


மதநீ 
மததிசா 
குநிசா 
குநிசகா 
திசகா 


நிசகமா 
ச்கமா 
கமதா 
கமதநீ 
மதநீ 
மதநிச்‌ா£ 
குநிச்‌£ 
துநிச்கா 
நிச்கா 
இிச்க்ம்‌ர 
ச்க்ம்‌ா 


ய 


இராகம்‌... ஜெயந்தஸ்ரீ (ஆயப்பாலை இராகம்‌) 


ச்‌? த*4 13 கு3 நி ச்‌ 


சே திீ த்‌ ற்‌ பூ தச 


௪ கீ 
ச க 


ஷி * 
ஷூ கூர 


46 
நிதி 


இணைக்கும்சுரம்‌ 


தா 
நீ 
நீ 
சா 
சா 
கா 
கா 
மா 


தா்‌ 


க்ச்‌ா 


உல 


2 
ம 


4224462224 46 

மபத தநிநிச்ரிரிக்க்‌ 
௮. இணைக்கும்சுரம்‌. 

ம்ம்க்‌£ க்ம்த்ம்‌ா 

ப்ம்க்ச்‌£ ர்‌ 

ம்க்ச்‌ர க்‌ 

ம்க்ச்நீ ச்க்‌ா 

க்ச்‌ ச்கா 

க்ச்நிதா திச்‌ஈ 

ச்நிதா நிச்‌ 

ச்நிதமா பாமகமத 

ச்நிதமபா மகமதநீ 

தமபமகா கமதமா 

யமகா கமதமா 

பமகசா சகா 

மகசா சகா 

மகசநீ த்‌ 

கசநீ சா 

கசநிதா நீ 

சநிதா நீ 

சநிகமபா மகமதநீ 

சநிதமா த்நிசா 


இந்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ 


225 


[த 5] 
6: உ, 


246 


இணைச்சுரகத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
மதநிசா 
தநிசகா 
நிசகமா 
கமதநீ 
மதநிச்‌ா£ 
கறிச்கா 
நிச்க்ம்‌ா 


இணைக்கும்சுரம்‌ 

நீ 

சா 

கா 

தூ 

நீ 

ச்‌ 

க்ச்ா 


கிளைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
மதநீ 

நிசகா 
சகமா 
குமதா 
மதநீ 

றிச்கர 
ச்க்ம்‌ா 


இணைக்கும்சுரம்‌ 


சா 
சா 
கா 


நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 


குறிசா 
குநிசா 


இணைக்கும்சுரம்‌ 


௪சகம 
சா 


ஷூ ஒுடந்த உல 


௮. 
ப்ம்க்ச்‌ா 
ம்க்ச்நீ 
க்ச்நிதா 
ச்நிதமா 
பமகசா 
மகசநீ 
கசநிதமா 
சநிதமா 


௮. 
ம்க்சா 
க்ச்நீ 
ச்நிதபமா 
குமபமகா 
மகசா 


கசநீ 


சநிதமபா 


ஷ்‌]. 
ப்ம்க்‌ா 
ச்நிதா 
பமகா 


சநிதா 


சீவசுரங்கள்‌ 


நுண்ணலரகுகளும்‌ 


இணைக்கும்சுரம்‌ 


நீ 
குநிசா 


இணைக்கும்சுரம்‌ 


மததிசா 


ணைக்கும்சுரம்‌ 
இ கு 


சா 
மா 
சா 
றிசா 


கா, நீ 


நீ-க்கு மா இணைச்சுரம்‌ 
கா-விற்கு தா களைச்சுரம்‌ 
அமுத வைப்பு மா, தா. 


இராகங்களும்‌ 247 


இராகம்‌. ஜெயந்தஸ்ரீ 


ஆ. சக4 மூ தா நி: ச்‌ 


௮. ச்‌௨ தி4 த௨ம:ப௨ம்‌£ க ௪ 


இராக இலக்கணம்‌ 


ஜெயந்தஸ்ரீ இராகம்‌ 20-ஆவது மேளகர்த்தா இராகமாகிய நடபைரவியில்‌ 
பிறந்தது. இந்த இராகத்தில்‌ குறை கைக்கிளை (சாதாரண காந்தாரம்‌), 
குறைஉழைசசுத்த மத்தியமம்‌) ,இளி (பஞ்சமம்‌), குறைவிளரி (சுத்த தைவதம்‌) 
குறைதாரம்‌ (கைசிகி நிஷாதம்‌), ஆகிய சுரங்கள்‌ வருகின்றன. ஆரோசையில்‌ 
துத்தம்‌ (ரி), இளி (ப) ஆகிய சுரங்கள்‌ வாரா (வேர்ஜம்‌). அமரோசையில்‌ 
துத்தம்‌ (ரி) வராது. அமரோசையில்‌ இறங்கும்‌ நிரலில்‌ பிறழ்ச்சி இருக்கிறது. 
(வக்ரம்‌) தமபமகச என்று சுரங்கள்‌ இறங்கு நிரலில்‌ வருகின்றன. இது ஒரு 
திறம்‌-பண்ணியல்‌ இராகமாகும்‌(ஒளடவ-ஷாடவ இராகம்‌).இந்த இராக.த்தின்‌ 
சிவசரங்கள்‌ சா, கா, நீ. அமுதவைப்பு-மா, தா. 


இராகத்தின்‌ போக்கு 


சகமா......... காசா... கமத... மா....... .கமகுநீத........ கதூாமா......... 
கமதநிச்‌£.......-..- சீநிதமா பா......... மாகாசா....... 4 சகமதாநீ........... 
ச்ர்‌... 112 222௧௧௨ குநிச்ர,..... அ தறிச்க்‌.............நிச்க்ம்‌........ ரர்‌ ரப பல்ல் பண்பில்‌ 
ச்க்ம்‌........ காசீர... வ கிள்நி வ சீநிதுர.... ட இசிரி 2. பபப வல 
ச்நிதமா...... 4 பர... மகசா..... ககக கமதா...... ஃ௨கஃ௨உ 120724, 4௮௧௪௪ ௧௧௨௧௧௨ 
தரா... ௦௮ ற்க்ச்ற் வவ்வைல ந்தி அப ட்வ்லவக தநீ....... சநிதா............ ட்டர்‌ 


2248 


உ.ஐ 33 ஐ ௩ 60 6 : 


துண்ணலகுகளும்‌ 


வட்டப்பாலை இராகங்கள்‌ 


சாவேரி 
பியாகடை 


சகானா 


_ எதுகுலகாம்போதி (பண்‌ செவ்வழி) 


கைகவசி 

ஆகிரி (பண்‌ பஞ்சமம்‌) 

நீலாம்பரி (பண்‌ மேகராகக்‌ குறிஞ்சி) 
௩வரோஜ்‌ (பண்‌ கொல்லி) 


குறிஞ்சி 


ராகங்களும்‌ 


அக 


இராகம்‌ சாவேரி (வட்டப்பாலை இராகம்‌) 
15-ஆவது மேளகர்த்தாவாகிய மாயாமாளவ கெளளை இராகத்தில்‌ பிறந்தது. 


ஆஃ 


சூரி? ம? ப3 த£ச3 


ச நி? த ப£ ம க$ ரி ச” 


இணை, களை, நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ 
பதசா நீ 
தசா மி 
குசரீ சா 
சரிமா கரீ 
சரிமபா மகா 
ரிமா கரீ 
ரிமபதா பா 
மபதச்‌£ நிதா 
பதச்‌ நீ 
குச்‌ நீ 
குச்ரீ ச்‌ 
ச்ரிம் க்ரீ. 
ச்ரிம்ப்‌ ம்க்ரீ 
ரிம்‌ க்ரிச்‌£ 


௮. 

ப்ம்க்ரிச்‌£ 
ம்க்ரீ 
ம்க்ரிச்‌ 
க்ரிச்‌£ 
க்ரிச்நீ 
ரிச்நிதா 
ச்நிதபா: 
ச்நிதபா 
ச்நிதபமா 
நிதபா 


நிதபமகா 
தபமகா 


குபமகரீ 
பமகரிசா 
மகரீ 
மகரிசா 
கரிசா 
கரிச நீ 
ரிசநிதா 
சநிதா 
சநிதபா 
திதபா 


இந்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 
ச்ரி 
ச்ரீ 
ரிம்‌ 
ரிம்‌ 
குச்‌ 
குசா 
தச்‌ 
பதா 
பதச்‌ 
குச்‌ 
ரிமபா 
ரிமபா 
சரிமா 
சரீ 
சரீ 
ரிமா 
ரிமா 
தசா 
தசா 
குசா 
த்சா 
பதசா 


250 


இணைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 

சரிமபா 
ரிமபதா 
மபதச்‌ா 


ச்ரிம்ப்‌£ 


இணைக்கும்‌ சுரம்‌ 
மகா 
பா 
ச்‌ 


ம்க்ரிசா 


இளைச்சுரக்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
பதச்‌ 
குசரீ 
சரிமா 
பதச்‌ 
துச்ரீ 
ச்ரிம்‌£ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


நிதா 


சா 
பா 
சா 
சா 


க்ரிசா 


தட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 

தசா 
மிமா 
தச்‌ 
ரிம்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 
சா 
பா 
ரீ 


க்ரிச்ா 


௮. 
ப்ம்க்ரிச்‌ா£ 
ச்நிதபமா 
நிதபமகா 
குபமகரீ 
பமகரிசா 


சநிதபா 


௮. 
ம்க்ரிச்‌ா£ 
க்ரிச்நி 
றிச்நி 
ச்நிதபா 
மகரிசா 


கரிச நீ 
ரிசநிதா: 


௮. 
ம்க்ரீ 
க்ரீச்‌ 
ச்நிதா 
நிதபா 
குபமகா- 
மகரீ 
கரிசா 
சநிதா 


-நிதபா ... . 


நுண்ணலகுகளும்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 
சா 
பதச்‌ா 
ரிமபா 
சரிமா 
சா 


பதுசா 


இணைக்கும்‌ சுரம்‌ 
ரீம்‌ 
குச்‌ 
பதா 
மா 
ரிமா 
தசா 


தசா 


இணைக்கும்‌ சுரம்‌ 
ரிம்‌ 

சா 

குச்‌ 

மபா 

ரீ 

ரீமா 

சா 

சா 


த்சா 


'இராகங்களும்‌ அதர 


சா 77 சீவசரம்‌....ஃ சா 

ரீ த்‌ மிர வல சா-விற்கு இணைச்சுரம்‌ 

கா 2 படல்‌ சா-விற்கு களைச்சுரம்‌ 

மா 5 பா, மா-அமுத வைப்பு 

பா 6 ரீயும்‌, தாவும்‌ அடுத்தபடியான முக்கியச்‌ சுரங்கள்‌ 

தா 5 ரீ,கா,தா ஆய சுரங்கள்‌ பாடலமுதமாக வருகின்றன 
நீ 2 ரீ, கா*, தார ஆகிய சுரங்கள்‌ இந்த இராகத்தில்‌ 


வருகின்றன. 
இராகம்‌ சாவேரி 


ஆ. ச? ரி? ம? பூ கச்‌ 


௮, ச்‌ே நி$ க்‌ ப? ம? க ஜி£ ௪2 


இராக இலக்கணம்‌ 


சாவேரி இராகம்‌ 15-ஆவது மேள கர்த்தா இராகமாகிய மாயாமாளவ 
கெளளையில்‌ பிறந்தது. இதில்‌ குறைதுத்தம்‌ (சுத்‌.த ரிஷபம்‌), நிறைகைக்கிளை 
(அந்தர காந்தாரம்‌), குறை உழை (சுத்த மத்யமம்‌), இளி (பஞ்சமம்‌), குறை 
விளரி (சுத்த தைவதம்‌), நிறைதாரம்‌ (காகலி நிஷாதம்‌), ஆகிய சுரங்கள்‌ 
வருகின்றன. ஆரோசையில்‌ (ஆரோகணம்‌) கைக்கிளையும்‌ (௧) தாரமும்‌ 
(நிஷாதமும்‌)வாரா, (வர்‌ ஜம்‌) .அமரோசையில்‌ எல்லாச்‌ சுரங்களும்‌ வருகின்றன. 
இது ஒரு இறம்‌-பண்‌ ஆகும்‌ (ஒளடவ-சம்பூரண இராகம்‌) 

சாவேரி இராகத்தில்‌ ரீ, கா, தா ஆகிய சுரங்களில்‌ ஓர்‌ அலகு அல்லது 
சுருதி குறைந்து வருகிறது: ரீ', கா”, ,தார ஆகியவை இந்தச்‌ சுரங்களின்‌ 
அலகு மதிப்பு ஆகும்‌. இது ஒரு வட்டப்பாலை இராகமாகும்‌. 


இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) 


சரி மபரிய ட வவட வக௧௧6 மபதா மகர... வவ கவை ரிமபதா............ 

பமகரீ.... சரிம பதச்‌£......... தர பப கம்ம ன 
நிதா... பதச்ஈ.... 2 நிதா.......தச்ரீச்‌£........ ச்ரிம்‌ஈ......... டட 
ச்ரிம்ப்‌ஈ... ழ்கிரீஃ.. ம்க்ரீச்‌ா...... வச்நிநீதா......... 5... ல்‌ 
நிதபா..... மிய தியரி அ வ வக வவட மகாரீ........ பலன்‌ த கடை ௬ 4௯ 
நிதா........திசரிசா நிதாபா......ீ.மா...ப௱....த௱... க்‌ கபக்‌ ல்‌ 


252 தண்்தன்றும்‌ 
குறிப்புகள்‌ 


இனிமை மிக்க இராகங்களில்‌ சாவேரியும்‌ ஓன்றாகும்‌.பக்திப்‌ பாடல்கள்‌ 
பாடுவதற்கு மிகவும்‌ ஏற்ற இராகம்‌.துத்தம்‌ (ரிஷபம்‌), கைக்கிளை (காந்தாரம்‌) 
விளரி (தைவதம்‌) ஆகிய சுரங்கள்‌ இந்த இராகத்தில்‌ குறைந்து வருவதால்‌ 
இனிமை பெற்று விளங்குகிறது. சரிமா........... ரிம்துர்‌ வ்‌ மதர்‌......... 
போன்ற சுரக்கோர்வைகள்‌ இந்த இராகத்தின்‌ ஆலாபனையின்போது பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. 


தியாகராசர்‌ இயற்றிய “*தரிதாபுலேக** **துளசிஜகஜ்ஜனனி' * இருதி 
களும்‌, சியாமா சாஸ்திரி இயற்றிய ' “சம்கரிசம்குரு”'என்ற கருதியும்‌ முத்துத்‌ 
தாண்டவர்‌ இயற்றியுள்ள “*நானே முழுதும்‌ நம்பினேன்‌!” என்ற £ர்த்தனை 
யும்‌, அருணாசலக்‌ கவிராயர்‌ எழுதியுள்ள **அன்னை ஜானகி” என்ற சீர்த்த 
ளையும்‌, வேதநாயகம்பிள்ளை இயற்றியுள்ள : “அடித்தாலும்‌'* என்ற €ர்த்த 
னையும்‌ இந்த இராகத்தில்‌ அடிக்கடி பாடப்பெறும்‌ உருப்படிகளாகும்‌. 


'இராகங்களும்‌ 


அச 


இராகம்‌ பேகட (பியாகடை) வட்டப்பாலை இராகம்‌ 
29-ஆவது மேளகர்த்தா இராகமாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது 


ஆ. 
௮. 


2 4 4 4 6 2 
௪ 


ய தத. நிதி 


இணை,குளை, நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ 
பகுநீ 
பதநீதபசா 
குநீதபசகா 
நீதபசகா 
சகா 
சகரிகமா 
சகரிகமபா 
கமபதா 
கமபதநீ 
மபதா 
மபதநீதபச்‌ா 
பதநீ 
பதநீதபச்‌£ 
குநீதபச்கா 
நீகுபச்கா 
ச்க்‌ா. 
ச்க்ரிக்ம்‌ 
ச்க்ரிக்ம்ப்‌ 


24 
ரிரி 


4634 4 
க௧மம 


இணைக்கும்‌ சுரம்‌ 


துப்‌ 
நிதபா 
நிசா 

ரீ 

ரீ 

கரீ 
மாகரீ 
பமாகரீ 
குபா 
பா 
தீதபா 
தபா 
நீதபா 
ர்ச்‌ 
ர்ச்‌ 
ரிச்‌ 
க்ரி 
ம்ாக்ரிசா 


இந்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ 


ச? க$ றி4 ௧$ ம்‌ பு த* நீ£ த4$ பு ௪ 


ச்‌” நீ£ த4 ப£ மா? ௧5 ரி4 ச£ 


தீ 
க 


உட்ச 
௩, 


௮. 
ப்ம்க்ரீ 
ப்ம்க்ரிசா 
ம்க்ரிசா 
க்ரிசா 
க்ரிச்நீ 
க்ரிச்நீதா 
ரிச்நீதா 
ரிச்நீதபா 
ச்நீதபா 
ச்நீதபமா 
நீதபா 
நீதபமகா 
குபமா 
குபமகா 
குபமகரீ 
பமாகரீ 
பமாகரிசா 
மாகரிசா 
கறரிசா 
கரிசநீ 
கரிசநீதா 
ரீசநீதா 
ரீசநிதபா 
சநிதபா 
நீதபா 


டி ச 


6 
நி 


464 4 2 
க்க்‌ 


கீ 
ரி ம்ம்ப்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


க்ம்‌ா 
க்ரிக்ா 
கா 
க்‌ 
சா 
பச்‌ 
பச்‌ 
ச்‌ 
சா. 
கமபதா 
தூ 
மபா 
பா 
மபா 
கமா 
கமா 
கா. 
கா 
கா 
தபசா 
யசா 
பசா 
பசா 
ப்சா 
பசா 


அலக்‌ 


இணைச்சுரக்‌ தொடர்கள்‌ 


ஆஅ, 
குநீதபசகா 
சகரிகமபா 
கமபதநீ 
மபதநீதபச்‌£ 


குநீதபசக்‌£ 
ச்க்ரிக்ம்ப்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 
ரீசா 
மாகரீ 
குபா 
நீதபா 
ர்ச்‌ 
ம்ரக்ரீச்‌£ 


இளைச்சுரக்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
பதந்தபசா 
நீதபசகா 
சகரிகமா 
கமபதா 
பதநீதபச்‌£ 
நீதபச்க்‌£ 
ச்க்ரிக்ம்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


சா 
ரிசா 
கறரிசா 
நிதபா 
நீ 
ரிச்‌ 
க்ரிச்‌£ 


தட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ழ்‌. 
பத்நீ 
க்கா 
மபதா 


பதநீ 


ச்சா 


இணைக்கும்‌ சுரம்‌ 
... தப்சா 
ரீகமா 
நீதபா 
குபச்‌ர 
ரிச்‌ 


ஷி, 

ப்ம்ரக்ரிச்‌ 
க்ரிச்நீதா 
ரிச்நீதபா 
ச்நீதபமா 
நீதபமகா 
தபமகரீ 
பமாகரிசா 
கரிசநிதா 
ரிசநிதபா 


௮. 
ப்ம்க்ரீ 

ம்க்ரிசா 
க்ரிச்நீ 

ரிச்நீதா 
ச்நீதபா 
குபமகா 
பமாகரீ 


மாகரிசா 
கரிசநீ 
ரிசநிதா 
சநிதபா 


ச்ரிசா 
நீதபா 
குபமா 
கரிசா 


நீதபா 


நுண்ணலகுகளும்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


ச்க்‌ரா 
ச்க்ா 
பச்‌ா 
பகதபச்‌ா 
மபா 
கம்பா 
சகா 
பார 
பாசா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


ச்க்ரிகா 
ச்க்ா 

ச்‌ 
பதபாச்‌ா 
பீர்‌ 

கமா 
சகரிக 


1 
சகா 
பசா 
பதநீசா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


நீ 


ய்‌ 
றா 
சா 
பதபசா 


இராகங்களும்‌ 252 


சா 9 சீவகரங்கள்‌ சா, கா, பா 

ர்‌ 2 சா - விற்கு கிளைச்சுரம்‌ மா 

கா 8 கா - விற்கு இணைச்சுரம்‌ நீ 

மா 4 அமுதவைப்பு - மா, நீ 

பா 8 பாடலமுதம்‌ - மா, நீ 

தா 6 பேகட இராகத்தில்‌ மா சுரம்‌ ஓர்‌ அலகு(சுருதிர்‌ 
நீ 5 கூடியும்‌, நீ சுரம்‌ ஓர்‌ அலகு(சுருதி) குறைந்தும்‌ 


வருகின்றன. 
மா, நீ சுரங்களின்‌ அலகு மதிப்பு மா? நி5 
ஆகும்‌. இது வட்டப்பாலை இராகமாகும்‌. 


இராகம்‌ பேகட 


ஆ. ச்‌ ௧8 ரி4 க ம? ப£ த4 நீ த4 பச்‌ 


௮. ச்‌ே நீ கு* பே மா? கு ழி4 ச? 
இராக இலக்கணம்‌ 


பேகட இராகம்‌ 89-ஆவது மேளகர்த்தா இராகமான தீரசங்கராபரணத்‌ 
இல்‌ பிறந்தது. இதில்‌ நிறைதுத்தம்‌ (சதுச்சுருதி ரிஷபம்‌), நிறை கைக்கிளை 
(அந்தர காந்தாரம்‌), குறை உழை (சுத்த மத்தியமம்‌), இளி (பஞ்சமம்‌),நிறை 
விளரி (சதுச்ருதி தைவதம்‌), நிறைதாரம்‌ (காகலி நிஷாதம்‌) ஆகிய சுரங்கள்‌ 
வருகின்றன. சில இசை நூல்களில்‌ இந்த இராகத்தின்‌ ஆரோசை 
(ரோகணம்‌)சகரிகமபதபச்‌ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.இந்த இராகத்தின்‌ 
சவசுரங்கள்‌ சா, கா, பா. அமுத வைப்பு மா, நீ. 


மா, நீ என்னும்‌ இரு சுரங்களும்‌ பாடலமுதமாக வருகின்றன. இந்த 
இராகத்தில்‌ மா சுரம்‌ ஓர்‌ அலகு (சுருதி) கூடியும்‌, நீ சுரம்‌ ஒர்‌ அலகு (சுருதி) 
குறைந்தும்‌ வருகின்றன. இவை தீர்க்கமாகப்‌ பாடப்படுகின்றன. மா, நீ 
சுரங்களில்‌ அலகு மதிப்பு ம£ நீ” ஆகும்‌. இது ஒரு வட்டப்பாலை இராகமாகும்‌. 


இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) 


சகரிகமபாஈ...... ௨ மா... க ர்‌ வ வஸ்வ்கை்‌ கமபதகு.... பமாகரீ........ ககக 
கமபகுநீ......- குபா... மகாரீ........ கமபதநீதபா...... சா... நீதபா..... 
ச்ட்‌ ச்க்ரிக்ம்‌ா.......... சரிசரி ச்க்ரிக்ம்ப்மா கரிசா............. 
ரிச்‌........ நிவ குபா... சார சாநீ...... துப... ௮ கமபத நீதபா...... ம்‌ 


பதபச்ச்நீதபா..... கம.....தபமா....கிரீ கரிசதீ...... தபா...... ஆரிடை 


26 நுண்ணலகுகளும்‌ 


குறிப்புகள்‌ 


இந்த இராகத்தில்‌ அமரரசைசயில்‌ நீ, மா என்ற இரு சுரங்களும்‌ 
பாடலமுதமாக வருவதால்‌ இந்த இரு சுரங்களும்‌ தீர்க்கமாகப்‌ பாடப்பெறு 
கின்றன. இந்த இரு சுரங்களும்‌ இந்த இராகத்திற்கு ஒரு தனிச்‌ சிறப்பையும்‌ 
இனிமையையும்‌ அளிக்கின்றன. இந்த இராகம்‌ பியாகடை என்றும்‌ அழைக்கப்‌ 
படுகின்றது. அரங்கிசை நிகழ்ச்சிகளில்‌ இந்த இராகம்‌ அதிகமாகக்‌ கையாளப்‌ 
படுகின்றது. 


வீணை குப்பய்யரின்‌ “இந்த சலமு”? என்னும்‌ ஆதிதாள வர்ணமும்‌, 
தயாகராசரின்‌ :“நாதோபாசன?'* :“நீபாதபங்கஜ”* இருதகளும்‌, பட்டணம்‌ 
சுப்பிரமணிய ஐயரின்‌ : “அபிமான”: என்னும்‌ கருதியும்‌, பேகட இராகத்தில்‌ 
இயற்றப்பட்டுள்ளன. அருணாசலக்‌ கவிராயர்‌ இயற்றியுள்ள சொன்னான்‌ 
ஸ்ரீராமன்‌” என்னும்‌ இராமநாடகக்‌ கீர்த்தனையும்‌, கோபாலகிருஷ்ண 
பாரதியார்‌ இயற்றியுள்ள “சிதம்பரம்‌ என்றொரு தரம்‌ சொன்னால்‌”? 
என்னும்‌ நந்தன்‌ சரித்திரக்‌ கர்த்தனையும்‌ இந்த இர ஈகத்‌ இல்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ள பாடல்களாகும்‌. 


இராகங்களும்‌ 


ததர 
இராகம்‌. சகானா (வட்டப்பாலை இராகம்‌) 
28-ஆவது மேளகர்த்தா இராகமாகிய அரிகாம்பேரதியில்‌ பிறந்தது 
ஆ. ச நிழ தூ மீ? பு ம3 குர4* நிச்‌ சே 
௮. சீ நீழ த4 பீம்‌ கா$ம்‌ ரி4 ச 
2 நீ சீ 6 2446 24 4 2 4 4 6 24362 32 
ப தத நிநி ரிரிககமம குத நிநி ரிரிக்க்ம்ம்ப்‌ 
இணை களை நட்புச்‌ சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்சுரம்‌ ௮. இணைக்கும்சுரம்‌ 
பமதாதிசா நீதபா ப்ம்க்ாம்ரீ ரிக்ம்‌ா 
பமதாநிசரீ சநீ ப்ம்க்ரம்ரிச்‌£ ரிக்‌ 
தநிசரீ சநீ ம்க்ரம்ரிச்‌ா£ ரிக்‌ 
குநிசரிகா காமரிசா ம்க்ஈம்ரிச்நீ ச்ர்‌ 
நிசரீ சா க்ாம்ரிச்‌£ ச்ரி 
நிசரிகமா ரிசா க்ம்ரிச்நிதா நிச்‌ 
சரிகா மரிசா ரிச்நீ ச்‌ 
சரிகமா ரிகா ரிச்நீதா நீச 
சரிகமபா மகாமரீ ரிச்நீதபா குநீ 
ரிகமபா மகாமரீ ச்நீதபா குநீ 
ரிகமபமதா பமா ச்நீதபமா பமதா 
கமபமதா பா நிதபமா பமதா 
மதா பா குபமா பமதா 
மதாநீ குபா தபமகா மதா 
மதாநிசா நீதபா தபமகாமரீ . கமா 
பமதாநிச்‌ா£ நீதபா பமகாமரீ ' கமா 
பமதாநிச்ரீ ச்நீ பமகாமரிசா ரிகா 
குநிச்ரிகா க்ாம்ரிச்‌ா மகாமரிசா ரிகா 
குநிச்ரீ ச்நீ மகாமரிச நீ சரீ 
நிச்ரி. ச்‌ காமரிசா' சரீ 
நிச்ரிக்ம்‌£ ரிச்‌£ காமரிசநிதா நிசா 
ச்ரிக்ா க்ம்ரீ ரிசநீ சா 
ச்ரிக்ம்‌ா க்ரம்ரீ ரிசநிதா நிசா 
ச்ரிக்ம்‌ப்‌ஈ ம்க்ஈம்ரீ, ... ரிசநீதபா மதாநீ 
ரிக்ம்ப்‌£ ம்காம்மிசீர' சநீதபா மதாநிசா. 


இந்த இராகத்தில்‌ வராத கரங்கள்‌ 


258 


இணைச்சுரக்‌ தொடர்கள்‌ 


ஆ. 


பமதா நிசரீ 
தநிசரிகா 
நிசரிகமா 
சரிகமபா 
ரிகமபமதா 
மதாதிச்‌£ 
பமதாநிச்ரீ 
குநிச்ரித்‌£ 
நிச்ரிக்மா 
ச்ரிக்ம்ப்‌ா 


இணைக்கும்சுரம்‌ 


சநீ 
கமரிசா 
ரிச 

மகமா 
பமா 
நிதபா 
ச்ரீதா 
ம்ரிச்£ 
ரிச்‌ 
ம்க்ரம்ரிசா 


கிளைச்‌ சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
பமதாதிசா 
குறிசரீ 
சரிகமா 
ரிகமபா 
கமபமதா 
மதாநீ 
பமதாநிசா 
குறிச்ரீ 
ச்ரிகாம்‌£ 
ரிக்ம்ப்‌ா 


இணைக்கும்சுரம்‌ 


சநீ 
சநீ 
மகாமரீ 
மகாமரீ 


திபா 

பா 

நீ 

சீ 

ரிக்‌ 
ம்க்ம்ரிசா 


நட்புச்‌ சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
நீசாீ 
சரிகா 
மதா 
நிச்ரீ 


ச்ரிகா 


இணைக்கும்சுரம்‌ 
சா 
மா 


நீ 
சா 
ம்ரிச்‌ா 


௮. 
ப்ம்க்ம்ரிச்‌ா£ 
ம்க்ஈம்ரிச்நீ 
கா ம்ரிச்நிதா 
ரிச்ரீதபா 
ச்நீதபமா 
குபமகாமரீ 
பமகாமரிசா 
மகாமரிச நீ 
காமரிசநிதா 
ரிசநீதபா 


௮. 
ப்ம்காம்ரீ 
ம்க்ஈம்ரிச்‌£ 
ரிச்நிதா 
ச்நிதபா 
நீதபமா 
குபமகா 
பமகாமரீ 
மகாமரிசா 
ரிசநீதா 
சநீதபா 


காம்ரிசா 
ரிச்நீ 
தபமா. 
காமரிசா 


ரிசநீ 


நுண்ணலருகளுல்‌ 


இணைக்கும்சுரம்‌ 


ரிக்‌ 
ச்ரீ 
நிசா 
மதாநீ 
தாறிபா 
ரிகமா 
ரிகா 
சரி 
நிசா 
மததிசா 


இணைக்கும்சுரம்‌ 


ரிக்‌ 

ர்‌ 
பமதாநீ 
பமதா 
தூர 

மா 
சரிகா 


ரீ 
நீ 
மதாநிசா 


இணைக்கும்சுரம்‌ 


ஆ 


கா 
தூ 
பயமா 
சா 
சா. 


இராகங்களும்‌ 


259 
கா்‌ 9 சீவசுரங்கள்‌ சா, ரீ 
ரீ ற சா-விற்கு பா இணைச்சுரம்‌ 
ஆல்‌ த ரீ-இற்கு தா இணைச்சுரம்‌ 
ர்‌ ர பா, தா-அமுத வைப்பு 
பி 2 கா-வும்‌ நீ-யும்‌ பாடலமுதமாகும்‌ 
தா 7 இந்த இராகத்தில்‌ கா வும்‌ நீ-யும்‌ ஓர்‌ 
நீ த 


அலகுகூடி. வருசின்றன. கா, நீ-ஆகிய 
சுரங்களின்‌ அலகு மதிப்பு கா?, நி5 ஆகும்‌. 


இராகம்‌. சகானா 


ஆ. சூ ரி* ௧£ ம£ பூ ம* தார*ஏ நி4 ச்‌: 


௮. ச்‌ நி4 த* பர ம்‌ கா$ ம்‌ றி4 ௪5 
இராக இலக்கணம்‌ 


சகானா இராகம்‌ 38-ஆவது மேளகர்த்தா இராகமான அரிகாம்போது 
யில்‌ பிறந்தது. இதில்‌ நிறை துத்தம்‌ (சதுச்ருதி ரிஷபம்‌), நிறை கைக்களை 
(அந்தர காந்தாரம்‌), குறை உழை (சுத்த மத்தியமம்‌), இளி (பஞ்சமம்‌), நிறை 
விளரி (சதுச்ருதி தைவதம்‌), குறைதாரம்‌ (கைச நிஷாதம்‌) ஆகிய சுரங்கள்‌ 
வருஇன்றன. இந்த இராகத்தின்‌ ஆரோசையிலும்‌ அமரோசையிலும்‌ சுரங்கள்‌ 
நேராகச்‌ செல்லாமல்‌ நிரல்‌ மாறிப்‌ பிறழ்ச்சியாக வருகின்றன. (வக்ரம்‌) இத்த 
இராகத்தின்‌ சவ சுரங்கள்‌ சா, ரீ, அமுத வைப்பு-பா, தா; கா-வும்‌, நீயும்‌ 
பாடலமுதமாக வருகின்றன. அதாவது கா-வும்‌ நீ-யும்‌ ஓர்‌ அலகு (சரத) 
கூடி வருகின்றன. கா, நீ ஆகிய சுரங்களின்‌ அலகுமதிப்பு கா”, தி ஆகும்‌. 
கா, நீ ஆகிய இருசுரங்களும்‌ தீர்க்கமாகப்‌ பாடப்படுகின்‌ றன. 


இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) 


சரிகமபா...... உம்காமரீ.... ப ர க ப்பமமம்‌ ரீகமப மகாமரீ 
சிகமபதா......... பா...... மா. காமரீ........... நிகமபா க ல்யனயுலிம்‌ 
மதாநீ......... தயா .பமதாநிசா........ துநிச்ாரீ......... ்‌ 
நிச்ரிகாமாசிசா.........ச்சிக்ம்பாம்‌ வ ப்டலி லவ மத்தல ம்க்ம்ரி  வ்ல்ல்ல்ல்்த தில நி 
ம்காம்ம்றிச்‌£......... ரி வவ் பகி கவ காம்ரிச்நீதீ............... 
யமதாநிச்‌....... த வனிலை தயர்ர எஸ்வி லவ்‌ குநிசா£நீநீ...... ப 
கயமகாம காம நீ... ரீகமபா......... மகாமரிசா...... 





௬௧௪௨௨௧௨௨௮௨ 


260 அண்ணலரகுகளுள்‌ 


குறிப்புகள்‌ 


சோகம்‌ மற்றும்‌ கருணை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும்‌ பாடல்களுக்கு 
சகானா இராகம்‌ மிகவும்‌ பொருத்தமாக இருக்கும்‌. இந்த இராகத்தில்‌ கா, 
நீ ஆகிய இருசுரங்களிலும்‌ ஓர்‌ அலகு(சுருதி)கூடிவருவதாலும்‌, இந்த சுரங்கள்‌ 
கர்க்கமாகப்‌ பாடப்படுவதாலும்‌, இந்த இராகம்‌ மிகவும்‌ இனிமையாகவும்‌ 
உள்ளத்தை உருக்கும்‌ வகையிலும்‌ அமைந்திருக்கின்றது. இசைக்‌ கலைஞர்கள்‌ 
இரகமாலிகை விருத்தம்‌ பாடும்பொழுது பெரும்பாலும்‌ இந்த இராகத்தையும்‌ 
பாடுவது வழக்கம்‌. 


இயாகராசர்‌ இந்த இராகத்தில்‌ *“கிரிபை நெல'”, **ஈவசுத நீவண்டி” * 
ஆகிய இரு இருதிகளையும்‌, பட்டணம்‌ சுப்பிரமணிய ஐயர்‌ “ராமா இக 
நன்னுப்ரோவ”” என்னும்‌ இருதியையும்‌ இயற்றியுள்ளனர்‌. வேதநாயகம்‌ 
பிள்ளை இயற்றியுள்ள “உ தலி செய்யலாகாதா”?* என்ற இர்த்தனமும்‌, 
அருணாசலக்கவிராயார்‌ இயற்றிய ::ராமா நீ இந்த” என்ற £€ர்த்தனமும்‌ 
இந்த இராகத்தில்‌ பாடப்பெறும்‌ பாடல்களாகும்‌. 


“காணொணாது”? என்று துவங்கும்‌ இருப்புகழ்ப்‌ பாடல்‌ சகானா 
இராகத்தில்‌ சதுச்ர இருபுடை தாளத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ள து. 


இசாகங்களும்‌ 


இராகம்‌ எதுகுலகாம்போதி (பண்‌. செவ்வழி) (வட்டப்பாலை இராகம்‌) 
5 -ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது. 


ஆ. து ரி4 ம3 ப? த ச்‌்‌ 
௮. ச்‌ நிய தடப£ ம ௧8 ரி4 ச? 


5: 09 


௮ 2 4 கீ 6 2 ்‌ க 4 6242 24 4 62 2 4 தட 
பதத நிநி சரிரிககமமப தத நி.நிச்‌ ரிரிக்க்‌ 
இணை இளை நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
பதசா :... நிதா ' ப்ம்க்ரீ ச்ரிம்‌ா 
ப்தசாீ சறிதா ப்ம்க்ரிச்‌ா£ -ச்ரிம்‌ 
த்சரீ சா ம்க்ரிச்‌£ ச்ரிம்‌£ 
சரிமா கரி ம்க்ரிச்நீ ச்ரிம்‌ 
சரிமபா ... . மகரீ க்ரிச்£ ச்ரிம்‌ 
ரிமபா மகரீ க்ரிச்நிதா பதச்‌ 
ரிமபதா பமா ரிச்நீ தபதச்‌ா£ 
மபதச்‌ா நிதா ரிச்நிதப பதச்‌ 
பதச்‌ நீதா ச்நிதபா . பதா 
பதச்ர்‌ ச்நீதா ச்நிதபமா பதச்‌ 
தச்ரி சா நிதபமா பதச்நீ 
ச்ரிம்‌ . க்ரீ ள்‌ குபமா த்‌ பா 
ச்ரிம்ப்‌ர ம்க்ரீ தபமகா ரிமபா 
ரிம்ப் ம்க்ரீச்£ குபமகரீ சரிமா 
பமகரீ சரிமா 
பமகரிசா சரிமா 
மகரிசா சரீ 
மககரிச.நீ . சரிமா 
கரிசா சரிமா 
கரிசநிதா பதசா 
ரிசநீ சா 
ரிசநிதா பத்சா 
ரிசநிதபா பதா 


இந்த இராகத்தில்‌ வராத சுரஙிகள்‌ சநிதபா பத்சா . 


8: கூடி 


262 


இணைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
பத்சரீ 
சரிமபா 
ரிமபதா 
மபதச்‌ா£ 
பதச்ர்‌ 
ச்ரிம்ப்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


சா 
மகரீ 
பா 
தீதா 
சா 
ம்க்ரிச்‌ா 


கிளைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
ப்த்சா 
குசரீ 
சரிமா 
ரிமபா 
பதச்‌ 
த்ச்ரீ 
ச்ரிம்‌ஈ 
ரிம்ப்‌ா 


இணைக்கும்‌ சுரம்‌ 
நிதா 
சா 
கரீ 
மகா 
ச்நீதா 
சா 
க்ரீ 


ம்க்ரிச்‌ா£ 


நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 


மபதா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


யா 


அ. 
ப்ம்க்ரிசா 
ம்க்ரிச்நீ 
க்ரிச்நிதா 
ரிச்நிதபா 
ச்நிதபமா 
குபமகரீ 
பமகரிசா 
மகரிச நீ 
கரிசநிதா 
ரிசநிதபா 


௮. 

ப்ம்க்ரீ 
ம்க்ரிச்‌ா 
ரிச்நிதா 
ச்நிதபா 
நிதபமா 
குபமகா 
பமகரீ 
மகரிசா 
ரிசநிதா 
சநிதபா 


௮. 
கரிசா 
ரிசநீ 
தபமா 
கரிசா 


ரிசநீ 


நுண்ணலரூகளும்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 
ச்ர்‌ 
ச்ரிம்‌ 
பதச்‌ 
பதா 
பா 
சரிமா 
சரீ 
சரிமா 
சா 
பத்சா 


இணைக்கும்‌ சுரம்‌ 

சர்‌ 
ச்ர்‌ 
பதா 
பதச்‌ 
பதா 
ரிமா 
சரீ 
சா 
கனா. 
யதசா்‌ 


இணைக்கும்‌ சரம்‌ 
சா 
தா 
மா 
சா 


தசா 


அிராகங்களும்‌ 262 


கா 9 
ரீ 7 சீவசுரங்கள்‌ -சா, பா 
லு ரீ பா-- விற்கு ரீ இணைச்சுரம்‌ 
ரு த சா-விற்கு மா களைச்சுரம்‌ 
பா 8 அமுதவைப்பு--ரீ, மா 
தூ 6 பாடலமுதம்‌- ரீ, மா, தா, நீ 
நீ க்‌ 
இராகம்‌. எதுகுலகாம்போதி (பண்‌. செவ்வழி) 
ஆ. ஏ? நி4 ம்‌ ய 5 ச 
அ. சீ நி4 த4 ப ம£ ௧8 ரி4 ச? 
இராக இலக்கணம்‌ 


எதுகுலகாம்போதி இராகம்‌ 28-ஆவது மேளகர்த்தா இராகமாகய 
அரிகாம்போதியில்‌ பிறந்தது. இதில்‌ நிறைதுத்தம்‌ (சதுச்ர ரிஷபம்‌), நிறை 
கைக்களை (அந்‌.தர காத்தாரம்‌),குறைஉழை(௫.த்‌.த மத்தியமம்‌), இளி(பஞ்சமம்‌), 
நிறைவிளரி (சதுச்ர தைவதம்‌), குறைதாரம்‌(கைசி௫ நிஷா தம்‌) ஆகிய சுரங்கள்‌ 
வருன்றன. ஆரோசையில்‌ (ஆரோகணம்‌) கைக்கிளையும்‌ (கா), தாரமும்‌ 
(நி) வரா (வர்ஜம்‌)- அமரோசையில்‌ (அவரோகணம்‌) எல்லாச்‌ சுரங்களும்‌ 
வருகின்றன (சம்பூரணம்‌). இது ஒரு இறம்‌-பண்‌ ஆகும்‌. (ஒளடவ-- சம்பூரண 
இராகமாகும்‌.) 


இந்த இராகத்தின்‌ 8வசுரங்கள்‌ சா, பா. அமுதவைப்பு ரீ, ம. 
பாடலமுதம்‌ ரீ, மா, தா, நீ; ரீ, மா, தா, நீ ஆகிய சுரங்கள்‌ ஓர்‌ ன்று: 
கூடி வருகின்றன. இதன்‌ அலகு மதிப்பு இவ்வாறு உள்ளது. ரி5, ம3, த5, நி5 
இது வட்டப்பாலை இராகமாகும்‌. 


இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) 


த்கவ்னடட்‌ ..கறிசறிமா........ பாரி. பப மகரிச.......... சரிமா மா........ 
கடி சரிமா.......ய்தாபா.....்ீ.ம்பதுா.... சீறீ...... கர்வம்‌ 
பதச்ரிச்நீதா........ பதரி ச்ரநீதா...... ல்க லல 2 வல்லம்‌ ட ம ல்வ்க்ட்ு 
வத சாநீதா..... பதக ப்ப பப பட்ட லல்பக பகல்‌ பம... ய்து... ண்‌. 
ச்நீதாபமா..... கிரி ப சரிமா... ம. ப கரீ...... ப ரீசநிதா........... 


264 தநுண்ணலகுகளும்‌ 


குறிப்புகள்‌ 


இந்த இராகம்‌ பழங்காலத்தில்‌ செவ்வழிப்பண்‌ என்று அழைக்கப்பட்டது. 
இந்த இராகத்தில்‌ முதல்நடைப்‌ பயன்பாடுகள்‌ (செளக்க காலப்‌ பிரயோகங்்‌ 
கள்‌) அதிகம்‌ காணப்படுகன்றன. இந்தப்‌ பயன்பாடுகள்‌ இந்த இராகத்திற்கு 
இனிமையூட்டுகின்றன . வலிவியக்கு துத்தத்திற்குமேல்‌ (தாரஸ்தாயி ரிஷபத்‌ 
இற்கு மேல்‌) இந்த இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) அரிதாகவே இருக்கிறது. 


மாரிமுத்தாப்பிள்ளை இயற்றிய “காலைத்தூக்கி நின்றாடும்‌ தெய்வமே” 
என்ற பாடல்‌ இந்த இராகத்தில்‌ அமைந்துள்ளது. இசைக்‌ கலைஞர்கள்‌ 
விரும்பிப்பாடும்‌ பாடல்களில்‌ இதுவும்‌ ஒன்றாகும்‌. தியாகராசர்‌ *:ஹெச்சரிக 
காராரா”” என்ற இருஇயையும்‌, வேறுசில இருதிகளையும்‌ இந்த இராகத்தில்‌ 
இயற்றியுள்ளார்‌. **தெருவினில்‌ நடவா'! எனத்‌ தொடங்கும்‌ இருப்புகழும்‌ 
இந்த இராகத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ளது. 


இருஞான சம்பந்தர்‌ அருளிச்செய்த இரண்டாவது திருமுறையில்‌ 174 
முதல்‌ 123 வரையிலான பதிகங்கள்‌ செவ்வழிப்பண்ணில்‌ பாடப்பெற்றன. 


செவ்வறிப்பண்‌ மாலையில்‌. பாடப்பட்டது எனச்‌ சங்க கால நூல்கள்‌ 
குறிப்பிட்டுள்ளன. 


செவ்வழி யாழிசை நிற்ப 


மாலையும்‌ வந்தன்று இனி --கலித்தொகை 7843 : 58-47 


புறநானூறு 1749-ஆம்‌ பாடலுக்கு எழுதப்பட்ட உரைக்‌ குறிப்பில்‌ காலை 
யில்‌ மருதப்பண்ணும்‌ மாலையில்‌ செவ்வழிப்பண்ணும்‌ வாசித்தல்‌ வேண்டு 
மென்பது இசை நூன்மரபு என்று குறிப்பிடப்பட்டுள்ள து. 


இருநாவுக்கரசு சுவாமிகள்‌ அருளிச்செய்த இருமுறையிலுள்ள இருக்குறுந்‌. 
தொகைப்‌ பாடலில்‌ இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. 
பாலை யாழொடு செவ்வழி. பண்கொள 
மாலை வானவர்‌ வந்து வழிபடும்‌” ” 


இதிலும்‌ செவ்வழிப்பண்‌ மாலையில்‌ பாடப்பெற்றது எனக்‌ கூறப்‌. 
பட்டுள்ளது. ஆனால்‌,இந்தப்பண்‌ பகல்‌ இரவு ஆகிய எக்காலமும்‌ பாடுவதற்கு 
உரியது எனத்‌ இருவாவடுதுறை ஆதினத்திலுள்ள ஏட்டுப்பிரதி ஒன்றில்‌ இருப்ப 
தாகப்‌ பொன்னோதுவார்‌ அவர்கள்‌ குறிப்பிட்டுள்ளார்கள்‌ எனப்‌ போேராிரியர்‌ 
வெள்ளைவாரண்னார்‌ தாம்‌ இயற்றிய: “இசைத்தமிழ்‌” * தலில்‌ தெரிவித்திருக்‌' 


- இறார்கள்‌... ்‌ 


அராகங்களும்‌ 26௫ 
இராகம்‌. கைகவசி (வட்டப்பாலை இராகம்‌) 
60-ஆவது மேளகர்த்தா இராகமாகிய நீதிமதியில்‌ பிறந்தது. 
ஆ. சூரி4க4 ம$ப£ த$ நி£ச்‌£ 
௮. சீ£நி$ப£மர்க*ரி*ச” 
உ... 62244 63 4 23 4 66 3 34 4 4 6 2 4 2 
பத தத நி சரிரி க ௧மமப ததத நிச்ரிரி க்க்ம்ம்ப்‌ 


இணை,௫இளை, நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 

பதநீ 
பத்திசா 
பததிசரீ 
துநிசரீ 
தநிசரிகர 
நிசரிகா 
நிசரிகமா 
சரிகமபா 
ரிகமா 
ரிகமபா 
கமபா 
கமபதா 
மபதா 
மபகுநீ 
பதநீ 
பதநிச்‌ஈ 
பதநிச்ரி 
குநிச்ரீ 
குநிச்ரிகா£ 
நிச்ரிகா 
நிச்ரிக்ம்‌ 
ச்ரிக்ம்ப்‌£ 
ரிக்ம்‌£. 
ிக்ம்ப்‌ 
கம்மா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


பா 
தீ. 
சநீ 
சநீ 
ரிசா 
ரிசா 
கரீ 


மகா 


ம்க்ரிச்‌ா 


அ. 
ப்ம்க்‌ா 
ப்ம்க்ர்‌ 
ப்ம்க்ரிசா 
ம்க்ரீ 
ம்க்ரிச்நி 
க்ரிச்நீ 
ரிச்நிபா 
ச்நிபா 
நிபா 
நிபமா 
பமகா 
பமகரீ 
பமகரிசா 
மகரீ 
மகரிசநீ 
கரிச நீ 
ரிசநிபா 
தீநிபா 
நிபா 


இணைக்கும்‌ சுரம்‌ 
ம்‌ 
க்ம்‌ா 
ரிகா 
ரிக்‌ 


கமா 
ரிகா 
ர்கா 
சரீ 


சா 


தந 


தநிசா 


இந்த இராகத்தில்‌ வராத சர்க்கள்‌" 


266 


இணைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
பதநிசரீ 
நிசரிகமா 
சரிகமபா 
கமபதா 
பதநிச்ரீ 
நிச்ரிக்மா 
ச்ரிக்ம்பா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


சா 
கரீ 
மகா 
நிபா 
ச்‌ 
க்ரீ 


ம்க்ரிசா 


இளைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ 
பதறிசா 
தறிசரிகா 
ரிகமபா 
மபதநீ 
பதநிச்‌£ 
குநிச்ரிக்‌£ 


ரிக்ம்ப்‌ா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


நியா 
ர்‌ 

மா 
ச்நிபா 


நிபா 
ரீ 


ம்க்ரிச்‌ா 


நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 


பதநீ 
தநிசரீ 
நிசரிகா 
ரிகமா 
கம்யா 
மபதா . 
பதறீ 
தநிச்ரீ 
நிச்ரிகா 
ரிக்ம்‌ா 
க்ம்ப்‌ா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


பா 
கா்‌ 
ரீ 
கா்‌ 
மா 
யா 
பா 
ச்‌ 
ரீ 
க 
ம்க்ரிசஈ 


௮. 
ப்ம்க்ரிச்‌ா 
ம்ச்ரிச்நீ 
நிச்நிதபா 
பமகரிசா 
மகரிச நீ 
ரிசதிபா 


ப்ம்க்ரீ 
ச்நிபா 
நிபமா 
பமகரீ 
சநிபா 


ப்ம்க்‌ா 
ம்ச்ரீ 
க்ரிச்நி 
நிபா 
பமகா 
மகரீ 
கரிச நீ 
நிபா 


நுண்ணலகுகளும்‌. 


இணைக்கும்‌ சுரம்‌. 
ர்க்‌ 

சா 

பா 

ரிகா 

சா 

துநிசா 


இணைக்கும்‌ சுரம்‌ 
ச்‌ 
கூ 
பா 
சா 


தநிசா 


இணைக்கும்‌ சுரம்‌ 
சா 

ச்நீ 

ச்‌ 

பா 

மா 

ரீ 

சா 

துநிசா 


இராகங்களும்‌ ஒர 


சா தீ சீவசுரம்‌ பா, பா - விற்கு இணைச்சுரம்‌ ரீ, 

றீ 8 அமுத வைப்பு - ரீ; பாடலமுதம்‌ மா, நீ. 

கா 6 

மா 5 மா, நீ ஆகிய இருசுரங்களும்‌ ஓர்‌ அலகு 

பா 72 (௬௬௧௫) கூடி வருகின்றன. இந்தச்‌ சுரங்களின்‌ 
தா 2 அலகு மதிப்பு மா£, நீ£ ஆகும்‌. 

நீ சீ 


இராகம்‌ கைகவசி 


ஆ. ச ரி4 ௧4 ம* ப£ த£ நி£ ச்‌ 
௮. ச்‌ நி$ப£ ம* ௧4 ரி4 ச” 


இராக இலக்கணம்‌ 


கைகவ? இராகம்‌ 60-ஆவது மேளகர்த்தா இராகமாகிய நீதிமதியில்‌ 
பிறந்தது. இதில்‌ நிறை துத்தம்‌ (சதுச்ருதி ரிஷபம்‌), குறை கைக்கிளை 
(சாதாரண காந்தாரம்‌), நிறை உழை (பிரதி மத்தியமம்‌), இளி (பஞ்சமம்‌), 
குறைதாரம்‌ (ஷட்‌ சுருதி தைவதம்‌), நிறைதாரம்‌ (காகலி நிஷாதம்‌) ஆகிய 
சுரங்கள்‌ வருகின்றன. ஆரோசையில்‌ எல்லாச்‌ சுரங்களும்‌ வருகின்றன. 
(சம்பூரணம்‌) அமரோசையில்‌ விளரி (தா) வராது.(இது ஒரு பண்‌-பண்ணியல்‌ 
இராகமாகும்‌ (சம்பூரண-ஷாடவ இராகம்‌) இந்த இராகத்தின்‌ சீவசுரம்‌ பா. 
அமுதவைப்பு-ரீ பாடலமுதம்‌-மா, நீ; மா, நீ ஆகிய இரு சுரங்களும்‌ ஓர்‌ 
அலகு கூடி வருகின்றன. 


இராகத்தின்‌ போக்கு 


சரிகமபா.........மகரி..... ரிகமா........ கரி கெகம02 ரிகமபா..... ரியலி ல்‌ 
கமபதா...... பா...மா..... காநிசா........ நீபா ல்‌ தூநீச்‌ர..... 
சாநீபா......... தாநீசாரிகா......... ரீச்‌... நீச்ரிக்ம்‌........க்ரிச்‌.. டக்கு 
ச்ரிக்ம்ப்‌£......... முக்ரிடலல க்ரிச்நீ......... சிர்வ்வைவ் ர்ச்நீ...... பரவ வையக 
தூநீ...... சீற த ட்ச்லல்ல்்‌ ப்ரி மாகாரீ........ கமா...... பமகரிசா..... 
சாடி... வி வ தாநீசா....... 

குறிப்புகள்‌ 


கைசகவசி இராகத்தில்‌ மா, நீ ஆகிய இரு கரங்களும்‌ ஓர்‌ அலகு கூடி. 
வருவதால்‌, இந்த இருசுரங்களும்‌ தீர்க்கமாக, கார்வையுடன்‌ பாடப்படு 
இன்றன . மிக இனிமையான அபூர்வ. இராகங்களில்‌ இதுவும்‌ ஒன்று. ஒருசில 
,இசைக்கலைஞர்களே இந்த இராகத்தைப்‌ பாடுஒறார்கள்‌. இயாகராசர்‌ 
இந்த இராகத்தில்‌ “*வாசாமகோசர'* என்று தொடங்கும்‌ இருஇியை இயற்றி 
யுள்ளார்‌. ்‌ ப 


36௪ நுண்ணலகுகளும்‌ 


இராகம்‌. ஆகிரி (பண்‌. பஞ்சமம்‌) (வட்டப்பாலை இராகம்‌) 
14-ஆவது மேளமாகிய வகுளாபரணத்தில்‌ பிறந்தது 


ஆ. சீ ரி? ச3 ௧$ ம? பூ த? நி4 ச்‌? 


௮. ச்‌ நி4 த? ப£ ம? ௧6 ரி ச£ 


உ244 62 244624 224 46224 024 2 
பதத நிநிசரிரிககமமப தத நிநிச்ரிரி கக்ம்ம்ப்‌ 
இணை, கிளை, நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
பதநிசா நீதாபா ப்ம்க்ரிசா ச்க்ம்‌ 
தநிசரீ சநீ ம்க்ரீ ச்க்ம்‌ 
தநிசா சா ம்க்ரிச்ர ச்க்ம்‌ 
நிசரிககமா கரிசா ம்க்றிச்நி ச்க்‌ 
சரிசகா ரிசா க்ரிச ப 
சரிகமா கரிசா ரிச்நிதா பச்‌ 
சரிசகமபா ச்நிதாபாமா ச்நீதா பா 
கமபதா பா ச்நீதாபா பா 
மபதறிச்‌£ நிதாபா ச்நிதாபமா பச்‌ 
மபதநீ காபா .நிதாமா பச்நீ 
பதநிச்‌£ நீ குபமகா........ மப 
.தநிச்ரி ச்‌ குபமகரீ ௧ம 
.துறிச்‌ஈ£.. நீ பமகரிசா சகா 
.நிச்ரிச்க்ம்‌ா£ க்ரிச்‌£. மகர்‌ ப ப. சகா 
ச்ரிச்கா ரிச்‌ மகரிச௱ஈ.. .. சகா. 
ச்ரிக்ம்‌ா க்ரிசா மகரிச நீ சகா 
ச்ரிச்க்ம்ப்‌ ம்க்ரிச்‌£ கரிசா சகா 
.ரிசநிதா . பசா 
 சநிதா பசா 
'சநிதபா பதநிசா 


* 


இந்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ 


இராகங்களும்‌ 


இணைச்சுரத்‌ தொடர்‌ 


ஆ. 
நிசரிசகமா 
சரிசகமா 
மபதநிசா 
நிச்க்ம்‌£ 
ச்ரிச்க்ம்ப்‌£ 


இளைச்சுரத்‌ தொடர்‌ 


ஆ. 
பதநிசா 
துதிசரீ 
சரிசகமா 
கமபதா 
மபதநீ 
பதநிச்‌£ 
தநிச்ரீ 


ச்ரிச்க்மா 


_நட்புச்சுரத்‌ தொடர்‌ 


ஆ. 
தநிசா 
சரிசகா 
குநிச்‌ா£ 
ச்ரிச்க்‌ா 


குட்ட ௬ ௬ 


26௪ 


இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
கரிசா ப்ம்க்ரிசா ச்ரீச்கா 
றா ம்க்ரிச்நீ சா 
நீ. ச்நிதபமா பா 
க்ரிச்‌ா குபமகரீ சரிசகமா 
ம்க்ரிச்ர ப.மகரிசா கமா 
மகரிச நீ சா 
இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
நிதாபா ம்க்ரிச்‌ ச்ரிச்கா 
சா ரிச்திசா குநிதா 
கா ச்நிதபா பதநீ 
பா நிதபமா மா 
குபா மகரிசா சரிசகா 
நிதாபா ரிசநிதா திசா 
ச்‌ சநிதபா சறிசா 
க்ரிசா 
இணைக்கும்‌ சுரம்‌ அ. இணைக்கும்‌ சுரம்‌ 
சா ம்க்ரீ ச்ரிச்க்‌ 
மபா க்ரிசா சா 
ச்‌ சநிதா பா 
ர்ச்‌ தபமகா மபா 
மகரீ சகா 
கரிசா சா 
ன்‌ சநிதா பததிசா 
5 சீவசுரம்‌...... 
2 அமுதவைப்பு...... மா 
ர பாடலமுதம்‌......... நீதா, ர்‌ 
கீ இது ஒரு வட்டப்பாலை இராகமாகும்‌ 
்‌ நீ-ஓர்‌ அலகு கூடி வருகிறது. 


ரீ. தா...ஓர்‌ அலகு குறைந்து வருகின்றன. 


270 நுண்ணலகுகளும்‌ 
இராகம்‌. ஆகிரி (பண்‌. பஞ்சமம்‌) 


ஆ. ச ரி ௪ ௧ ம£ ப தீ நிச்‌? 


ஒ. 


௮. ச்‌: நிழ த? ப£ மூ ௧6 ரி ச? 


இராக இலக்கணம்‌ 


ஆகிரி இராகம்‌ 14-ஆவது மேளமாகிய வகுளாபரணத்தில்‌ பிறந்தது. 
பழங்காலத்தில்‌ பஞ்சமம்‌ என்று வழங்கப்பெற்ற இப்பண்‌ இப்பொழுது ஆகிரி 
இராசம்‌ என்று அழைக்கப்படுகிறது. இதில்‌ குறைதுத்தம்‌ (சுத்த ரிஷபம்‌) 
நிறை கைக்கிளை (அந்தரகாந்தாரம்‌), குறை உழை (சுத்த மத்தியமம்‌) , இளி 
(பஞ்சமம்‌), குறைவிளரி (சுத்த தைவதம்‌), குறைதாரம்‌ (கைசிகி நிஷா தம்‌) 
ஆகிய சுரங்கள்‌ வருகின்றன. 


இதன்‌ சீவசுரம்‌ குரல்‌ (சர) 
அமுத வைப்பு உழை (மா) 
பாடலமுதம்‌ தாரமும்‌ விளரியும்‌ துத்தமும்‌ (நீ, தா, ரீ) 


நீ, ஓர்‌ அலகு கூடி வருகின்றது. அதன்‌ அலகு மதிப்பு நி? ஆகும்‌. 
ரி, தா, ஓர்‌ அலகு குறைந்து வருகின்றன. இந்த இராகத்தின்‌ ஆரோசையில்‌ 
பச்நிதாபா என்ற பயன்பாடு (பிரயோகம்‌) உண்டு. 


கரிரீ என்னும்‌ பயன்பாட்டில்‌ (பிரயோகம்‌) ஏகசுருதி ரிஷபமும்‌, பதபாமா 
என்னும்‌ பயன்பாட்டில்‌ ஏகசுருதிதைவதமும்‌ இந்த இராகத்தில்‌ ஓலிக்கன்றன 
என்று பேராடரியர்‌ பி. சாந்தமூர்த்தி (கர்நாடக சங்கீத புத்தகம்‌”--மூன்றாம்‌ 
பாகம்‌ 159-ஆவது பக்கத்தில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


இராகத்தின்‌ போக்கு 

சசி வ்வ்க் யாக? சகா...... சடற்க்‌ சரப அவ்வல்‌ சரி...சகமரா.... கறிசஈ.....- 
சரி...... சகம்பி பபபல ச்நீதாபா........ பலித்த கர்வம்‌ பதநிறிச்‌......... 
சாநீ...தா...பா....... பதநிசா£......... சீந்ந்தம்‌.. வப குறிச்ரீ....... ௨௨ 
ச்ாச்க்ம்‌£....... 2 குரி ப பப்லின்ளை ச்ரிச்க்‌£....... சிவி பப அவை கவல்‌ 
ச்ரி...ச்க்மா....பா£..ம்‌...கரீச்‌£.........ச்க்ம்‌......... ம்க்ரீசா......... கரிகாடவைப 
ரிச்நீதாபா...... அதநிநிசா.........நீதாபா......... தபமகரீ......... ௧/0... 2422௨௮௦௧௪ ல்‌ 


யாமகரீசா....... ,சநீதா........பதறநிறிசா....... 


இராகங்களும்‌ றத / 


குறிப்புகள்‌ 

பழங்காலத்திலிருந்து பல தேவாரப்‌ பாடல்கள்‌ இந்த இராகத்தில்‌ 
பாடப்பெற்று வருகின்றன. ஒருசில இசை நூல்களில்‌ இந்த இராகம்‌ அனுமத்‌ 
கோடியின்‌ களை இராகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னும்‌ சில நூல்களில்‌ 
இது சூரியகாந்தத்தின்‌ களை இராகமாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால்‌, 
இப்பொழுது ஓதுவாமூர்த்திகள்‌ இந்த இராகத்தை வகுளாபரணத்தில்‌ பிறந்த 
இளை இராகமாகவே பாடி வருகிறார்கள்‌. 

இயாகராசர்‌ இயற்றிய “*ஆதய ஸ்ரீரகுவர ££ “*எடுல கபாடுதுவோ * 
எனத்தொடங்கும்‌ இருதிகளும்‌, முத்துசாமி இட்சிதர்‌ எழுதியுள்ள 
: “ஸ்ரீகமலாம்பா ஐயதி': என்ற கருதியும்‌ ஆகிரி இராகத்தில்‌ அமைந்துள்ளன. 

இந்தப்‌ பண்‌ மூன்றாம்‌ திருமுறையில்‌ 56 முதல்‌ 66 வரையுள்ள பதிகங்‌ 
களிலும்‌ ஏழாந்‌ இருமுறையில்‌ 97 முதல்‌ 100 வரையுள்ள பதிகங்களிலும்‌ 
பாடப்‌ பெற்றது. 


நுண்ணலகுகளும்‌ 


இராகம்‌. நீலாம்பரி (பண்‌. மேகராகக்‌ குறிஞ்சி) (வட்டப்பாலை இராகம்‌) 
29-ஆவது மேளமாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது 


372 
ஆ 
அ. 
௮2 க்‌ 4 6 
பதத நறிநி 


இணை,கிளை, நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆத 
பதபநீ 
பதபநிசா 
பதபநிசரீ 
தபநிசரி 
தபறிசரிகா 
திசரிகா 
சரிகா 
சரிகமா 
சரிகமாபா 
ரிகமபா 
ரிசுமபதா 
கமபதநீ 
மபதா 
மபதநிச்‌£ 
பதநீ 
பதபறிச்‌£ 
பதபறிச்ர்‌ 
குபநிச்ரிக்‌ர 
திச்ரிகா£ 
சரிகா 
ச்ரிக்ம்‌ 
ச்ரிக்ம்ப்‌ா 
ரிக்ம்ப்‌£ 


ஆ றட 


ஏ ஷேக்‌ 


தீ 6 2 
ரி கம 


இணைக்கும்‌ சுரம்‌ 


நிபா 
நிபா 
கசா 
கசா 
சா 
சா 
சா 
கரிகசா 
கரிகசா 
மகரிகசா 
பமா 
ச்நிபா 
பா 
ச்நிபா 
ச்நிபா 
ச்நிபா 
ச்நிபா 
கா்‌ 
சா 
ச 
க்ரிக்சா 
ம்க்ரிக்ாசா 
ம்க்ரிக்ாகா£ 


5 உ 


2 2 4 
பத்த 


ச்‌ ரிக$ ம்‌ ப்‌ தர* பா நிச்‌ 


ச்‌” நி$ ப£ ம க ரிக த ௪? 


அஃ 
ப்ம்க்ரீ 
ப்ம்க்ரிக்ச்‌ 
ம்க்ரிக்சா£ 
க்ரிக்ச்‌ா 
க்ரிக்ச்நீ 
ரிச்நிபா 
ச்நிபா 
ச்நிபமா 
நிபா 
நிபமகா 
தபமா 
தபமகா 
தபமகரீ 
பமகரீ 
பமகரிகசா 
மகரிகசா 
கரிகசா 
கரிகச நீ 
ரிசநிபா 
சறிபா 


நிபா 


* இந்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ 


669 


ஆட 
௫௯ 
ஆ. * 


3. டூ 
ப ஆச 
ஓ. 
6: 
இட உர 
ட்டி 


இணைக்கும்‌ சுரம்‌ 


க்ச்ரிக்ம்‌ா 
ச்ரிக் 
ச்ரீ 
ச்ரீ 
ச்ரீ 
குபநீ 
ச்‌ 
பறீ 
பநீ 
/0பார 
யா்‌ 
ம்பா 
சரிகமா 
சரிகமா 
சரிகா 
சரி 
சரீ 
சா 
பநீ 
பநீ 
நிசா 


நிராகங்களும்‌ 


இணைச்கரத்‌ தெ ஈடர்கள்‌ 


ஆ. 


ப.தபநிசரீ 
தபதிசரிகா 
சரிகமா 
ரிகமபதா 
கமபதபநீ 
மபதபநிச்‌£ 
பதபநிச்ரீ 
தபநிச்ரிகா£ 


ச்ரிக்ம்ப்‌£ 


இணைக்கும்‌ சுரம்‌ 

சதிபா 

சா 

மகா 

பமா 
ச்நிபா 
ச்நிபா 
ச்நிபா 

ச்‌ 
ம்க்ரிக்ச்‌ர£ 


இளைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆழ 
பதபறீசா 
தபநிசரீ 
திசரிகா 
சரிகமபா 
ரிகமபா 
கமபதா 
பதபநீ 
,தபநிச்ரி 
திச்ரிகா 
_சீரிக்ம்‌ 

கிக்ம்ப்ர 


இணைக்கும்‌ சுரம்‌ 


சநிபா 
சா 
கசா 
கசா 
மா 
பா 
ச்நிபா 
சா 

ச்‌ 
க்ரிக்ச்‌£' 
ம்க்நிக்ச்ஈ 


கட்புச்சரத்‌ தொடர்கள்‌ 


ர ஆ ்‌ 
பதபநீ 
சரிகா 
-மயதுா 
பதபநீ 
ச்றிக்ர' 


இணைக்கும்‌ சுரம்‌ 


335 53 


ப்ம்க்ரிக்ச்‌£ 
ரிச்நிபா 
ச்நிபமா 
நிபமகா 
குபமகரீ 
பமகரிகசா 


ரிசநிபா 


ப்ம்க்ரீ 
ம்க்ரிக்ச்‌ஈ 
க்ரிக்ச்நீ 
ச்நிபா 
கதுபமகா 
பமகரீ 
மகரிகசா 


கரிகச நீ 
சநிபா 


-க்றிக்ச்ர 


நிபா 
தபம௱ 
கரிகசா.. 


நிபா 


॥ 


272 


இணைக்கும்‌ சுரம்‌ 


சா 
பநி 
கமபநீ 
கமபா 
கமபா 
சா 


நீசா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


த 


க்ம்‌ 
ச்க் 
சா 
பா 
மா 
கா 
சரீ 
கசா 
பநிசா 


. இணைக்கும்‌ சுரம்‌ 


ச்‌ 
பா. 
கா 

சா 
பநிசா ' 


274 நுண்ணலருகளுக்‌ 


சா 9 சீவ சுரம்‌ குரல்‌-சா 

ரீ ச்‌ குரல்‌ (சா)விற்கு இணைச்சுரம்‌ இனி (பா) 
கா த்‌ இளி (பா) - அமுதவைப்பு 

மா 2 இந்த இராகத்தில்‌ நீ, மா ஆகிய இரு 
பா 8 சுரங்களும்‌ பாடலமுதமாக வருகின்றன . 
கா 3 நீ என்னும்‌ சுரம்‌ ஓர்‌ அலகு கூடி வரு 
நீ த இன்றது. மா ஓர்‌ அலகு கூடி வருகின்றது. 


இவற்றின்‌ அலகு மதிப்பு நி”, ம* ஆகும்‌. 
இது ஒரு வட்டப்பாலை இராகமாகும்‌- 


இந்த இராகம்‌ ஒரு பாஷாங்க இராகமாகவும்‌ இருக்கிறது. இராகத்தின்‌ 
போக்கில்‌ (சஞ்சாரம்‌) மட்டும்‌ அந்நியச்‌ சுரமாகிய குறை தாரம்‌ (கை கி 
நிஷாதம்‌) வருகிறது. கமபத நிதபமகரி காசா என்னும்‌ பயன்பாட்டில்‌ 
(பிரயோகம்‌) அந்நியச்‌ சுரமாகிய கைச நிஷாதம்‌ வருகிறது. 


இராகம்‌. நீலஈம்பரி (பண்‌. மேகராகக்‌ குறிஞ்சி) 


ஆ. ச்‌ றி4 கூ ம? பீ கு* பு நி£ ச 
௮, ச்‌ நி£ ப மீ கூ ரி*4 க£ ௪3 


இராக இலக்கணம்‌ 


நீலாம்பரி இராகம்‌ 29-ஆவது மேளகர்த்தா இராகமாகுிய இரசங்கரா 
பரணத்தில்‌ பிறந்தது. இதில்‌ நிறை துத்தம்‌ (சதுச்ர௬ுஇ ரிஷபம்‌), நிறை 
கைக்கிளை(அந்தர காந்தாரம்‌), குறை உழை(சுத்த மத்தியமம்‌),இளி(பஞ்ச மம்‌) 
நிறை விளரி (சதுச்ருதி தைவதம்‌), நிறை தாரம்‌ (காகலி நிஷாதம்‌) முதலிய 
சுரங்கள்‌ வருகின்றன. ஆரோசையில்‌ பதபநிச்‌ என்ற சுரவரிசை வக்ரமாகவும்‌ 
வார்ஜமாகவும்‌ வருகிறது. அமரோசையில்‌ தா வராது.[வர்ஜம்‌)அமரோகையில்‌ 
மகரிகச என்ற பயன்பாடு (பிரயோகம்‌) வருகிறது. 


இந்த இராகத்தின்‌ சீவ சுரம்‌ குரல்‌ (சா) சா - விற்க. இணைச்சுரம்‌ பா. 


அமுத வைப்பு - இளி (பா) இந்த இராகத்தில்‌ உழை (ம), தாரம்‌ (நிர 
ஆய இரு சுரங்களும்‌ பாடலமுதமாக வருன்றன. இவற்றின்‌ அலகு மதிப்ப 
மீ, நி£ ஆகும்‌. நி என்னும்‌ சுரம்‌ ஓர்‌ அலகு கூடி வருகிறது. ம சுரமும்‌ ஓள்‌.அலகு 
- கூடி வருகிறது. 


ராகங்களும்‌ 275 


இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) 


வல்ல தர வவர்லல 
கமபதபநீ........ ததவைலைவல்‌ ச்நிபா.......- மபதப......... இடவடஸ்கே திரி விய பகல 
ச்நிபா......மகா... கமபததிதபமகா...... ரிகரிகாசா......ரிகமபதநிபமக...... 
ரிகாரிகாசா......... சரிகமபதா...... . மபதபநீச்‌£...... ச்நீபா......... அய்‌ அ 
நிச்ர்சா........சா......சீரிக்ம்‌£......கீரிகாச்‌£....... ச்நிநிபா......பதபநீச்‌...... 
ச்நிபமா........ நிபமகா...... குபமகா....... .ரிகமபாமக.........ரிகாரிகாசா...... 
சாநீபா:** பதபநீசா......... 

குறிப்புகள்‌ 


பழங்காலப்‌ பண்‌ மேகராகக்‌ குறிஞ்சிக்குச்‌ சமமாகத்‌ தற்காலம்‌ நீலாம்பரி 
இராகம்‌ விளங்குகிறது. இந்த இராகத்தில்‌ ம, நி ஆகிய இரு சுரங்களும்‌ 
பாடலமுதமாக வருகின்றன. . இந்த இராகத்தில்‌ பல பக்திப்‌ பாடல்களும்‌ 
தாலாட்டுப்‌ பாடல்களும்‌ இயற்றப்பட்டுள்ளன. 


இயாகராஜர்‌ இயற்றிய ““உய்யாலலூக வைய்ய” *, “*“எந்தக மநசுகு” * 
என்னும்‌ இருஇகள்‌ நீலாம்பரி இராகத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ளன. கோபால 
கிருஷ்ண பாரதியார்‌ இயற்றிய “*வாருங்கள்‌, சொன்னேன்‌” என்ற பாடல்‌ 
நீலாம்பரியில்‌ பாடப்படுகிறது. 


மேகராகக்‌ குறிஞ்சிப்பண்‌ இருஞானசம்பந்தர்‌ அருளிச்செய்த முதலாவது 
இருமூறையில்‌ 728 முதல்‌ 135 வரையிலான பதிகங்களில்‌ அமைந்துள்ளது. 
இது: இரவு நேரத்தில்‌ பாடுவதற்குகந்தது. *“மாணிக்கங்கட்டி'” என்று 
தொடங்கும்‌ பெரியாழ்வார்‌ திருமொழி தாலாட்டுப்‌ பாடலும்‌ நீலாம்பரி 
இராகத்தில்‌ பாடப்படுகின் றது. 


க இராகங்களுள்‌ 


இராகம்‌. நவரோஜ்‌ (பண்‌. கொல்லி) (வட்டப்பாலை இராகல்‌) 
29-ஆவது மேளமாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது. 
ஆ. பீ த4 நி ச ரி4 ௧ ம3 பீ 


௮. பூம? க ரி4 ச நி6 5 பீ 


2 2 கீ ச்‌ 6 2 த த ச்‌ 6 2 ச்‌ 2 
பத த நிநி சரிரிககமமப 
இணை இளை நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
பதநீ குபா பமகரீ கமா 
பதநிசா நிதா பமகரிசா ரிகா 
பதநிசாீ சநீ மகரிசா ரீ 
குநிசரீ சநீ கரிசா ரீ 
தநிசரிகா ரிசா கரிசநீ சரீ 
நிசரிகா ரீ கரிசறநிதா நிசா 
சரிகா ரீ ரிசநிதா நிசா 
சரிகமா கரீ ரிசநிதபா தநீ 
சரிகமபா மகா சநிதபா தா. 
ரிகமபா மகரிசா நிதபா ததிசா 
இணைச்சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ அ. இணைக்கும்‌ சுரம்‌ 
பதநிசரீ சநீ பமகரிசா ரீ 
தநிசரிகா ரீ கரிசநிதா நிசா 
சரிகமபா மகரிசா ரிசநிதபா குநிசா 


இந்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ 


இசாகங்களும்‌ 977 


இளைச்சரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
பதநிசா நீ பமகரீ கா 
குநிசரீ சா றகரிசா ட்ரீ 
நிசரிகா ரீ கரிசநீ , சா 
சரிகமா கா. ரிசநிதா நீ 
ரிகமபா ்‌. மகரிசா.. சநிதபா _தீதிசா 


நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
பதநீ சா கரிசா நீ 
சரீகா ரிசா நிதபா தநிசா 

சா கீ 

ரீ 2 சீவசுரம்‌ இளி (பா) 

கா 2 இணைச்சகரம்‌ துத்தம்‌ (ரீ) 

மா 7 துத்தம்‌ (ரீ) - அமுதவைப்பு 

பா 5. பாடலமுதம்‌ - துத்தம்‌ (ர) 

கா ல்‌... விளரி (தா) 

நீ த 


இராகம்‌. நவரோஜ்‌ (பண்‌. கொல்லி) 
இராக இலக்சணம்‌ 


.நவரோஜ்‌ இராகம்‌ 29-ஆவது மேளமாகிய தீரசங்கராபரணத்தில்‌ 
பிறந்தது. இதில்‌ நிறை துத்தம்‌ (சதுச்ருதி ரிஷபம்‌), நிறை கைக்களை (அந்தர 
காந்தாறம்‌), குறை உழை (சத்த மத்தியமம்‌), இளி (பஞ்சமம்‌), நிறை விளரி 
(சதுச்ருதி தைவதம்‌), நிறை தாரம்‌ (காகலி நிஷாதம்‌) ஆகிய சுரங்கள்‌ வரு. 
இன்றன. இதந்த இராகத்தின்‌ ஆரோசையும்‌, அமரோசையும்‌ மெலிவியக்கு 
இளியிவிருந்து (மந்தர ஸ்தாயி பஞ்சமம்‌) சமனியக்கு இளி வரையில்‌ (மத்தியம 
ஸ்தாயி பஞ்சமம்‌) உள்ளன. 

இதன்‌ சவ சரம்‌ - இளி (பா) 

அமூத வைப்பு- துத்தம்‌ (ர) 

பணடவமுதம்‌-துத்தம்‌ (8), விளரி (தா) 


நுண்ணலருகளும்‌ 


ரீ, தா ஆகிய இருசுரங்களும்‌ ஓர்‌ அலகு கூடி வருகின்றன. (5, 559 
இது ஒரு வட்டப்பாலை இராகமாகும்‌- 


இராகத்தின்‌ போக்கு 


பதநீ......... தபா... தநிசரீ......... சா... 
துநிசரீ,...... கரிரிசா......ரீ........ சரிக... ணீ 
சரிகமபா...... மகரீ....- கமா..... பமகரீ...... ரிகா... 
மகரிசா...ரீ... கரிசநீ...... திரப கரிசநிதா......... 


குறிப்புகள்‌ 


பழந்தமிழ்ப்‌ பண்ணான கொல்லிக்கு இணையானது நவரோஜ்‌ எனக்‌ 
கருதப்படுகிறது. இது ஒரு மத்தியம சுருதி இராகமாகும்‌. ஒரு ல பக்திப்‌ 
பாடல்களும்‌ இந்த இராகத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ளன. லாலிப்பாடல்களும்‌ 
'இந்த இராகத்தில்‌ பாடப்படுகின்‌ றன. 


இப்பண்‌ மூன்றாம்‌ திருமுறையில்‌ 24 முதல்‌ 41 வரையுள்ள பதிகங்‌ 
களிலும்‌, நான்காம்‌ திருமுறையில்‌ முதல்‌ பதிகத்திலும்‌, ஏழாம்‌ திருமுறையின்‌ 
21 முதல்‌ 27 வரையுள்ள பதிகங்களிலும்‌ அமைந்துள்ள து. 


இராகங்களும்‌ 879 
... இராகம்‌. குறிஞ்சி (வட்டப்பாலை இராகம்‌) 
29-ஆவது மேளமாகிய தீரசங்கரரபரணத்தில்‌ பிறந்தது . 
௮. ச தி ச ரி4 ௧$ ம ப தா4* 


௮. தூ ப மீ க£ ரி4 ச” நீ ச3 


26224 4624 82 4 
நிநிசரிரிககம௰பதத 
இணை, இளை, தட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
இிசரிகா ரிசநீ குபமா பா 
_ சரிகா ்‌ ரிசநீ தபமகா மபா 
சரிகமா' குரி ப ட. தபமகரீ ட... கமா 
சரிகமபா மகா பமகரீ கமா 
ரிகமபா மகரீ பமகரிசா ரிகா 
ரிகமபதா பமா மகரிசா ரீ 
கமபதா பா ய கரிசா. ரீ 
மபதா பமகரீசா கரிசநீ சா 
இணைச்கரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்சுரம்‌ ௮. இணைக்கும்சுரம்‌ 
சரிகமபா மகா தபமகரீ கம 
நிகமபதச. பமகரிசா... பமகரிசா:. . 'நீசா 
இளைச்சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. ,... இணைக்கும்சரசம்‌ ௮: இணைக்கும்சரம்‌ 
நிசரிகா. நிச. பதபமகா.. மா 
சரிகமபர . கற. பமக... - கமா 
மிகமபச.... ..51மகா, .  மகரிசா. நீட 
கமபதா பாமகரீசா கரிச நீ சநீசா 


* இந்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ 


280 துண்ணலருகளும்‌ 


நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ, இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 

சரிகா ரிசா குபமா கரிச 
மபதா பமகரிசா கரிசா நிசா 

நீ 7 

சா 2 சவசுரங்கள்‌ சா, கா, தா 

ரீ 2 தாவிற்கு ரீ களைச்சுரம்‌ 

கா 3 அமுத வைப்பு ரீ 

மா 2 பாடலமுதம்‌ நீ 

பா 2 

தூ ல 


இந்த இராகத்தில்‌ ரீ, தா, நீ ஆகிய சுரங்கள்‌ ஓர்‌அலகுகூடி. ஒலிக்கின்றன. 
இவற்றின்‌ அலகு மதிப்பு இவ்வாறாகும்‌. ரி, தா£, நி£ இது ஒரு வட்டப்பாலை 
இராகமாகும்‌. 


இராகம்‌. குறிஞ்சி 


ஆ. ச்‌ நி ச? ரி க ம்‌ பதா 
௮. தூ ப்‌ ம5 த ரி4 ௪ நீ£ ச்‌ 
இராக இலக்கணம்‌ 


குறிஞ்சஇராகம்‌ 29-ஆவது மேளமாகிய தஇீரசங்கராபரணத்தில்யிறந்தது- 
இதில்‌ நிறை தாரம்‌ (காகலி நிஷாதம்‌), நிறை துத்தம்‌ (சதுச்ருதி ரிஷபம்‌) 
நிறை கைக்கிளை (அந்தர காந்தாரம்‌), குறை உழை (சுத்த மத்யமம்‌), 
இளி (பஞ்சமம்‌), நிறை விளரி (சதுச்ருதி தைவதம்‌) ஆகிய சுரங்கள்‌ வரும்‌. 
இதன்‌ சவ சுரங்கள்‌ சா, கா, தா. ரி, தா, நீ ஓர்‌ அலகு கூடி ஒலிக்கின்றன. 
இது ஒரு வட்டப்பாலை இராகமாகும்‌. இருமணப்‌ பாடல்களும்‌, நலங்குப்‌ 
பாடல்களும்‌ பெரும்பாலும்‌ குறிஞ்சி இராகத்தில்‌ பாடப்பெறுகன்‌ நன... 
குறிஞ்சிப்‌ பண்‌ அரிகாம்போதி இராகத்தில்‌ ஓதுவா மூர்த்திகளால்‌ யாடம்படு 
கிறது. 


.இராகங்களும்‌ 3478 


இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) 


சநீ....... சரிகாரிசா........ சரிகமா... காரீ........ சரவ 
ச$்‌...... சரிகமப... மகரிசா........ ரிகமபா.......- மரா... 
கரிகா..... ரிகமபதா...... பழ தின வம்‌ க்க வல மா... கமபதா.. ... 
தபமா.......- பின்ல வை பமகரீ......... ரிகமபா........ பண்டை 
மபதாபா....... மகரிசரி.......ஃ- கரிசா...ரி... கரிசநீசா... ்‌ 
சதி. ப சா 

குறிப்புகள்‌ 


இந்த இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) விளரிக்கு மேல்‌ (தைவதம்‌) 
இல்லாததால்‌, இந்த இராகம்‌ பெரும்பாலும்‌ மத்திம சுருதியில்‌ பாடப்படு 
சிறது. ரீ,தா, நீ ஆகிய சுரங்கள்‌ கார்வையுடன்‌ படிக்கப்‌ பெறுகின்றன. 
இருமணப்‌ பாடல்களிலும்‌, நலங்குப்‌ பாடல்களிலும்‌, குறிஞ்சி இராகம்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


க்கில்‌ நுண்ணலகுகளும்‌. 


திரிகோணப்பாலை இராகங்கள்‌ 


1. சங்கராபரணம்‌ (பண்‌ பழம்‌ பஞ்சுரம்‌) 
தோடி 

தன்யாசி 

மோகனம்‌ (பண்‌ முல்லை) 


ஆபோகி 


உர ௬ உ. 


பெளளி (பண்‌ புறநீர்மை) 


.அராகங்களும்‌ ஒது: 


இராகம்‌. சங்கரரபரணம்‌ (பண்‌. பழம்பஞ்சுரம்‌) (திரிகோணப்பாலை இராகம்‌) 
29-ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது . 
௮. ௪5 ரி4 க ம்‌ பா த4 நி£ ச்‌* 
௮. ச்‌ நி த4 ப்‌ ம* கூ ரி* ௪” 


22 229222424624 2344622426 45 
பதத நிநிசரிரிககமமப த த நிநிச்‌ ரிரிக்க்ம் ம்ம்‌ 
இணை, களை, நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ: இணைக்கும்‌ சுரம்‌ அ இணைக்கும்‌ சுரம்‌ 

பதநீ தா ப்ம்க்ரீ க்ம்‌ 

பதநிசா நிதா ப்ம்க்ரிசா ரிகா 

பதநிராீ சநீ ம்க்ரிசா ர்‌ 

குநிரரீ சநீ க்ரிச்‌ ர்‌ 

தநிரரிகா ரிகா க்ரீச்நி ச்ர்‌ 

நிசரிகா ரீ க்ரிச்நிதா. நிச்‌ 

சரிகா ரீ ரிச்நிதா நிச்‌ 

சரிகமா காீ ரிச்நிதபா : குநீ 

சரிகமபா மகா ... ச்நிதபா துநீ 

ரிகமபா மகா ச்நிதபமா பதா 

ரிகமபதா பமா நிதபா தா 

கமபதா பமா நிதபமகா மபா 

கமபதநீ தபா தபமா பா 

40ப்தா நிதா கபமகா மபா... 

மபதநிச்‌£ நிதா தபமகரீ கமா 

பதநி தபா பமகாீ கமா 

பதநிசா£ நிதா பமகரீசா ரிகா 

பதநிச்ர்‌ ச்நீ மகரீசா ரீ 

தநிச்ரி ச்நீ கரீசா ரீ 

துநிச்ரிகான ரிச்‌ கரிசநீ சரி 

நிச்ரிகா ரிச்‌£ கரிசநிதா நிசா 

ச்ரிக்‌£ா ரிச்‌ ரிசநிதா நிசரி 

ச்ரிக்ம்‌ா க்ரீ ரிசநிதபா நீ 

ச்ரிக்ம்ப்£ ம்க்‌ சநிதபா ச்‌ 

ரிக்ம்ப்‌ ம்க்ரிச்‌£ நி தபா த நிசா 


இந்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ 


284 


இணைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆத. 


பததிசரி 
தநிசரிகா 
சரிகமபா 
ரிகமபதா 
கமபதநீ 
மபதநிச்‌£ 
பதநிச்ரி 
தநிச்ரிகா 
ச்ரிக்ம்ப்‌£ 


இணைக்கும்சுரம்‌ 
சநீ 
ரீ 
மகா 
பமா 
குபா 
நிதா 
ச்நீ 
ரிச்‌ 
ம்க்ரிசா£ 


களைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 


பதநிசா 
தநிசரீ 

நிசரிகா 
சரிகமா 
ரிகமபா 
கமபதா 
பதறிச்‌ா£ 
தறிச்ரீ 

நிச்ரிகா 
ச்ரிக்ம்‌ா 
ரிக்ம்ப்‌ 


இணைக்கும்சுரம்‌ 


நீ 
சா 
ரீ 
கா 
மீரா 
பா 
நீ 
ச்‌ 
ரீ 
க்‌ 
ம்க்ரிச்‌£ 


நட்புச்சுரக்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
பதநீ 
சரிகா 
மபதா 
பதநீ 
ச்ரிக்‌ா 


இணைக்கும்‌ சுரம்‌ 
சா 


அ 
பா்‌ 


நீ 


ரிசா 


௮. 
ப்ம்க்ரிசா 
க்ரிச்நிதா 
ரிச்நிதபா 
ச்நிதபமா 
நிதபமகா 
குபமகரீ 
பமகரிசா 
கரிசநிதா 
ரிசநிதபா 


௮. 
ப்ம்க்ரீ 
ம்க்ரிச்‌£ 
க்ரிச்நீ 
ரிச்நிதா 
ச்நிதபா 
தபமகா 
பமகரி 
மகரிசா 
கரிச நீ 
ரிசநிதா 
சநிதபா 


க்ரிசா 
நிதபா 
குபமா 
கரிசா 


திதபா 


நுண்ணலகுகளும்‌- 


இணைக்கும்சுரம்‌ 


ரீ 
நிசா 
குநீ 
பதா 
மபா 
கமா 
ரிகா 
நீசா 
தநிசா 


இணைக்கும்சுரம்‌ 


கா 
ர்‌ 
சா 
நீ 
தா 
மா 
கா 
ரீ 
சா 
நீ 
தநிசா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


நீ 

தா 
யமா 
சா 


-தறிீசா 


இராகங்களும்‌ ௮53 


சா 9 

ரீ 7 சீவ சுரங்கள்‌ பா, சா, கா 

த்‌ கீ பா - விற்கு இணைச்சுரம்‌ ரீ 

மா 8 கா - விற்கு கிளைச்சுரம்‌ - தா 

பா 10 9 பணிச்‌ வதவலனி அமுதவைப்பு 

தா 7 ட துரி வைவ்‌ பாடலமுதமாகவும்‌. 
நீ 5 வருகின்றன 


ரீ சுரத்தின்‌ அலகு மதிப்பு 4-இற்குப்‌ பதிலாக 4$ ஆகிறது. 
தா சுரத்தின்‌ அலகு மதிப்பு 4-இற்குப்‌ பதிலாக 4] ஆகிறது. 


இராகம்‌. சங்கராபரணம்‌ (பண்‌. பழம்பஞ்சுரம்‌) 


ஆ. சரி ௧ ம* பா த திர ச 
௮. ச்‌ நி த4 ப£ மூ ௧4 ரி4 ச” 
இராக இலக்கணம்‌ 


சங்கராபரணம்‌ இராகம்‌ 289-ஆவது மேளகர்த்தா இராகமாகிய 
இரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது. இதில்‌ நிறைதுத்தம்‌ (சதுச்ருதி ரிஷபம்‌), 
நிறை கைக்கிளை (அந்தர காந்தாரம்‌), குறை உழை (சுத்த மத்தியமம்‌), 
இளி (பஞ்சமம்‌), நிறை விளரி (சதுச்ருதி தைவதம்‌), நிறை தாரம்‌ (காகலி 
நிஷாதம்‌) ஆகிய சுரங்கள்‌ வருகின்றன. ஆரோசையிலும்‌ அமரோசையிலும்‌ 
எல்லாச்‌ சுரங்களும்‌ இந்த இராகத்தில்‌ வருகின்றன. இது பண்‌ என்றும்‌, 
சம்பூரண இராகம்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது. பழந்தமிழ்‌ மக்கள்‌ இந்தப்‌ 
பண்ணைப்‌ பழம்பஞ்சுரம்‌ என அழைத்தனர்‌. இந்த இராகத்தின்‌ சீவ சுரங்கள்‌ 
பா, சா, கா, அமுதவைப்பு ரீ, தா; ரீ, தா சுரங்கள்‌ பாடலமுதமாகவும்‌- 
வருகின்றன. ரீ, தா ஆகிய இரு சுரங்களும்‌ $ அலகு (சுருதி) கூடி வருகின்‌ றன. 
இது ஒரு திரிகோணப்பாலை இராகமாகும்‌. 


இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) 


சரிகா... யர ப்சரிகிமர கரீ.........ரீகமபாதர்‌......... 
பம... பம.......கமபதநீ கலலலக்கக தா...பா...... மாதாபா......... 
நிதா... தநிச்ரீ.........ச்நிதா.........தநிச்ரிகா லவ்வ ்‌.......... 
ச்ரிக்ம.........க்ரி......ச்ரிக்ம்பா ம்க்ரி கரிக்ரி......கரிச்நிதா...... 
மபதநி சாநிதா....... பி மபதா...... பா.....பமகரீ........ 
கரிகரி . ..சா....ீசாநீதாபா........ மபதா........ பாதாநி...... 


சரிகாரி.......சாதிசா குநிசா க்கட லலம்‌ ்‌ 


556 நுண்ணலகுகளும்‌- 


குறிப்புகள்‌ 


சங்கராபரணம்‌ இராகம்‌ விரிவான முறையில்‌ ஆலாபனை செய்வதற்கு. 
ஏற்றது. அரங்கிசை நிகழ்ச்சிகளில்‌ இசைக்‌ கலைஞர்களால்‌ இந்த இராகம்‌ 
பாடப்படுகிறது. 


கல்றம்‌ தட ம்‌... ரீநிச்‌ தநி பத மதபா பமகரீ 


கமதாபா மகரீ......... போன்ற சுரத்‌ கொடர்கள்‌ இந்த இராகத்தஇற்கு 
இனிமை தருகின்றன. இந்தஸ்தகானி இசையில்‌ இந்த இராகத்தைப்‌ பிலாவல்‌ 
என்று அழைக்கிறார்கள்‌. ஐரோப்பிய இசையில்‌ இது ந8கந௦2 1912101௦ 5௦1௨ 
என்று அமைக்கப்படுகிறது. 


வீணை குப்பய்யர்‌ சாமி நின்னே”? எனத்‌ தொடங்கும்‌ ஆடஇுதாள 


தான வர்ணக்கையும்‌, தியாகராசர்‌ “*எந்துகு பெத்தல”? **எதுடநிலடஇதே: * 
“சுவராக சதா? **மனசுசுவாகீன”? என்று கொடங்கும்‌ தெலுங்குக்‌ இருதி 


களையும்‌ இந்த இராகத்தில்‌ இயற்றியுள்ளனர்‌. முத்துசுவாமி தீட்‌இதர்‌ 
₹-அசஷயலிங்கவிபோ”?” எனத்‌ தொடங்கும்‌ கிருதியையும்‌,சியாமா சாஸ்‌இரி 
*:சரோஜளத நேத்ரி”£” என்னும்‌ இருதியையும்‌ இந்த இராகத்தில்‌ அமைத்து 
உள்ளனர்‌. 


இராமசாமி சிவன்‌ இயற்றிய:₹முத்துக்குமரய்யனே” என்ற சீர்க்கனை, 


அருணாசலக்‌ கவிராயர்‌ இயற்றிய **அரென்றெண்ணாமலே”” என்னும்‌ 
கீர்த்தனை, கோபால கிருஷ்ண பாரதியார்‌ இயற்றிய ஆடிய பாதா: 


என்னும்‌ உர்த்தனை ஆகியவை இந்த இராகத்தில்‌ அமைந்த பாடல்களாகும்‌. 
அருணகிரிநாதர்‌ இயற்றிய :“ஆதிமகமாயி'” எனத்‌ தொடங்கும்‌ திருப்புகழ்ப்‌ 
பாடலும்‌ '“காதுமோதி வாதாடு்‌:* எனத்‌ தொடங்கும்‌ திருப்புகழ்ப்‌ பாடலும்‌ 
சங்கராபரண இராகத்தில்‌ இசை அமைக்கப்‌ பெற்றுள்ளன. 


பழம்‌ பஞ்சுரம்‌ பண்‌ திருநாவுக்கரசர்‌ அருளிச்‌ செய்த நான்காம்‌ 
இருமுறையில்‌ 74, 75-ஆம்‌ பதிகங்களிலும்‌, சுந்தரமூர்த்தி நாயனார்‌ அருளிச்‌ 
செய்த 7-ஆவது திருமுறையில்‌ 47 முதல்‌ 52 வரையிலான பதிகங்களிலும்‌: 
அமைந்துள்ளது. இது ஒரு பகற்பண்ணாகக்‌ கருதப்படுகிறது. 


“இராகங்களும்‌ தர 


இராகம்‌. தோடி (திரிகோணப்பாலை இராகம்‌) 
8-ஆவது மேளகர்த்தா இராகமாகிய அனுமத்தோடியில்‌ பிறந்தது. 


ச ரி? ௧4 ம்‌ பீ த நி ௪3 
௮. சீ நி! த ப£ மக: ரி£ ச்‌ 


உ” 622௧623224 2622429245 
பதத நிநிசரிரிககமமபத த நிநிச்‌ ரிரிக்க்ம்ம்ப்‌ 
இணை, கிளை, நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮, இணைக்கும்‌ சுரம்‌ 
பததிசா நீ ப்ம்க்ா ச்ம்‌ 
தநிசா நீ ப்ம்க்ரிச்‌£ ர்க்‌ 
குதிசரிகா ரிசா ம்க்ரிசா ச்றிக் 
நிசரிகா ரிசா ம்க்ரிச்நீ ச்ரீ 
நிசரிகமா காரீ க்ரிச்நீ ச்ரீ 
சரிகமா காீ க்ரிச்நிதா நிச்‌ 
சரிகமபா மகா ரிச்நிதா துநி 
ரிகமா மகா ச்நிதா ்‌ குறி 
ரிகமபதா பமா ச்நிதபா தறி 
கமபா மா ச்நிதபமா பதா 
கமபதா பமா நிதபமா பதா 
கமபதநீ தபா நிதபமகா பமா 
மபதநீ தபா தபமகா மபா 
மபதறிச்‌£ நிதா குபமகரீ கமா 
பதநிச்‌£ நீ பமகா மா 
குநீச்‌ா நீ பமகரிசா ரிகா 
தீதிச்ரி ச்நீ மகரீ ரிகா 
தநிச்ரிகா ரிச்‌ மகரிசா ரிகா 
2 ட்ய ரிசா மகரிச நீ சரி 
_நிச்ரிக்ம்‌ க்ரீ கரிசநீ தரி 
ச்ரிக்ம்‌ க்ரீ கரிசநிதா நிசா 
ச்ரிக்ம்பா  : ம்க்‌ ரிசநிதா நிசா 
ற்க்ம்‌ா க்‌. சநிதா நீ 
க்ம்ப்ா ம்க்ரிச்‌£ சநிதபா த்நிசா 


இந்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ 


58 நுண்ணலகுகளும்‌ 


இணைச்சுரத்‌ தொடர்‌ 


ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
தநிசரிகா ரிசா ப்ம்க்ரிச்‌£ ச்ரிகா 
நிசரிகமா கரீ ம்க்ரீச்நி ச்ரீ 
சரிகமபபா பமகா க்ர்ச்நிதா நிசா 
ரிகமபதா பமா ச்நிதபமா பதா 
கமபதநீ குபா நிதபமகா பமா 
மபதநிச்‌£ நீ குபமகரீ கமா 
குநிச்ரிக்‌ ரிச்‌ பமகரிசா ரிகா 
நிச்ரிக்ம்‌£ க்ரீ மகரிசநி சரீ 
ச்ரிக்ம்ப்‌ ம்க்ரிச்‌ர கரிசநிதா நிசா 


களைச்சுரத்‌ தொடர்‌ 


ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
பதநிச நீ ம்க்ரிச் ர்‌ 
துநிசரி சா க்ரிச்நீ ச்‌ 
நிசரிகா நிசா ரிச்நிதா நீ 
சரிகமா குரீ ச்நிதபா தூ 
கமபதா பா நிதபமா பா 
மபதநீ தூ குபமகா மா 
பதநிச்‌ா£ நீ மகரிசா ரீ 
தநிச்ரீ ச்‌ கரிச நீ சா 
நிச்ரிகா ரிச்‌ ரிசநிதா நீ 
ச்ரிக்ம்‌£ க்ரிச்‌ா சநிதபா துநிசா 
நட்புச்சுரத்‌ தோடர்‌ 
ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
தறிசா ரீ ப்ம்கா ம்‌ 
ரிகமா கா ம்க்ரீ சா 
கமபா தூ ச்நிதா பா 
_தநிச்‌ ச்‌ பமகா மா 
ரிக்ம்‌ க்‌ மகரீ சா 
க்ம்ப்‌ ம்க்ரிச்‌ா£ சறிதா. திசா 


இசாகங்களும்‌ 289 


சா ஓ சீவசுரங்கள்‌ சா, மா, மா-விற்கு இணைச்சுரம்‌ 
றீ த நீ, தா - விற்கு இணைச்சுரம்‌ கா. 

கா 7 அமுதவைப்பு- நீ, கா. நீ, கா சுரங்கள்‌ 
மா 6 பாடலமுதமாகவும்‌ வருகின்றன. நீ, கா, 

பா 6 சுரங்கள்‌ $ அலகு (சுருதி) குறைந்து இந்த 
தா 5 இராகத்தில்‌ வருகின்றன. நீ, கா சுரங்களின்‌ 
நீ 6 அலகு மதிப்பு கா 93, நீ 38% ஆகும்‌. 


இராகம்‌. தோடி 


ஆ. சரி ரிரக4 மி பிதர நிர்ச்‌! 


இராக இலக்கணம்‌ 


தோடி இராகம்‌ 8-ஆவது மேளகர்த்தா இராகமான அனுமத்தோடியில்‌ 
பிறந்தது. இதில்‌ குறை துத்தம்‌ (சு.த்‌.த ரிஷபம்‌), குறை கைக்களை(சா.தாரண 
காந்தாரம்‌), குறை உழை (சுத்த மத்தியமம்‌), இளி (பஞ்சமம்‌), குறை விளரி 
(சக்த தைவதம்‌), குறைதாரம்‌ (கை98 நிஷாதம்‌) ஆகிய சுரங்கள்‌ வருகின்றன. 
ஆரோசையிலும்‌ அமரோசையிலும்‌ எல்லாச்‌ சுரங்களும்‌ வருகின்றன. இந்த. 
இராகத்தின்‌ சவ சுரங்கள்‌, சா, மா, தா. நீ, கா என்னும்‌ இரு சுரங்களும்‌ 
அமுதவைப்பாகவும்‌, பாடலமுதமாகவும்‌ வருகன்றன்‌.இந்த இரு சுரங்களும்‌ ந 
அலகு (சுருதி) குறைந்து வருகின்றன. 


இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) 


நிசரிகமா.......- காரி... சா.....சரிகமா.... கரி... ரீ 
சரிகமபா........மகாமகா.... கமபதநீ...... தபா...... மபதநீ...... 
அக்ரி வப மபதநிச்‌ா£ ரகம்‌ வல்கில்க்ச நீ... நிவ வத நீச்‌ா...... 
'ததிச்கிக்‌£.........ிச்ர.........நிச்ரிக்ர... நிச்சிவப்வபவ ல்‌ 
ம்க்‌... .ம்க்ம்காரிச்‌£.....ச்நிதா..... குநீ ச்நிதபா...... குநி நீ... 
தீதபமகா..... கா... .மயதா.... பமகா......ரீ..காரிசநீ சரி...... 
சநிதபாததீ.........நீ.- சக ர படட்து 


32. 


290 அண்ணல௫குகளும்‌ 
குறிப்புகள்‌ 


பக்திப்‌ பாடல்கள்‌ பாடுவதற்குத்‌ தோடி இராகம்‌ ஏற்றதொரு இராகம்‌ 
ஆகும்‌. இந்த இராகத்தை விரிவான முறையில்‌ ஆலாபனம்‌ செய்யலாம்‌. கா, நீ 
ஆய இரு சுரங்கள்‌ $ அலகு குறைந்து வருகின்றன. இந்த இரு சுரங்களையும்‌ 
கார்வையுடன்‌ நீர்க்கமாக இசைக்கும்போது இந்த இராகத்தின்‌ இறப்பு 
வடிவம்‌ கிடைக்கிறது. இந்த இரு சுரங்களின்‌ அலகுகள்‌ (சுருதிகள்‌) காரணமாக 
தோடி இராகம்‌, கர்த்தா இராகமான அனுமத்தோடியிலிருந்து சற்று வேறு 
படுகிறது. 


பட்டணம்‌ சுப்பிரமணிய ஐயர்‌ இயற்றிய *“ஏராநாபை”” என்று 
தொடங்கும்‌ தானவர்ணம்‌, தியாகராசர்‌ இயற்றிய “*கொலுவமரெககுா?? 
தப்பிப்ரதியபோவ”்‌” போன்ற கிருதிகள்‌, முத்துசாமி இட்சிகர்‌ இயற்றிய 
்‌“கமலாம்பிகே'' என்னும்‌ இருதி, சியாமா சாஸ்திரி எழுதியுள்ள “நின்னே 
நம்மினானு”” என்று தொடங்கும்‌ கிருதி முதலியவை தோடி இராகத்தில்‌ 
அமைந்துள்ளன. மாரிமுத்தாப்‌ பிள்ளை இயற்றியுள்ள : எந்நேரமும்‌ ஒரு 
காலை”: என்னும்‌ பாடல்‌, பாபநாசம்‌ சிவன்‌ எழுதியுள்ள “கார்த்திகேய” ” 
““தடைக்கண்‌ நோக்கி” ” என்று தொடங்கும்‌ €ர்த்தனைகள்‌ முதலியவை தோடி 
இராகத்தில்‌ அமைக்கப்பட்டவையாகும்‌. அருணகஇரிநாதர்‌ இயற்றிய * “அல்லி 
விழியாலும்‌'” “*நாலுமைந்து வாசல்‌: * **வருக வீட்டெனும்‌” * “இருவினையின்‌ “ 
“இறவாமல்‌” எனத்‌ தொடங்கும்‌ திருப்புகழ்ப்‌ பாடல்கள்‌ தோடி இராகத்தில்‌ 
இசையமைக்கப்பட்டுள்ளன. ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர்‌ இயற்றிய 
“*தாயே யசோதா” என்னும்‌ பதம்‌, வேதநாயகம்‌ பிள்ளை எழுதியுள்ள 
“ஏது பராமுகம்‌”? என்னும்‌ சீர்த்தனை முதலியவை தோடி இராகத்தில்‌ 
பாடப்படுகின்றன. 


இராகங்களும்‌: 293 


இராகம்‌. தன்யாசி(திரிகோணப்பாலை இராகம்‌) 
8-ஆவது மேளகர்த்தா இராகமாகிய அனுமத்தோடியில்‌ பிறந்தது. 
ஆ. ௪௧4 மூ ப£ நி4 ச்‌3 


௮. ச்‌ நி4 தூ ப£ மூ ௧4 ரி? ச? 


2242262244 624 2824 462244 6924 2 
ப தத நி நிசரிரிகக மம ப தத நி நிச்ரிரிக்க்ம்ம்ப்‌ 
இணை,க௫ளை, தட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. 'இணைக்கும்‌ சரம்‌ ௮. இணைக்கும்‌”சுரம்‌ 
பநிசா சா ப்ம்கா டக்ம்‌ா 
நிசகா ரிசா ப்ம்க்ரிச்‌ ச்க்‌ா 
நிசகமா கரிசா ம்க்ரீ ச்க்‌ா 
ச்கமா கரிச ம்க்ரிசா ச்க்‌ா 
சகமபா மகா ம்க்ரிச்நீ ச்சா 
கமபா மகா க்ரிச்நீ ச்க் 
கமபநீ தபா - க்ரிச்நிதா பறிச்கா 
மபநீ தபா ரிச்நிதா பநீ 
மபநீசா£ நிதபா ச்நிதா பநீ 
பதிசா நீ ச்நிதபா பநீ 
நிச்கா ரிரா நிதபமா. பநீ 
திச்க்ம்‌ க்ரிச்‌ா தபமாக மபநீ 
ச்க்ம்‌ க்ரிச்‌ஈ.. குபமகரீ சகமா 
ச்க்ம்ப்ர ம்க்ரிச்‌£ பமகா மா 
க்ம்ப்‌ஈ ம்க்ரிச்‌ பமகரிசா கா 
மகா சகா. 
மகரிசா சகா 
மகரிச நீ சதா 
கரிச தீ சா 
கரிசநிதா பநிசா 
ரிசநிதா பநிசா 
சநிதா பறீ 
சநிதபா நிசா 


இந்த இரகத்தில்‌ வராத.கரங்கள்‌ 


292 


இணைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 


நிசகமா 
சகமபா 
கமபநீ 

மபநிச்‌£ 
நிச்க்ம்‌ா 
ச்க்ம்ப்‌ா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


கரிசா 
மகா 
குபா 
க்ரிச்‌ா 
ம்க்ரிகா 


கிளைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆழ. 


பநிசா 
நிசகா 
சகமா 
மபநீ 

பநிச்‌£ 
நிச்காா 
ச்க்ம்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


சா 
ரிகா 
கமா 
குபா 
நீ 
ரிச்‌ 
க்ரிச்‌ா 


நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 


கமபா 
க்ம்ப்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


நிச்‌ 


ம்க்ரிச்‌ா 


௮. 
ப்ம்க்ரிச்‌£ 
ம்க்ரிச்நீ 
க்ரிச்நிதா 
ச்நிதபமா 
நிதபமகா 
குபமகரீ 
பமகரிசா 
மகரிச நீ 
கரிசநிதா 


௮. 

ம்க்ரிச்‌£ 
க்ரிச்நீ 

ரிச்நிதா 
ச்நிதபா 
நிதபமா 
குபமகா 
மகரிசா 
கரிச நீ 

ரிசநிதா 
சநிதபா 


ப்ம்க்‌ா 
ம்க்ரீ 

ச்நிதா 
பமகா 
மகரீ 


சதிதா. 


நுண்ணலகுகளும்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


ச்க்‌ா 
ர்க்‌ 
நிசா 
பறீ 
மபநீ 
௪கமா 
சகா 


சா 


நிசா 


இணைக்கும்‌ கரம்‌ 


ச்க்ா 
ச்க்‌ா 
பநீ 
மபா 
பநீ 
கா 
சகா 
சகா 
பந 
நிசா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


ம்‌ 
ட 2 
பா 
ரிசகா 
சா 


வநிசா 


இராகங்களும்‌ 294 


சா 7 சீவ சுரங்கள்‌: சா, நீ. நீ-இற்கு கிளைச்சுரம்‌ கா 
ரீ 4 சா-விற்குக்‌ இளைச்சுரம்‌ மா. கா,மா-அமுதவைப்பு 
கா த. கா நீ.- பாடலமுதம்‌. 
மா 6 கா, நீ. ஆகிய இருசுரங்களும்‌ $ அலகு கூடி வரு 
ல த இன்றன. இந்த இருசுரங்களுக்கும்‌ அலகு மதிப்பு 
கதா 6 43? ஆகும்‌. 
நீ 6 
இராகம்‌ தன்யாசி 
ர. 
௮. ச்‌? நி4 தூ யீ ம்‌ த நி? ச3 
இராக இலக்கணம்‌ 


தன்யா? இராகம்‌ 8-ஆவது மேளகர்த்தா இராகமாகிய அனுமத்தோடியில்‌ 
பிறந்தது. இதில்‌ குறை துத்தம்‌ (சுத்த ரிஷபம்‌), குறை கைக்கிளை (சாதாரண 
காந்தாரம்‌) , குறை உழை (சுத்த மத்தியமம்‌), இளி (பஞ்சமம்‌) , குறை விளரி 
(கத்த தைவதம்‌) ,குறை தாரம்‌(கைசிக நிஷாதம்‌) ஆகிய சுரங்கள்‌ வருகின்‌ றன .. 
ஆரோசையில்‌ (ஆரோகணம்‌) துத்தமும்‌ (ரி) விளரியும்‌ (த) வரா (வர்‌ஜம்‌). 
அமரோசையில்‌(அவரோகணம்‌)எல்லாச்‌ சுரங்களும்‌ வருகின்றன. (சம்பூரணம்‌) 
இது ஒரு இறம்‌-பண்‌ ஆகும்‌ (ஒளடவ-சம்பூரண இராகம்‌) 


குன்யாசி இராகத்தில்‌ க, நி ஆகிய இரு சுரங்களும்‌ $ அலகு கூடி 
வருஇன்றன. இந்த இருசுரங்களின்‌ அலகு (கருதி) மதிப்பு 4$ ஆகும்‌. இது ஒரு 
இரிகோணப்பாலை இராகமாகும்‌. 


இர௱ாகத்தின்‌ போக்கு 
சகர ப. ப வவககிறிய்பரரி பககக மகாரிசா..... கம்பா... மகாரிசா...... 
கமபநீ..... தபா.....மபநீ...தாபா..... பநிச்நீ... நிச்காரிசா...... 
நிச்க்ம்க்‌ஈ...ீச்‌£...... ச்க்ம்ப்£ம்க்‌........ரிச்‌£......... க்ரிச்நீ......... 
ச்க்ரகிச்நிதா........பநீ ச்நிதா........பநீ.....ச்நிதபமாகா......... 
கமபநீ........தயம காரிசா.... சகமபாம கா...... ரிசா..... 


காகிசநிதா......பநி......சநிதபா 


௧2௧௨ 


294 நுண்ணலருகளும்‌ 
குறிப்புகள்‌ 


பக்திப்‌ பாடல்கள்‌ பாடுவதற்குகத்‌ தன்யாசி இராகம்‌ மிகவும்‌ ஏற்றதாக 
இருக்கிறது. இந்த இராகத்தில்‌ “*நிச்பநி மப” £ என்னும்‌ சுரத்தொடர்‌ .ஐழகுற 
அமைந்துள்ளது. இசைக்‌ கலைஞர்கள்‌ இந்த இராகத்தைப்பாடும்‌ பொழுது 
இந்தச்‌ சுரத்தொடரைப்‌ பாடாமல்‌ இருப்பது இல்லை. 


இயாகராசர்‌ இயற்றிய :*சங்கேத ஞானமுூ* ” “*சியாமசுந்தராங்க” * 
என்னும்‌ கிருதிகள்‌, ஆனை - அய்யா இயற்றிய “*பருவம்‌ பார்க்க?” என்னும்‌ 
கீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதியின்‌ படைப்பா கய “*கனகசபாபஇ* * 
என்னும்‌ கீர்த்தனை, முத்துத்தாண்டவர்‌ இயற்றியுள்ள “காணாமல்‌ வீணிலே” 
என்னும்‌ கீர்த்தனை ஆகியவை இந்த இராகத்தில்‌ இயற்றப்பட்டுள்ள இறெந்சு 
படைப்புகளாகும்‌. 


இதா கங்களும்‌, ம 


இராகம்‌. மோகனம்‌ (முல்லைப்‌ பண்‌) (திரிகோணப்பாலை இராகம்‌) 
28-ஆவது மேளமாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது 
ஆ. ச ரி ௧₹ ப£ த ச்‌3 
௮. ச்‌ த பீ க$ ரி4 ச 


உ, 21% 2542363323 4362544634 2 
பத. த. நிநிசரிரிககமமபத த நி நி ச்ரிரி க்க்ம்‌ ம்ப்‌ 
இணை இலை நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 

பதசா தா ப்க்ரீ ய 

ப்த்சரீ சதா ப்க்ரிச்‌£ ச்ரி 

துசரீ சதா க்ரிச் ச்ரீ 

குசரிகா ரீ க்ரிச்தா ச்‌ 

சரிகா கரீ ரிச்தா ச்‌ 

சரிகபா காீ ரிச்தபா பதா 

ரிகபா கா ச்தபா கபா 

ரிகபதா பகா குபகா பா 

கபதா பகா தபகரீ ரிகா 

பதச்‌ தா பகரீ ரிகா 

பதச்ரீ ச்தா பகரிசா சாரீ 

தச்ரி ச்தா கரிசா சா 

குச்ரிக்‌ஈ ்‌ ரிச்‌. கரிசதா த்சா 

ச்ரிகா ரீ ரிசதா தசா 

ச்ரிக்ப்ஈ க்ரீ ரிசதபா தசா 

ரிக்ப்‌ா க்ரிச்‌ா சதபா தசா 
இணைச்‌ ஈரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்‌ கரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 

பதசரீ சா ப்க்ர்சா 

தசரிகஈ ரீ க்ர்ச்தா ன்‌ 

சரிகப௱ஈ கா ௬ இ ரிச்தபா டு 

ரிகப;தா ர்‌. ஆன தபகரி 2 

பதச்ரீ' ச்தா ்‌ ... பகரிசா சரீ 

_தச்ரிக்ஈ ரிகா... கரிசதா தசா 
ச்ங்க்ப்ா க்ர்சா 15 'ரிசதபா தசா 


* இந்தஇராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ 


௮96 


தளைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
பத்சா 
துசரீ 

ரிகபா 
கபதா 
பதரி 
தச்ரி 

ரிக்ப்‌£ 


இணைக்கும்‌ சுரம்‌ ௮. 
தா ப்க்ரீ 
சா ரிச்தா்‌ 
கா ச்தபா 
பா குபகா 
தூ பகரீ 
ச்‌ ரிசதா 
க்ரிச்‌ சதபா 


நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
சரிகா 
ச்ரிக்‌ா 
சார 
ரீ 


கா 
யா 


தா 


ஆ. 
அ. 


இராக இலக்கணம்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ ௮. 


பதா 
ரிச்‌ 


உ டெலி ஜு 


இராகம்‌. மோகனம்‌ (முல்லைப்பண்‌) . 


க்ரிச்‌ 

கரிசா 
சீவசுரம்‌ பா 
பாவிற்கு இணைச்சுரம்‌ ரீ 
ரீ அமுத வைப்பு 
பாடலமுதம்‌ ரீ,கா, தா 
ரீ சந காட6$ தாத$ 


சரிக ௧ பீ த4 ச்‌* 


ச்‌ த4 ப க$ ரி4 ச? 


நுண்ணலகுகளும்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


ச்ரீ 
குசா 
தா 
ரிகா 
சா 
பதா 
பத்சா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


குபா 


குசா 


மோகன இராகம்‌ 28-ஆவது மேளகர்த்தா இராகமாகிய அரிகாம்போதுி 
யில்‌ பிறந்தது. இதில்‌ நிறைதுத்தம்‌ (சதுச்ருஇி ரிஷபம்‌), நிறைகைக்கிளை 


(அந்தரகாந்தாரம்‌), இளி (பஞ்சமம்‌), 


நிறைவிளரி (சதுச்ருதி தைகதம்‌/) 


ஆகிய சுரங்கள்‌ வருகின்றன. உழை (மத்தியமம்‌), தாரம்‌ (நிஷாதம்‌) ஆகிய 
இரு சுரங்களும்‌ இந்த இராகத்தில்‌ வரா (வர்ஜம்‌7. இது ஒரு இிறம்‌.இிறம்‌ 
பண்ணாகும்‌(ஒளடவ-ஒளடவ இராகம்‌).சதுச்ரு இரிஷபம்‌.அந்தர காந்தாரம்‌ 
- சதுச்ருஇ தைவதம்‌ ஆய சுரங்கள்‌ $ அலகு (௬௬) கூடி வருகிறது... இது ஒரு 
இரிகோணப்பாலை இராகமாகும்‌. 


இராகங்களும்‌ 29௪ 


'இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) 


சரிகா... வவ சரிக்பர ல்‌ கரி கவ்வ ரிகபதா ன்‌ 

பதா... பதச்‌£....... துர... பதச்ர்‌......... சீத 

துச்ரிக்‌£.......- ரீ. க தன்‌. ச்ரிக்‌ா............ கண்ட கலலத ச்ரிக்ப்‌ா 

கரி அரி பைல்‌ ச்ரீச்தாபா......... கபதபகா........... கர்ப்பை 

தபகரீ...... கபகரிச........ ரிசதபா........ 7 தா... சா 
குறிப்புகள்‌ 


மூல்லைப்பண்‌ எனப்‌ பழந்தமிழ்‌ நூல்களில்‌ கூறப்பட்டிருப்பது மோகன 
.இராகமாகும்‌ என இசை ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. 


குரல்‌-இளி முறையில்‌(சட்ஐ பஞ்சம முறை)முதன்‌ முதலாகத்‌ தோன்றும்‌ 
௪-ப, ப-ரி, ரி-த, த-௧ என்னும்‌ சுரங்கள்‌ இந்த இராகத்தில்‌ வரும்‌ சுரங்‌ 
களாகும்‌. ஐந்திசைப்‌ பண்களில்‌ முதல்‌ பண்‌ மோகனமாகும்‌. இளி (ப) 
குரலாக மாறும்போது பிறப்பது சுத்த சாவேரி இராகம்‌. துத்தம்‌ (ரி) குரலாக 
வரும்போது மத்யமாவதி இராகம்‌ பிறக்கிறது. விளரி (த) குரலாக வரும்‌ 
போது பிறப்பது சுத்த தன்யாசி இராகம்‌. கைக்கிளை (௧) குரலாக வரும்‌ 
போது இந்தோள இராகம்‌ பிறக்கிறது. 


மாணிக்கவாசகப்‌ பெருமான்‌ இயற்றிய திருவாசகப்‌ பாடல்கள்‌ பழங்‌ 
காலத்திலிருந்தே மோகன இராகத்தில்‌ பாடப்பட்டு வருகின்றன என 
ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. 


-நின்னுகோரி'” என்று துவங்கும்‌ இராமநாதபுரம்‌ எனிவாசய்யங்கார்‌ 
இயற்றிய ஆதிதாள தான வர்ணம்‌, **சரசிஜாக்ஷி' ': என்று துவங்கும்‌ வீணை 
குப்பய்யர்‌ இயற்றிய அடதாள தான வர்ணம்‌, **பவனுத”” ₹*நனுபாலிம்ப”* 
“எவரூரா” எனத்‌ துவங்கும்‌ தியாகராசரின்‌ கிருதிகள்‌, அருணாசலக்‌ கவிராயர்‌ 
இயற்றிய '*ஏன்‌ பள்ளி கொண்டீர்‌** என்னும்‌ சர்த்தனை, **அம்பலவாணர்‌”* 
எனத்‌ துவங்கும்‌ முத்துத்தாண்டவரின்‌ 8ர்த்தனை, சுத்தானந்த பாரதியாரின்‌ 
“இல்லையென்பான்‌ யாரடா?” என்னும்‌ €ர்த்தனை, பாபநாசம்‌ சிவன்‌. 
இயற்றிய “கபாலி'' என்னும்‌ கீர்த்தனை முதலியவை இந்த இராகத்தில்‌ 
அமைக்கப்பெற்ற பிரசித்தி பெற்ற இசை வடிவங்களாகும்‌. 


2098 இராகங்களும்‌ 


இராகம்‌. ஆபோகி (திரிகோணப்பாலை இராகம்‌) 
22-ஆவது மேளகர்த்தா இராகமாகிய கரகரப்ரியாவில்‌ பிறந்தது. 


ஆ. சூரி ௧4 மீ தூ ச்‌” 


2 4 2 446234 3 44 6 2 4 ்‌ 2 க 4 6 323 4. 4 6 2 க 
மமப த த நிநி சரிரிககமம ப தத நி நி ச்ரிரிக்க்ம்ம்‌ 
இணை கிளை நட்புச்‌ சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
மதா சதா ம்க்ரிச்‌£ ச்‌ 
மத்சா சதா ரிச்தா மதா 
துசரீ சா ச்தமா தா 
சரிகமா கரீ குமா தா 
ரிகமதா மா குமகரீ ர்கா 
மதா மா மகரிசா ரீ 
மதச்‌£ தா ரிசதா சா 
கச்ரீ சா சதமா த்சா 
ச்ரிக்ம்‌ா க்ரிச்ா 
.இணைச்சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
_மதசா ரீ ச்தமா கதா 
ரிகமதா மா தமகரீ ரீ 
மதச்‌ ச்‌ சதமா தசா 
.இளைச்சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ; இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
த்சரீ சா ம்க்ரிச்‌£ா ரீ 
சரிகமா தா ரிச்தா மா 
த்ச்ரீ ச்‌ மகரிசா ரீ 
ச்ரிக்மா க்ரிச்‌ ரிசதா சா 


்‌ 


இந்த இராகத்தில்‌ வரர்‌ த£சுரங்கள்‌ 


இராகங்களும்‌ 399 


நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ஆ. இணைக்கும்சுரம்‌ 
மதா சரிகா தமா கரிசா 
மதா ச்‌ 
சா தீ சீவ சுரங்கள்‌ மா, தா. 
7 2 மா-விற்குச்‌ சா இணைச்சுரம்‌ 
த ன்‌ தா-விற்கு ரீ கஇளைச்சுரம்‌ 
மா த அமுதவைப்பு - சா, ரீ 
தா த பாடலமுதம்‌ கா 


இராகம்‌. ஆபோகி 


ஆ. சூரி4 ௧4 மூ த ச்‌ 
௮. ச்‌ த ம? ௧4 ரி4 சீ 
இராக இலக்கணம்‌ 


ஆபோகி இராகம்‌ 28-ஆவது மேளகர்த்தா இராகமாகிய கரகரப்ரியாவில்‌ 
பிறந்தது. இதில்‌ நிறை துத்தம்‌ (சதுச்ருதி ரிஷபம்‌), குறை கைக்களை 
(சாதாரண காந்தாரம்‌), குறை உழை (சுத்த மத்தியமம்‌), நிறை விளரி 
(சதுச்ருது தைவதம்‌) ஆகிய சுரங்கள்‌ வருகின்றன. இது ஒரு தஇறம்‌-திறம்‌. 
பண்ணாகும்‌ (ஒளடவ - ஒளடவ இராகம்‌). இந்த இராகத்தில்‌ இளி (பஞ்சமம்‌): 
தாரம்‌ (நிஷாதம்‌) ஆகிய இரு சுரங்களும்‌ வரா (வர்‌ஐம்‌). இந்த இராகத்தில்‌: 
காந்தாரம்‌ ந அலகு (சுருதி) கூடி வருகிறது. காத்தாரத்தின்‌ அலகு மதிப்பு 4] 
ஆகும்‌. இது ஒரு தரிகோணப்பாலை இராகமாகும்‌. 


.இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) 


சரிகமா.......- ௧௱ '......பரீகமதா....3மா க்கல்‌ மா......மதச்‌£ 
தர்ற சோ... ச்ரிக்ம்‌£... .சீரிக்‌£...... ரிச்தா......... 
மதச்‌£......ச்தமீர்‌ மது ச்தமா. ன ங்த்‌ கமகாரீ...... ரீகமகாரி. 


ரிசதா.....சதமா....மத்சா.... 


700 நுண்ணலகுகளும்‌ 


குறிப்புகள்‌ 


ஆபோகி இராகம்‌ எந்த நேரத்திலும்‌ பாடத்தகுந்த இராகம்‌. விரிவான 
ஆலாபனைக்கு இடம்கொடாத போதிலும்‌ இனிமைமிக்க இராகம்‌.பட்டணம்‌ 
சுப்பிரமணிய அய்யரின்‌ “*“எவரிபோதன”” என்னும்‌ ஆதி தாள வர்ணமும்‌ 
இியாகராசரின்‌ “*மனசுநில்ப£? **நன்னுப்ரோவ”*” இருதிகளும்‌ ஆபோகி 
இராகத்தில்‌ இயற்றப்பட்டுள்ளன. கோபாலக்கிருஷ்ண பாரதியார்‌ இயற்றிய 
“சபாபதிக்கு” என்ற &ர்த்தனையும்‌,முத்துத்தாண்டவர்‌ இயற்றிய “சேவிக்க 
வேண்டுமையா £ என்ற €ர்த்தனையும்‌ ஆபோகி இராகத்தில்‌ பாடப்பெறு 
கின்றன. :அவசியமுன்‌” என்று தொடங்கும்‌ திருப்புகழ்ப்‌ பாடலும்‌ “நினைத்த 
தெத்தனை” என்று தொடங்கும்‌ திருப்புகழ்ப்‌ பாடலும்‌ ஆபோ இராகத்தில்‌ 
இசை அமைக்கப்பெற்றுள்ளன. 


ராகங்களும்‌ 
ளு 


வசீ 


இராகம்‌. பெஎளி (பண்‌. புறநீர்மை) (திரிகோணப்பாலை இராகம்‌) 
15-ஆவது மேளமாகிய மாயாமாளவகெளளையில்‌ பிறந்தது . 


ஆ. 
௮. 


சூ ரி க$ ப? த ச்‌ 


ச்‌ நி தூ ப்‌ க ரி? ச 
உ..உ.த.த.6 2 4 
சரிரிச௬.௧ மம 


2 
ப 


இணை, ௫ளை, நட்புச்சுர,த்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
பதச்‌ 
தசா 
குசரீ 
சரிகா 
சரிகபா 
ரிகபதா 
கபதா 
பதச்‌ 
தச்‌ 
தச்ரி 
ச்ரிக்ா 
ச்ரிக்ப்‌£ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


சநீ 
சநீ 
சா 
ரீ 

கரீ 
பா 
பா 
ச்நீ 
ச்நீ 
சா 
ரீ 


க்ரிச்‌ 


இணைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
- சரிகபா 
ரிகபதா 


ச்ரிக்ப்‌£.... 


இத்த இராகத்தில்‌ வராத;சரங்க 


இணைக்கும்‌ சுரம்‌ 
ட்ப்தி 
தச்‌ 
க்ரிச்‌ஈ .. 


டட 
ஞூ 


௮ 
த 


௮. 
ப்க்ரிச்‌£ 
க்ரிச்‌ 
க்ரிச்நீ 
ரிச்நிதா 
ச்நிதா 
ச்நிதபா 
நிதபா 
நிதபகா 


குபகா 


துபகாீ 
பகரிசா 
கரிசா 
கரிசதீ 
ரிசதிதா 
சநிதா 
சநிதபா 


- திதிபா. 


ப்க்ரிச்‌£ 


திதபகா: 


, தபகரீ 


பகரிசா 
ள்‌ 


6224242622 
நிச்ரிரிக்க்ம்ம்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 

ச்ரி 
ச்ரீ 
குச்‌ 
பதா 
பதா 
பதச்‌ 
பதசா 
கபா 
கபா 
ரிகா 
சரீ 
சரீ 
தசா 
பூதா 
ப்தா 
தசா 
தசா 


_ இணைக்கும்‌ சுரம்‌ 
க்‌... 
கபதா.. 
ரீகா 
சா. 


படட 


204 


இளைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
பதசா 
குசா 
குச்ரீ 
குச்ரீ 


இணைக்கும்‌ சுரம்‌ 
நிதா 
பா 
நிதா 
சா 


நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
குசா 
சரிகா 
கபதா 
குச்‌ 
ச்ரிகா 


சா 


கா 
பா 


தா 


ஆ. 


, வி. 


இணைக்கும்‌ சுரம்‌ 
சா 
ரீ 
பா 
நிதா 


ரிச்ர 


டூ ஷு லு டட 


சீவ சுரம்‌--சா 


௮. 
க்ரிர்றீ 
ரிச்நிதா 
ச்நித்பா 
கரிசநீ 
ரிசநிதா 
சறிதபா 


அ. 
க்ரிச்‌£ 
ச்நிதா 
நிதபா 
குபகா 
கரிசா 
சநிதா 
நிதபா 


நுண்ணலகுகளும்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


குசா 
பரா 
கா 
சா 
ர 
தசா 


இணைக்கும்‌ சுரம்‌ 

ச்‌ 

குச்‌ 

பா 

கா 

தசா 

தசா 

பதசா 


சா-விற்குப்‌ பா இணைச்சுரம்‌ 
பா--அமுதவைப்பு 
இந்த இராகத்தில்‌ கா,நீ ஆகிய இரு சுரங்களும்‌ 
$ அலகு கூடி வருகின்றன. 

கா, நீ ஆகிய இரு சுரங்களின்‌ அலகு மதிப்பு 
கா6$ நீ 63 ஆகும்‌. 


நீ-பாடலமுதம்‌ 


இராகம்‌. பெளளி (பண்‌. புறநீர்மை) 


ச ரி௨ ௧₹ பீ தூ ச்‌ 


௪2 நி€ க்‌ ய்‌ கு$ ி£ ச்‌? 


இராக இலக்கணம்‌ 


பெளளி:இராகம்‌ 75- ஆவது மேளகர்த்தா இராகமாகிய மாயாமாளவ 


-இகெளள இராகத்தில்‌ பிறந்தது; - 


இதில்‌ குறை துத்தம்‌ (சுத்‌. தரிஷபம்‌), நிறை: 


. கைக்கிளை( அந்தரகாந்தாரம்‌) , குறை உழை(சத்தம த்தியமம்‌), இளி(பஞ்சமம்‌) 


இராகங்களும்‌ 303 


குறை விளரி (சுத்த தைவதம்‌), நிறைதாரம்‌ (காகலி நிஷாதம்‌) ஆகிய சுரங்கள்‌ 
வருகின்றன. ஆரோசையில்‌ (ஆரோகணம்‌) உழையும்‌ (மத்தியமம்‌) தாரமும்‌ 
(நிஷாதம்‌) வரா (வர்ஜம்‌7. அமரோசையில்‌ (அவரோகணம்‌)உமை(மத்தியமம்‌) 
மட்டும்‌ வராது. இது ஒரு திறம்‌ பண்ணியல்‌ பண்ணாகும்‌. (ஒளடவ-ஷாடவ 
இராகம்‌) இந்த இராகத்‌ இன்‌ சீவசுரம்‌--சா, அமுத வைப்பு--பா, 
பாடலமுதம்‌--கா, 


இராகத்தின்‌ போக்கு 


சரிகா...ர்‌.... ர வ்ஸ்‌ சரிகாபா...... ப கரீசா...... ரிகபதா ...... பா 

சுபதா...... ச்ச... அச்நிய குபஈ தச்ரீ லட்‌ ...ச்நீதபா ... 

கரி அண்டிய ச்ர்க்ர கதனவ ச்ரிக்பாக்ரிசா................ 

ஒரிசா வை த்ரிச்தீ......-- தாபா.........கபதச்ாநீ.......தா....... பா 

ரர ல்ல ஆரி ட ்வலக்க்க்‌ கபதபகாரி........... கரிசா நண 

தறிச்நி வெ யவர்‌ தரர்‌ பட்திவகை ய வவறு பத சநீதா .............. பதுசா. 
குறிப்புகள்‌ 


பெளளி இராகம்‌ அதிகாலையில்‌ பாடுவதற்கு மிகவும்‌. ஏற்ற இராகம்‌. 
இறைவனின்‌ இருப்பள்ளி எழுச்சிப்‌ பாடல்களுக்கு இந்த இராகம்‌ அதிகமாகப்‌ 
பயன்படுத்தப்‌ படுகிறது. இந்த இராகத்தில்‌ கா, நீ ஆகிய இருசுரங்களும்‌ 
்‌ அலகு கூடி வருவதால்‌,இந்த இருசுரங்களும்‌ தீர்க்கமாகப்‌ பாடப்படுகின்‌ றன. 


புறநீர்மைப்‌ பண்‌ மூன்றாம்‌ திருமுறையில்‌ 118 முதல்‌ 188 வரையுள்ள 
'பஇகங்களிலும்‌, ஏழாந்‌ திருமுறையில்‌ 89 முதல்‌ 85 வரையுள்ள பதிகங்களிலும்‌. 
அமைந்துள்ளது. ஓதுவாமூர்த்திகள்‌ இப்பண்ணைப்‌ பெஎளி இராகத்திலும்‌ 
பூபாள இராகத்திலும்‌ பாடுகிறார்கள்‌. 


04: 


உரு உ ௰உஐ. ய 


நுண்ணலகுகளும்‌ 


சதுரப்பாலை இராகங்கள்‌ 


மத்தியமாவதி (பண்‌ செந்திறம்‌) 

சுத்த சாவேரி (பண்‌ பழந்தக்க இராகம்‌) 
நாகஸ்வராவளி 

நவரசக்‌ கன்னடா 

கானடா 


தேவகாந்தாரி 


இராகங்களும்‌ 205 


இராகம்‌. மத்யமாவதி (சதுரப்பாலை இராகம்‌) (பண்‌. செந்துருத்தி) 
22-ஆவது மேளமாகிய கரகரப்ரியாவில்‌ பிறந்தது. 


ஆ. ௪ மி4ம£ ப தி ச்‌ 


௮. ச்‌ நி ௩ ம ரி4 ச? 


உ.௨.. 2.6.2. 4 4 64 42 34 4 4 6 2 2 க ச்‌ 6 2 க்‌ 2 
ப த. த. றிநி சரிரிககமமபத த நிநிச்ரிரிக்க்ம்ட்ப்‌ 
இணை களை நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 

பநிசா நீ ப்ம்ரீ ம்‌ 

பநிசரி சா ப்ம்ர்ச்ா ர்‌ 

நிசரீ ரிசா ம்ரிச்‌ ரீ 

திசரிமா ரீ ம்ரிச்நீ ச்‌ 

சரிமா ரீ ரிச்நீ ச்‌ 

சரிமபா மா ரிச்நிபா நீ 

ரிமபா மா ச்நிபமா பா 

மபநீ பா நிபமா பா 

மபநிச்‌£ நீ பமரீ மா 

பநிசா நிபா பமரிசா ரீ 

பநிச்ரீ ச்‌ மரிசா ரீ 

நிச்ர்‌ ச்‌ மரிச நீ: சா 

நிச்ரிம்‌ஈ ரீ ரிசநீ சா 

ச்ரிம்‌ ரீ. ரச ரிசநீபா ்‌ நீ 

ச்ரிம்ப்‌ ம்ரீ சநிபா நிசா 

ரிம்ப்‌ டம்ரிச்‌£ ்‌ 

இந்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ 


406 


இணைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 


பநிசரீ 

நிசரிமா 
சரிமபா 
மபறிச்‌ா£ 
பநிச்ரீ 

நிச்ரிம்‌£ 
ச்ரிம்ப்‌£ 


இணைக்கும்சுரம்‌ 


சா 
ரீ 
மா 
நீ 
சா 
ரீ 


ம்ரிச்‌ா 


களைச்‌ சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
பறிசா 
சர்மா 
ரிமபா 
மபநீ 

பநிச்‌ா 
ச்ரிம்‌ர 
ரிம்ப்‌£ 


இணைக்கும்சுரம்‌ 


நீ 

ரீ 
மா 
பா 

நீ 

ர்‌ 
ம்ரிசா 


நட்புச்‌ சரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 


நிசரீ 
நிச்ரீ 


சா 
ரீ 

மா 
பா 


நீ 


இணைக்கும்சுரம்‌ 


டெடுஆஉ3 


மபா 
ச்‌ 


௮. 
ப்ம்ரிசா 
ம்ரிச்நீ 

ரிர்நிபா 
ச்நிபமா 
பமரிசா 
மரிசநீ 


ரிசநிபா 


௮. 
ப்ம்ரீ 
ம்ரிச்‌£ 
ச்நிபா 
நிபமா 
பமரீ 
மரிசா 

சறிபா 


௮. 
ரிச்நீ 
ரிசநீ 


சீவசுரம்‌ - பா 
பா - விற்கு இணைச்சுரம்‌ - ரீ 
பா -விற்குக்‌ கிளைச்சுரம்‌ - சா 


அமுத வைப்பு -ரீ,.சா 
பாடலமுதம்‌ - ரீ, நீ 


நுண்ணலருகளுள்‌ 


இணைக்கும்சுரம்‌ 


ரீ 
ச்‌ 
நீ 
பா 


ரீ 


சா 


நிசா 


இணைக்கும்சுரம்‌ 


ச்ர்‌ 
ர்‌ 
நீ 


பா 
மா 


நீ 
நிசா 


இணைக்கும்சுரம்‌ 


பமா 
பநிசா 


ரீ-சுரத்தின்‌ அலகு மதிப்பு 4-இற்குப்‌ பதிலாக 4$ வருறெது. அதேபோன்‌ 
நீ-சுரத்துன்‌ அலகு மஇப்பு 4-இற்குப்‌ பதிலாக 43 வருகிறது. 


இராகங்களும்‌. 907 


இராகம்‌. மத்யமாவதி ((பண்‌. செந்துருத்தி) 


ஆ. ச றி* ம? ப நி ச்‌ 
௮. ச்‌: நி* ப ம்‌ ர்‌4 ச 


இராக இலக்கணம்‌ 
மத்தியமாவதி இராகம்‌ 22-ஆவது மேளகர்த்தா இராகமான கரகர 


ப்ரியாவில்‌ பிறந்தது. இதில்‌ நிறை துத்தம்‌ (சதுச்ருதி ரிஷபம்‌), குறை உழை 
(கத்த மத்தியமம்‌), இளி (பஞ்சமம்‌), குறை தாரம்‌ (கைஏகி நிஷாதம்‌) ஆகிய 
சுரங்கள்‌ வருகின்றன. ஆரோசையிலும்‌ அமரோசையிலும்‌ கைக்கிளையும்‌ (க) 
விளரியும்‌ (த) வரா. (வர்‌ஜம்‌) 


இந்த இராகத்தில்‌ துத்தம்‌, தாரம்‌ (ரிஷபம்‌, நிஷாதம்‌) ஆகிய சுரங்கள்‌ 
3 அலகு (சுருதி) கூடி வருகின்றன. ரி 43 நி 44 என்பவை இந்தச்‌ சுரங்களின்‌ 
அலகு மதிப்பாகும்‌. இது ஒரு சதுரப்பாலை இராகமாகும்‌. 


இராகத்தின்‌ போக்கு 


சரிமா... ரீ....ம்பா மா... ல்க நக்கக்‌ மபநீ...... ப்சப்டட 

மபநீ......சா£......நீ..பறீச்ரி..ச்......நிச்ரிம்‌ஈ...... ர்ச்‌... 

சசிம்‌........ர்‌... சரிம்ப்‌£......மரி........சீரவ.... நிய பர வவ 

மபா... நீ... பமரீ.....மா....பமரீசா.... சரிமாரிசநி......... 

சர்பலை ரிசநிபா...... மபநீ......சநிபா...... மபாநீசா....... ்‌ 
குறிப்புகள்‌ 


மத்தியமாவதி இராகம்‌ மிகப்‌ பழமையான இராகம்‌. பழந்தமிழ்‌ மக்கள்‌ : 
பாடல்கள்‌ பாடப்பெற்ற பண்களில்‌ இதுவும்‌ ஒன்றாகும்‌. இசை நிகழ்ச்சியில்‌ 
மத்தியமாவதி இராகம்‌ பாடி அதில்‌ ஒரு கீர்த்தனையோ, விருத்தமோ 
சகலோகமோ பாடுவது மரபு. ்‌ க 


இயாகராசர்‌ இயற்றிய “*விநாயகுனி'' என்ற கிருதி, சியாமா சாஸ்திரி 
அமைச்துள்ள “*பாளிஞ்சு காமாட்சி£* என்ற கிருதி, அருணாசலக்‌ கவிராயர்‌ 
இயற்றியுள்ள வந்தான்‌ வந்தான்‌ பரதா”என்னும்‌ இராமநாடகக்‌ €ர்த்தனை, 
முத்துத்தாண்டவரின்‌ “இன்னும்‌ பிறவாமலே'' என்னும்‌ ர்த்தனை 

பாபநாசம்‌ சிவன்‌ எழுதியுள்ள “*கற்பகமே'' என்னும்‌ €ர்த்தனை முதலியவை 


இத்த இராகத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ள இசை வடிவங்களாகும்‌. 


. செத்துருத்தி என்னும்‌: பண்‌ செந்திறம்‌ என்றும்‌ அழைக்கப்‌ 
இந்தப்‌ பண்‌ சுந்தரமூர்த்தி நாயனார்‌ அருளிச்‌ செய்த மாத்து. ரயில்‌ 
96-ஆம்‌ பதிகத்தில்‌: அமைந்துள்ளது. இந்த ஒரே ஒரு பதிகத்தில்‌ மட்டும்‌ 
இப்பண்‌: பயன்பிட்டதாகத்‌ தெர்கிறது. பகல்‌ இரவு ஆசிய எக்காலத்திலும்‌ 
இந்தப்‌ பண்‌ பாடுவதற்குகத்தது. ல டதத வ்‌ வண பல அலு 





௮08 


நுண்ணலகுகளும்‌ 


இராகம்‌. சுத்தசா வேரி (பண்‌. பழந்தக்கராகம்‌) (சுதுரப்பாலை இராகம்‌) 
29-ஆவது மேளமாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது. 


ஆ. சூ ரி4 ம: பூ£ தூ ச்‌ 
௮. ச்‌ த பூ மூ ரி*4 ௪ 
2.2.4 4 62 2 4 4 6 3 4 2 
பதத நிநிசரிரிக கமமப 


ஜே உச 


2 4 
க.த்‌ 


இணை, களை, நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ 
பத்சா தா 
பதாரீ சா 
சரீ சா 
சரிமா ரீ 
சரிமபா மா 
ரிமபா மா 
ரிமபதா பா 
மபதா பா 
மபதச்‌ா£ தா 
பதச்‌ தா 
பதச்ரீ ச்தா 
தச்ரீ ச்‌ 
ச்ரிம்‌ா ரீ 
ச்ரிம்பா£ ம்ரி 
ரிம்ப்‌ா ம்ரிசா 


இணைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ 
பதசரீ சா 
சரிமபா மா 
ரிமபதா பா 
மபதச்‌ா தா 
பதச்ரீ ச்‌ 
ச்றிம்பா ம்ரிச்‌£. 


இந்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ 


௮, 
ப்ம்ரீ 
ப்ம்ரிச்‌ா 
ம்ரிச்‌£ 
ரிச்தா 
ரிச்தபா 
ச்தபா 
ச்தபமா 
குபமா 
குபமரீ 
பமரீ 
பமரிசா 
மரிசா 
ரிசதா 
ரிசதபா 
சதபா 


௮. 
ப்ம்ரிச் 
ரிச்தபா 
ச்தபமா 
கபமரீ 

பமரிசா 


சிசதபா 


4 


௩ 
றத ௪ 
இ கச 
எ லச 
6. 16 
இ: 5 


3 ஆ” 
டட 


இணைக்கும்‌ சுரம்‌ 

ம்‌ 
ர்‌ 
ரீ 
சா 
தா 
தா 
பா 
பா 
மா 
மா 
ரீ 
ரீ 
சா 
தூ 
தசா 


இணைக்கும்‌ சுரம்‌ 
சா 
தா்‌ 
பா 
மா 
ர 
தசா. 


இராகங்களும்‌ , 209 


இளைச்சுரத்‌ தொடர்‌ 


ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 

பகுசா சா ப்ம்ரீ ர்‌ 

சரீ. ரீ ம்ரிச்‌ ரீ 

சரிமா ரீ ரிச்தா ச்‌ 

ரிமபா மா ச்தபா டதா 

பதச்‌ கா பமரீ மா 

தச்ரி ச்‌ மரிசா ரீ 

ச்ரிம்‌ ர்‌ ரிசதா சா 

9 ம்ரிச்ச சதபா தசா 


தட்புச்சுரத்‌ தொடர்‌ 


ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
மபதா ச்‌ தபமா ரிசா 
2 7 சவசுரம்‌ - பா பா-விற்கு இணைச்சுரம்‌-ரீ 
ரீ ர பா-விற்குக்‌ இளைச்சுரம்‌ - சா 
மா தீ அமுதவைப்பு-சா, ரீ பாடலமுதம்‌ தா, ரீ 
பா 8 துா-வும்‌, ரீ-யும்‌ $ அலகு கூடிவருகின்றன . 
கு க இது ஒரு சதுரப்பாலை இராகமாகும்‌. 


இராகம்‌. சுத்தசாவேரி (பண்‌. பழந்தக்கராகம்‌) 


ஆ. சரி மப்‌ தச்‌ 
அட ச தர்‌ ப4 பர ரி4 ச" 


இராக இலக்கணம்‌ 


சுத்த சாவேரி இராகம்‌ 29-ஆவது மேளகர்த்தா இராகமாகிய இீரசங்கரா 
பரணத்தில்‌ பிறந்தது. இதில்‌ நிறைதுத்தம்‌ (சதுச்ருதி ரிஷபம்‌), குறை உழை. : 
(கத்தமத்தியமம்‌), இளி (பஞ்சமம்‌), நிறைவிளரி (சதுச்ருத தைவதம்‌) ஆகிய 
சுரங்கள்‌ வருகின்றன. ஆரோசையிலும்‌, அமரோசையிலும்‌ கைக்கிளையும்‌. 
(௧), தாரமூம்‌ (தி) வரா (வர்ஜம்‌). இது ஒரு தஇறம்‌-இறம்‌ பண்ணாகும்‌. 
ஒணடைவ - ஓஒனடவ இராகம்‌. இதன்‌ சீவசுரம்‌ - பா. அமுதவைப்பு சா,..ரீ 
பாடலமூதம்‌ தா, ரீ. _தா-வும்‌ ரீ-யும்‌ 1? அலகு கூடி வருகின்றன. தா மற்றும்‌ 
சீயின்‌ அலகு மதிப்பு தா 41,ரீ 4$ ஆகும்‌.இது ஒரு சதுரப்பாலை இராகமாகும்‌. 


10 துண்ணலகுகளுகல்‌ 


இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) 


சரிமா...... ரி...... சிமபதா...... பம...... ர டர்ய்தார்‌ வவ பா... 
மபதச்‌ா...... குரா... பா... மபதச்‌£ ...தச்ர்‌...... ச்ரிம்‌ா......... 
ர்‌... ச்ரிம்ப்ம்ரீ...... ச்ரிச்‌...... கூ........ ரி டக்க சிரப்‌ 
ஆர்ச்‌ பர்வ தபம...... வண்டல்‌ சரிமா...ரீ......்ரிசதா...... பா..... 
மபதா...... சண்ட 

குறிப்புகள்‌ 


இத்த இராகத்திற்குச்‌ சமமான பண்‌ பழந்தக்கராகமாகும்‌. இதில்‌ ரீ, 
தா என்னும்‌ இருசுரங்களும்‌ $ அலகு கூடி வருன்றன.இவற்றின்‌ அலகு மதிப்பு 
ரீ 42, தா 43 ஆகும்‌. 


முத்துத்தாண்டவர்‌ இயற்றிய **கண்டாயோ”:” என்ற பாடலும்‌, 
வேதநாயகம்பிள்ளை இயற்றிய **தருணம்‌ தருணம்‌”” என்ற பாடலும்‌ சுத்து 
சாவேரி இராகத்தில்‌ பாடப்படுகின்றன. எம்‌. எம்‌. தண்டபாணிதேூகர்‌ 
இயற்றிய “*கல்லாதவரிடம்‌'? என்ற பாடலும்‌ இந்த இராகத்தில்‌ அமைந்‌ 
துள்ளது.  **தாரினி'” *:காலகரண”” எனத்‌ தொடங்கும்‌ கருதிகளைத்‌ 
தியாகராசர்‌ இந்த இராகத்தில்‌ இயற்றியுள்ளார்‌. 

பழந்தக்கராகம்‌ என்னும்‌ பண்‌ இருஞானசம்பந்தர்‌ அருளிச்செய்த 
முதல்‌ திருமுறையில்‌ 47 முதல்‌ 62 வரையில்‌ உள்ள பதிகங்களிலும்‌, 
திருநாவுக்கரசர்‌ அருளிச்செய்த நான்காம்‌ திருமுறையில்‌ 178, 73- ஆம்‌ பதிகங்‌ 
களிலும்‌ அமைந்துள்ளது. இது ஓர்‌ இராப்பண்ணாகும்‌. 


பழந்தக்கராகப்‌ பண்ணை ஓதுவாமூர்த்திகள்‌ சுத்த சாவேரி இராகத்தில்‌ 
பாடுகிறார்கள்‌. இன்னும்‌ சிலர்‌ இதை ஆரபி இராகத்திலும்‌ பாடுகிறார்கள்‌. 


இராகங்களும்‌ 217 
இராகம்‌. நாகசுராவளி (சதுரப்பாலை இராகம்‌) 
28-ஆவது மேளமரகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது. 
ஆ. சக ம£ ப” த* ச்‌” 
௮. சீத ப£ ம்‌ கீ ௪5 
ல்‌ 2 கீ ச்‌ ்‌ 2 ்‌ 4 484693 422 4 4 6 2 2 ட அத ஜு. 4 2 
ப தத நி நீ சரிரிகக௧மமப த த நி நிச்ரிரிக்க்ம்ம்ப்‌ 


இணை, களை, நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮ இணைக்கும்‌ சுரம்‌ 
பதசா தா ப்ம்க்சா க 
தசகா சா ம்க்சா க்‌ 
சகா சா க்கா க்‌ 
சகமா ட கசா க்ச்தா சா 
சகமபா மா ச்தபா தா 
கமபதா பா ச்தபமா பா 
மபதா பா குபமா பா 
மபதச்‌£ தா தபமகா மா 
ப்தசா தா பமகசா கா 
துச்க்‌ா சா மகசா சா 
ச்க்‌ா சா டக்சா சா 
ச்க்ம்‌ க்சா கசதா சா 
ச்க்ம்ப்‌ ம்க்ச்ா சதபா தசா 
ஆ. இணைக்கும்சுரம்‌ ௮. இணைக்கும்சுரம்‌ 
தசகா சா ப்ம்க்ச்‌ க்‌ 
சகமபா : “மா. ்‌ க்ச்தா தா 
மபதச்‌£' தா ச்தபமா பா 
குச்கா ச்‌ யபமகசா்‌ கா 
ச்க்ம்ம்‌ா ம்க்ச் ர கசதா ள்‌ 


372 நுண்ணலகுகளுமற்‌ 


இளைச்சுரக்‌ தொடர்கள்‌ 


ஆ; இணைக்கும்சுரம்‌ ௮. இணைக்கும்சுரம்‌ 
பத்சா கசா ம்க்ச்‌£ தூ 
சகமா கா ச்தபா மபா 
கமபதா பா குபமகா மா 
பதச்‌ தா மகசா கா 
ச்க்ம்‌ா க்ச்‌ா சதபா தசா 


நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
சகா மா க்ச்‌ா தா 
மபதா பதா குபமா பமா 
ச்க்‌ா ச்‌ கசா கா 
சா 9 சீவசுரம்‌...சா சா-விற்கு இணைச்சுரம்‌-பா 
கா 5 சா-விற்குக்‌ இளைச்சுரம்‌--மா 
மா த பா, மா-அமுதவைப்பு 
பா தீ பாடலமுதம்‌--தா 
தா 4 தா சுரம்‌ $ அலகு (௬௬இ) கூடிவருகிறது. 


இராகம்‌. நாகசுராவளி 


௮. ச்‌ த4 பீ ம்‌ ௧$ ௪9 
இராக இலக்கணம்‌ 


நாகசுராவளி இராகம்‌ 88-ஆவதுமேளகர்த்தா இராகமாகிய அரிகாம்‌ 
போதியில்‌ பிறந்தது. இந்த இராகத்தில்‌ நிறை கைக்களை (அந்தரகாத்தாரம்‌) 
குறை உழை (சுத்த மத்தியமம்‌), இளி (பஞ்சமம்‌), நிறை விளரி (சதுச்ருதி 
தைவதம்‌) ஆய சுரங்கள்‌ வருன்றன.இந்த இராகத்தில்‌ துத்தமும்‌(ரிஷபமும்ச்‌ 
தாரமும்‌ (நிஷாதம்‌) வரா. (வர்‌ஜம்‌). இது ஒரு இறம்‌-இறம்‌ பண்ணாகும்‌ 
'[ஒளடவ-ஒளடவ இராகம்‌). இந்த இராகத்தின்‌ சவசுரம்‌ குரல்‌ (சட்‌.ஜம்‌). 
இந்த இராகத்தில்‌ விளரி (தைவதம்‌) $ அலகு (௬௬) கூடி வருறெது. காவின்‌ 
அலகு மஇப்பு தா 4] ஆஏறெது. இது ஒரு சதுரப்பாலை இராகமாகும்‌. 


இராகங்களும்‌ 372 


இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) 


சுகம்‌ ப க்சா...... சகமபா...... மகசா...... கமபதா...... பார்ட்‌ 
மபதா..... ப்ற் மபதச்‌£..... துர... பதச்‌ா......கா....... ம 
தச்க்‌£...... சரப்ப ச்க்ம்‌ க்ச்‌£...... ச்க்ம்ப்‌£........ ம்க்ச்‌£......... 
க்ச்தா...... பதச்‌... ர... சாதா........ பிற்‌ ்திவைவட் டை 
ச்தபமா...... ட ்லை குபமகா மகசா...... சா... தா...... 
பார... தா... அ பத்சா..... 2 

குறிப்புகள்‌ 


நாகசுராவளி இராகத்தில்‌ தா சுரம்‌ ழ அலகு (சுருதி) கூடி வருவதால்‌ 
தூ சுரம்‌ தீர்க்கமாகவும்‌ அழுத்தமாகவும்‌ பாடப்படுகிறது. பாபநாசம்‌ சிவன்‌ 
இயற்றிய ““பதுமநாபன்‌ மருகா--முருகா”* என்ற கீர்த்தனை நாகசுராவணி- 
இராகத்தில்‌ அமைக்கப்‌ பெற்றுள்ளது. 


274 நுண்ணலகுகளும்‌: 


இராகம்‌. நவரசக்கன்னட (சதுரப்பாலை இராகம்‌) 
28-ஆவது மேளத்தா இராகமாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது . 


ஆ. ச? க$ ம்‌ ப£ ச்‌ 


3 ௫ ௫ % % ஆ ஆ ௫ 3 
உ.-.௨.த தீ.62.ந 4 462 44 3 4 4 6 224 4 4 64 4 2 
பதத நி நிசறரிரிககமமப த த நி நிச்‌ ரிரிக்கம்ம்ப்‌ 
இணை, கிளை, நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்‌ சுரம்‌ ௮. இணைக்கும்‌ சுரம்‌ 
பசா சா ம்க்ரிச்‌ ச்க்‌ா 
சகா மகா ம்க்ரிச்நீ ச்க்‌ 
சகமா காரீ க்ரிச்ர ச்க்‌ா 
சகமபா மகா க்ரிச்நிதா மபச்‌ா£ 
மபச்‌ா£ நிதமா ரிச்நீ சா 
பச்‌ ச்‌ ரிச்நிதா மபச்‌ா£ 
ச்க்ா ர்‌ ச்நிதமா மபச்‌£ 
ச்க்ம்‌ ச்ரீ. நிதமா பச்நீ 
ச்க்ம்ப்‌் ம்க்ரிசா குமா பதநீ 
குமகா கமபா 
குமகரீ சகமா 
மகரிசா சகமா 
மகரிசநீ சகா 
கரிசா சகா 
கரிசநிதா மபசா 
ரிசநீ சகா 
ரிசநீதா மபசா 
இணைச்சுரக்‌ தொடர்கள்‌ 
ஆ. இணைக்கும்சுரம்‌ ௮. இணைக்கும்சுரம்‌ 
சகமபா மா மக்ரிச்நீ ச்க்‌ா 
மபச்‌ ச்‌. க்ரிச்திதா மபச்‌£ 
ச்க்ம்ப்‌ ம்க்ரிச்‌ா நிதமா பச்நீ 
குமகரீ சகமா 
மகரிச நீ சகா 


“ இந்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ கரிசநிதா மபசா 


அராகங்களும்‌ 


கஇளைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
பசா 
சகமா 
பசா 
ச்க்ம்‌ர 


இணைக்கும்சுரம்‌ 


௪ 
மா 
சா 
க்ரிச் 


நட்புச்சுரக்‌ தொடர்கள்‌ 


“ஆ 


சகா 
ச்க்‌ா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


ஜே ஜூ மள சே ஷு 


ச க மீ பூச்‌? 


மபா 
ரிகா 


௮. 
ம்க்ரிச்‌£ 
ரிச்நிதா 
நிதமா 
குமகா 
மகரிசா 


ரிசதிதா 


அ. 
க்ரிசா 
ரிச்நீ 
குமா 
க்ரிசா 


ரிசதீ 


சீவசரம்‌ - சா 
சா - விற்கு மா - கிளைச்சுரம்‌ 
அமுகதவைப்பு- மா 
அடுத்தபடியான முக்கியச்‌ சுரங்கள்‌ தா, நீ 
பாடலமுதம்‌ - நீ 


இராகம்‌. நவரசக்கன்னட 


ச்‌ நி த4 மீ க ரி4 ௪5 


இராக இலக்கணம்‌ 


நவரசக்கன்னட இராகம்‌ 28-ஆவது மேளகர்த்தா 


வச்ச 


இணைக்கும்சுரம்‌ 


ச்க் 
மபச்‌ா 
பதநீ 
ரிசகா 
சா 
மபசா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


ச்தா 


இராகமாகிய : 


அரிகாம்போதியில்‌ பிறந்தது. இதில்‌ நிறை துத்தம்‌ (சதுச்ருது ரிஷபம்‌), 
நிறை கைக்கிளை (அந்தர காந்தாரம்‌), குறை உழை (சுத்த மத்தியமம்‌,, இனி: 
_ (பஞ்சமம்‌)நிறை விளரி(சதுச்ருதி தைவதம்‌),குறை தாரம்‌ (கை9௮ஏ திஷாதம்ச்‌: 


லமடூ நுண்ணலருகளும்‌ 


ஆய சுரங்கள்‌ வருகின்றன. ஆரோசையில்‌ துத்தம்‌ (ரி), விளரி (த), தாரம்‌ 
(நி) ஆகிய சுரங்கள்‌ வரா. (வர்‌ஜம்‌ அமரோசையில்‌ இளி (ப) மட்டும்‌ வராது. 
இது ஒரு திறத்திறம்‌ - பண்ணியல்‌ இராகமாகும்‌ (சுராந்திர - ஷாடவ இராகம்‌). 
இதன்‌ சீவசுரம்‌ சா. அமுத வைப்பு - மா. பாடலமுதம்‌ நீ. இந்த இராகத்தில்‌ 
நீ சுரம்‌ 1 அலகு (சுருதி) குறைந்து வருகிறது- இது ஒரு சதுரப்பாலை இராக 
மாகும்‌. 


இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) 


சகமா...... கரீ . ...சகமபா...... மகரீ...... சகமபா 
மபச்‌ச...... நீதமா...... பச்‌ நீ...... அர்ப்‌ வ வ்வைப்‌ 
பச்க்‌£...... ம்க்ரிச்‌ஈ...... ச்க்ம்ப்‌£...... ம்க்ரிச்‌ஈ...... 
ச்க்‌ா...... ம்க்ரிச்நீ....... றி வை தாமா...... கமபச்£நீ...... அரவும்‌ ம்ர்ஷல 
* மபச்‌£..... நீதமா...... காரி.சா. வ தா மா ப்ரி சா 
குறிப்புகள்‌ 


நவரசக்கன்னட இராகத்தில்‌ தியாகராசர்‌ இயற்றிய * “நின்னுவினா :* 
என்னும்‌ இருதி, இசை அரங்கில்‌ இசைக்‌ கலைஞர்களால்‌ பாடப்‌ பெறுகிறது. 
இசைக்கருவிக்‌ கலைஞர்களாலும்‌ இது இசைக்கப்படுகிறது. இந்த இராகத்தில்‌ 
வரும்‌ நீ சரம்‌ ழ அலகு (சருஇ) குறைந்து வருகிறது. இந்தச்‌ சுரம்‌ தீர்க்கமாக 
வும்‌, கார்வையுடனும்‌ பாடப்படுகிறது. ச்‌ஈ நீ...தா மா... என்று வரும்‌ சுரத்‌ 
தொடரில்‌ இந்த இராகத்தின்‌ வடிவம்‌ அழகு பெறுகிறது. 


இராகங்களும்‌ 


2 
க்‌ 


ஆ. 
௮. 


ஆ ஷி 
ஆ 2௨, 


க 
கீ 


தது 


ம உ 


த 
க 


உ 
உ ரூ 


6 ௩ 


இராகம்‌. கானடா (௪துரப்பாலை இராகம்‌) 
22- ஆவது மேளமாகிய கரகரப்ரியாவில்‌ பிறந்தது. 
ச ரி4 க4 ம்‌ த4 நி4 ச்‌? 


ச்‌” நி4 பர ம* கார்‌ மீ ரி ௪ 


டது 


க தீ 
துநி 


இணை, களை, நட்புச்‌ சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
ததிசரீ 
நிசரீ 
நிசரிகா 
நிசரிகமா 
சரிகமா 
சரிபகமா 
ரிகமதா 
கமதநீ 
மதா 
மதநீ 
மதநிசா 
தநிச்ரீ 
நிச்ரீ 
நிச்ரிகா 
நிச்ரிக்ம்‌£ 
ச்ரிக்ம்‌ா 
ச்ரிப்க்ம்‌ா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


சநிபதா 
சா 
மரிசா 
ரீ 
ரிசா 
ரிசா 
நிபமா 
பமா 
நிபா 
பா 
நீ 
ச்‌ 
சா 
ம்ரிச்‌£ 
ரீ 
ரிச்‌ 
ரிச்‌ 


ப்ம்க்‌ா 
ப்ம்க்ம்ரீ 
ப்ம்க்ம்ரிசா£ 
ம்க்£ம்ரிச்‌ர 
ம்க்ஈம்ரிச்நீ 
ரிச்நீ 
ரிச்நிபா 
ச்நிபா 
ச்நிபமா 
நிபமா 
நிபமகா 
பமகா 
பமகமரீ 
பமகமரிசா 
மகாமரிசா 
மகாமரிச நீ 
ரிசநீ 
ரிசநதிபா 
சநீபா 


“ இந்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ 


டி 


வ 
ஆடி * 


ஐ ௨ 


வர்ர 
48 462 சீ 9 
ரிக்‌ க்.ம்ம் ப்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


கமதா 
கமதா 
மதநீ 
மதுநீ 


கமதநீ 
ரிகா 


ரிகா 
சா 

சா 

மதநீ 
மதநிசா 


வம 


இணைச்சுரத்‌ தொடர்‌ 


ஆ. 
நிசரிகமா 


சரிகமதா 
கமதநீ 

. மசததிச்‌£ 
நிச்ரிக்ம்‌£ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


ரிசா 


நிபா 
நிபா 
நீ 

ரிச்‌ 


இளைச்சுரக்‌ தொடர்கள்‌ 


ஆ. 


தநிசரீ 
நிசரிகா 
சரிகமா 
சரிபகமா 
மதநீ 
குறிக்ரி 
நிச்ரிக£ 
ச்ரிக்ம்‌ 
ச்ரிப்க்ம்‌ா 


இணைக்கும்‌ சுரம்‌ 

சா 

மரிசா 

கா 

கா 

நிபமா 

ச்‌ 

ம்ரிச்‌ா 
ரிச்‌ 

ரிச்‌ 


நட்புச்கரத்‌ தொடர்கள்‌ 


சார்‌ 


7 
மா 
பா 


தூ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


கர்மா 


ஜ$9உ உகு டெ 


ப 
ப்ம்க்ம்ரிசா 
ம்க்ம்ரிச்நீ 
ரிச்நிபா 
ச்நிபமா 
நிபமகா 
பமகமரிசா 
மகாமரிச நீ 


அ. 
ப்ம்க்ம்ர்‌ 
ம்க்ம்ரிசா 
ச்நிபா 
நிபமா 
பமகமரீ 
மகாமரிசா 
ரிசநிபா 
சநிபா 


௮]. 
ப்ம்க்ா 
ரிச்நீ 
பழகு 


ரு ற 
சந்‌ 


சீவசுரங்கள்‌ ரீ, 


அமுதவைப்பு கா. 
பாடலமுதம்‌ கா, நீ. 


கா 43, நீ 42 
ஆகிய கரங்கள்‌ 


இந்த இராகத்தில்‌ 


நுண்ணலகுகளும்‌ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


ச்ரிதா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


ச்ரிகா 

கா 
மதா 
குநீ 
குமா 

(னர்தி 
மதநீ 
மதநிசா 


இணைக்கும்‌ சுரம்‌ 


றா 
பா 


பாடலமுதமாக வருகின்றன. 


அராகங்களும்‌ 379 
இராகம்‌. கானடா 


ஆ. ச்‌ ரி4 ௧4ம்‌ த4* நி4* ச்‌ 
௮. ச்‌ நி4 பீ£ ம்‌ கா4 மர ரி* ௪” 


இராக இலக்கணம்‌ 


கானடா இராகம்‌ 22-ஆவது மேளமாகிய கரகரப்ரியாவில்‌ பிறந்தது. 
இஇல்‌ நிறை துத்தம்‌ (சதுச்ருதி ரிஷபம்‌), குறை கைக்கிளை (சாகாரண 
காந்தாரம்‌), குறை உழை (சுத்த மத்தியமம்‌), இளி (பஞ்சமம்‌), நிறை விளரி 
(சதுச்ருதி தைவதம்‌), குறை தாரம்‌ (கைசிகி நிஷாதம்‌) ஆகிய சுரங்கள்‌ 
வருகின்றன. ஆரோசையில்‌ (ஆரோகணத்தில்‌) இளி வராது. (ப. வர்ஜம்‌) 
அமரோசையில்‌ (அவரோகணகத்தில்‌) விளரி வராது. (த--வர்ஜம்‌) சநிச்தாநிபா 
என்ற பயன்பாடு (பிரயோகம்‌) வரும்போது தா-வருகிறது. அமரோசையில்‌ 
பமகமா என்ற பயன்பாடு வருகிறது இந்த இராகத்தின்‌ சீவ சுரங்கள்‌ ரீ,மா. 
நீ. அமுதவைப்பு கா. பாடலமுதம்‌ கா, நீ. கானடா இராகத்தில்‌ கா, நீ 
ஆகிய சுரங்கள்‌ $ அலகு கூடி வருகின்றன. இவற்றின்‌ அலகு மதிப்பு கா 43, 
நீ 42 அகும்‌. இது ஒரு சதுரப்பாலை இராகமாகும்‌. ்‌ 


இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) 


நிசரீரீ...... கனம்‌ நிசரீ காமரிசா........ சரிகாமா...... ரீசா...... 

சரிபகமா...... ரீசா..... ரிகமதா......... நிபமா...... கமதநீ......... 

ப்மிர்வப மதநிச்‌......... இச்ரி பசில்‌ நிச்ரிகாம்ரீச்‌£...... 

ச்ரிக்ம்‌£...... ரீச்‌... ச்ரிப்க்ாம்‌ ரீச்‌£...... ச்நிபமா...... கமதா... 

மதநீச்‌£......ச்நிபமா......காம...ரீசா...... சநிபா...மாதாநீசா... 
குறிப்புகள்‌ 


கானடா இராகம்‌ நுண்ணலகுகளும்‌ கமகங்களும்‌ கொண்ட இனிமை 
யான இராகம்‌. பக்திப்‌ பாடல்கள்‌ பாடுவதற்கு மிகவும்‌ ஏற்ற இராகம்‌. 
சரிபா காமரீ சா நிபா....- மத நிச்‌...... நிச்ரிச்தாநிபா......... போன்ற சுரத்‌ 
தொடர்கள்‌ இந்த இராகத்திற்கு இனிமையை அளிக்கின்றன. கா, நீ ஆகிய 
சுரங்கள்‌ இந்த இராகத்திற்குப்‌ பாடலமுதமாக வருகின்றன . 

.இருவொற்றியூர்‌ தியாகய்யர்‌ இயற்றிய :*நின்னேகோரி' £ என்ற 
ஆதஇிதாள வர்ணமும்‌, தியாகராசர்‌ இயற்றிய **சுகியெவரோ *, “*ஸ்ரீநார த”? 
என்னும்‌ கிருதிகளும்‌ கானடா இராகத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ளன. கோபால 
இருஷ்ண பாரதியின்‌ “*நடனசபேசா”?” என்ற கீர்த்தனையும்‌ கானடா 
இராகத்தில்‌ இயற்றப்பட்டுள்ளது. அருணகிரிநாதர்‌ இயற்றிய “நிலவினிலே” 
“விந்ததினூறி'” எனத்‌ தொடங்கும்‌ திருப்புகழ்ப்‌ பாடல்களும்‌ இந்த. 
இராகத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ளன . ர்‌ ல்‌: க்‌ ட 


வம 


ழ்‌: 
த 


நுண்ணலகுகளும்‌ 


இராகம்‌ . தேவகாகந்தாரி (௪துரப்பாலை இராகம்‌) 
29-ஆவது மேளகர்த்தா இராகமாகிய தீரசங்கராபரணத்நில்‌ பிறந்தது. 


ஏ நி4 ம்‌ பீ ஆர்‌ ச்‌ 


ச்‌ நி? கு* ப யு? 6 ட்‌ ழே 


4 த.ட 
ரிக 


6்டீ 


கு 


4 2 
மப 


3 ௩ ட 


க 
தி 


1654 


இணை, கிளை, நட்புச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆழ்‌” 

பத்சா 
பதசரி 
தசரீ 
சரிமா 
சரிமபா 
ரிமபா 
ரிமபதா 
மபதா 
மபதச்‌ா£ 
பதச்‌ 
பதச்ரீ 
துச்ரீ 
ச்ரிம்‌ 
ச்ரிம்ப்‌ா£ 
ரிம்ப்‌£ 


இணைக்கும்‌ சுரம்‌ 


நிதா 
சறிதா 
சா 
குரீ 
மகரி 
மகரீ 
யா்‌ 
பா்‌ 
நிதா 
நிதா 
ச்நிதா 
சா 
க்ரீ 
ம்க்ரீ 
ம்க்ரிச்‌ 


* இந்த இராகத்தில்‌ வராத சுரங்கள்‌ 


௮. 
ப்ம்க்ரி 
ப்ம்க்ரிசா 
ம்க்ரிச்‌£ 
க்ரிச்‌£ 
க்ரிச்நீ 
க்ரிச்நிதா 
ரிச்நிதா 
ரிச்நிதபா 
ச்நிதபா 
ச்நிதபமா 
நிதபா 


நிதபமகா 
குபமா 


குபமகா 
தப.மகரி 
பமகரீ 
பமகரிசா 
மகரீசா 
கரிசா 
கரிச நீ 
கரிசநிதா 
ரிசநிதா 
ரிசநிதபா 
சநிதபா 
நிதபா 


ஷூ. 
94 


ட] 


09 4 


இட 
௦ 69 


. 


ஸூ 
பட ட ச 


இணைக்கும்‌ சுரம்‌ 


ச்ரிம்‌£ 
ச்ரீ 
நீம்‌ 
ரீம்‌ 
தச்ரிம்‌ 
சா 
ச்‌ 
பதா 
பத 
பதச்‌ 
குசா 
ரிமபா 
பா 
ரிமபா 
மபா 
ரீமா 
ரீ 
ரிமா 
ரிமா 
துசரிமா 
சா 
சா 
தா 
தசா 


த்சா 


இட , 


ம்‌. டூ 


இராகங்களும்‌ 


.,இணைச்சுரத்‌ தொடர்கள்‌ 


ஆ; 
பதசரீ 
சரிமபா 
ரிமபதா 
மபதச்‌ா 
பதச்ரீ 
ச்ரிம்ப் 


இணைக்கும்‌ சுரம்‌ 


சா 

மகா 
பா்‌ 
நிதா 
சா 
ம்க்கிச்ஈ 


இளைச்சகரத்‌ தொடர்கள்‌ 


ஆ. 
பத்சா 
தசர்‌ 
சரிமா 
ரிமபா 
பதச்‌ஈ 
தச்ரீ 
ச்ரிம்‌ 
திம்ப்ர 


இணைக்கும்‌ சுரம்‌ 


நிதா 


ச்‌ 
கரீ 
மா 
நிதா 
சா 
க்ரீ 


ம்க்ர்ச்‌ 


தட்புச்சுரத்‌ தாடர்கள்‌ 


ஆ. 
மபதா 


52. 


இணைக்கும்‌ சுரம்‌ 


ச்‌ 


௮. 

ப்ம்க்ரிச்‌£ 
க்ரிச்நிதா 
ரிச்நிதபா 
ச்நிதபமா 
நிதபமாக 
துபமகரி 

பமகரிசா 
கரிசநிதா 
சிசநிதபா 


௮. 
ப்ம்க்ரீ 
ம்க்ரிசா 
க்ரிச்நீ 
ரிச்நிதா 
ச்நிதபா 
தபமாகா 
பமகரீ 
மகரிசா 


.கரிசறி 


ரிசநிதா 
சநிதபா 


க்ரிச்‌ா 

திதபா 
தபமா 
கரிசா: 
திதபா 


ச்ச்ச்‌ 


- இணைக்கும்‌ சுரம்‌: 

ரிம்‌ 
ச 

தச்‌ 

பதச்‌ 
ரிமபா 
ரிமா 
ரீமா 
சா 

த்சா 


இணைக்கும்‌ சுரம்‌ 

ர்‌ 

ர்ம்‌ 
தச்‌ 
ச்‌ 

தா 
ர்மா 
சாரீ 

ரீமா 
தசா 
பதா 
த்சா 


இணைக்கும்‌ சுரம்‌ 
ச்‌: 
தா 
மா 
சா ம்‌ 
த்சா 


322 


9 சவசுரம்‌-பா. 'பாவிற்கு'இணைசிசரம்‌ நீ்‌ 
ன பாவிற்குக்‌ களைச்சுரம்‌.சா. ன்‌ 

்‌ அமுதவைப்பு சா,ரீ. பாடலமுதம்‌-ரீ,தா- 

க ரீ, தா. ஆகிய: இருசுரங்களும்‌ இந்த 
10 இராகத்தில்‌ * அலகு கூடுதலாக வரு 

6 இன்றன. இந்த இரு கரங்களின்‌ அலகு 

2 மதிப்பு ரி 44, தா.43 ஆகும்‌. 


. இராகம்‌. தேவகாந்தாரி 


ஆ. ரூ றி4 [ட்‌ யூ 4 ச்‌ 


3 


ச்‌ நி த4 ப மூ ௧8 ரி4 ச்‌ 


இராக இலக்கணம்‌ 


தேவகாந்தாரி இராகம்‌ 29-ஆவது மேளகர்த்தா இராகம ஈகிய 


இரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது. இதில்‌ நிறை துத்தம்‌ (சதுச்ர ரிஷபம்‌), 
நிறை கைக்கிளை (அந்தர காந்தாரம்‌), குறை உழை (சுத்த மத்தியமம்‌) இளி 
(பஞ்சமம்‌), நிறை விளரி (சதுச்ர தைவதம்‌), நிறை தாரம்‌ (காகலி நிஷாதம்‌) 
ஆகிய சுரங்கள்‌ வருகின்றன. ஆரோசையில்‌ (ஆரோ கணம்‌), கைக்கிளையும்‌ 
(கா) தாரமும்‌ (நீ) வரா-(வர்‌ஜம்‌7. அமரோசையில்‌ (அவரோகணம்‌) எல்லாச்‌ 
சுரங்களும்‌ வருஇன்றன. (சம்பூரணம்‌) இது திறம்‌-பண்‌ இராகமாகும்‌ (ஒளடவ- 
சம்பூரண இராகம்‌) இந்த இராகத்தின்‌ சீவ சுரம்‌-பா. அமுகுவைப்பு-சா. 

பாடலமுதம்‌-ரீ, தா. ரீ, தா-ஆ$ூய இருசுரங்களும்‌. $ அலகு கூடுதலா* 
வருகின்றன. 5 :ஈ. 


இராகத்தின்‌ போக்கு (சஞ்சாரம்‌) 


சரிமா......கரீ.... சரிமபா ......ீமாகரீ....... ரீமபத௱ ..... பா 
மபதா.....பா.... மபதச்‌£......நீதா...பதச்‌£--...நீதா..... தசா 
ச்‌£......ச்ரிம்‌£ கரி......ச்ரிம்பா£ மாக்ர்‌.......ரிம்ப்‌£......... ம்க்சிச்ா 
தச்ரிம்‌£...... கரீ.... கீரீச்‌£..... ரிச்நிதா...... பா மபதச்நிதா...பா. 
ரிமபா..... குபமகரீ...... ரிமபா..... மகரிசா........சிசதிதா...... பார 


மாபா தாசா 


இராகங்களும்‌ 324 
குறிப்புகள்‌ 


வீரச்சுவை நிறைந்த பாஉல்களும்‌, பக்திச்சுவை நிறைந்த பாடல்களும்‌ 
தேவகாந்தாரி இராகத்தில்‌ பாடப்பெறுகன்றன. ஆரபி இராகத்திற்கும்‌ இதே 
ஆரோசையும்‌ அமரோசையும்‌ உண்டு. ஆரபி இராகத்தில்‌ சுரங்கள்‌ ஜஐண்டை 
யாகவும்‌, கமகங்கள்‌ அதிகமின்றித்‌ துரிதமாகவும்‌ வருகின்றன. தேவகாந்தாரி 
இராகத்தில்‌ சுரங்கள்‌ அதிகக்‌ கார்வையுடன்‌, செளக்க காலத்தில்‌ பாடப்‌ 
படுகின்றன. ரி, தா ஆ௫ய இரு சுரங்களும்‌ $ அலகு கூடி வருவதால்‌,இந்த இரு 
சுரங்களும்‌ கமகத்துடனும்‌ கார்வையுடனும்‌ வருகின்றன. சரிகசரிசா......... 
சநிதா...... சரிமாகரி........ போன்ற சுரத்‌ தொடர்கள்‌ இந்த இராகத்தின்‌ 
சிறப்பியல்புகள்‌: ஆகும்‌ :: 


இயாகராசர்‌ இயற்றிய **க்ஷீரசாகர”” **கொலுவையுன்னாடே? * 
**நாமொராலகிம்ப: * என்று தொடங்கும்‌ கிருதிகளும்‌, முத்துசாமி தட்டித்‌ 
இயற்றிய : “கீதிஜாரமணம்‌” * கருதியும்‌ தேவகாத்தாரி இராகத்தில்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றிய : “எந்நேரமுந்தன்‌”* என்ற 
இர்த்தனையும்‌, வே.தநாயகம்பிள்ளை எழுதிய *எக்காலமுமுத்தன்‌' * என்ற. 
பயாரடலும்‌ தேவகாந்தாரி இராகத்தில்‌ பாடப்பெறுகின் றன. : ்‌ 


20 


நூண்ணலரூகளின்‌ ஒலித்துடியாருகள்‌ 


இராகங்களில்‌ பயன்படும்‌ நுண்ணலகுகளின்‌ ஒலித்துடிப்புகள்‌ அல்லது 
அதிர்வுகளின்‌ எண்ணிக்கையை நாம்‌ கணக்கிட்டு, விஞ்ஞானக்‌ கருவி மூலம்‌ 
அவற்றின்‌ அளவுகளைக்‌ கணித்தறிவதற்கு முன்னதாக ஒலி அலைகள்‌ 
உண்டாவதன்‌ காரணம்‌, அவை பரவும்‌ விதம்‌, அவற்றை நாம்‌ எவ்வாறு 
கேட்கிறோம்‌ என்னும்‌ விவரங்களை அறிந்து கொள்வது இன்றியமையாத 
தாகும்‌. 


நாம்‌ ஒரு பொருளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குத்‌ தள்ளும்‌ 
போது அருகில்‌ இருக்கும்‌ காற்றில்‌ அதிர்ச்ச ஏற்படுகிறது. நாம்‌ பேசும்போது 
நம்‌ வாயின்‌ அருகில்‌ இருக்கும்‌ காற்றில்‌ அதிர்வு ஏற்படுகிறது. வீணையில்‌ ஒரு 
குந்தியை மீட்டும்போது காற்றில்‌ அ$இர்ச்சி ஏற்பட்டு ஒலி உண்டாகிறது. 
ஒலிக்கவட்டை (7மாழ்ரத 1௦009) நாம்‌ தட்டும்போது காற்றில்‌ அதிர்ச்சி 
உண்டா ஓலி ஏற்படுகிறது. பொருள்களின்‌ அசைவினால்‌ கா ற்றில்‌ ஏற்படும்‌ 
அதிர்ச்சியே ஒலிக்குக்‌ காரணம்‌ என்பதை நாம்‌ தெரிந்து கொள்ளுகிறோம்‌. 


ஓர்‌ உருண்டையான பொருளை ஒரு நூலில்‌ கட்டி குறிப்பிட்ட ஓர்‌ 
இடத்திலிருந்து தொங்கவிடும்‌ போது அது $4றற16 நசாப்யகறு என்று 
ஆங்கிலத்தில்‌ சொல்லப்படுகிறது. அசைவு இல்லாமல்‌ இருக்கும்போது 
இந்தக்‌ கன உருண்டை & என்னும்‌ -இடத்தில்‌ இருக்கிறது. இந்த 
உருண்டையை 8 என்ற பக்கமாக இழுத்துவிடும்‌ போது அது & என்னும்‌ 
இடத்தைத்‌ தாண்டி 6 என்னும்‌ இடம்‌ வரை சென்று மறுபடியும்‌ & என்னும்‌ 
இடத்திற்கு வருகிறது. &17&௦௧ என்னும்‌ அசைவ அல்லது க என்னும்‌ 
அசைவு ஒரு துடிப்பு அல்லது அதிர்வு என்று அழைக்கப்படுகிறது. (ஸு ௦2 
ஏம்றாவ1100) ஒரு விநாடியில்‌ இவ்வாறு ஏற்படும்‌ துடிப்புகள்‌, அடிப்பு எண்‌ 


225 


என்று அழைக்கப்படுகிறது... (7710121100 றமாம்‌ள ௦ 1160ய2003). இற்கும்‌ 
6 இற்கும்‌ இடையே உள்ள தூரம்‌ வீச்சு (மோற111106) என்று அழைக்கப்படு 
இறது. வீச்சு குறைவாக ஆவதால்‌ துடிப்புஎண்‌ குறைவதில்லை.உதாரணமாக, 
ஓர்‌ ஓவிக்கவட்டையைப்‌ பலமாக மேஜையின்‌ மீது தட்டினால்‌ அதன்‌ முழக்கம்‌ 
(1௦0259) அதிகமாக இருப்பதையும்‌, மெதுவாக மேஜை மீது தட்டும்பொழுது 

அதன்‌ முழக்கம்‌ குறைவாக இருப்பதையும்‌ காண்கிறோம்‌. இந்த ஒலியின்‌ 
துடிப்பு இந்த ஒலியின்‌ கருஇக்குக்‌ (ரம) காரணமாக இருக்கிறது என்று நாம்‌ 
தெரிந்து கொள்ளுகறோம்‌.* 


ஓர்‌ ஒலி அலை ஒரு விநாடியில்‌ எத்தனைத்‌ தடவை துடிக்கிறதோ 
அத்தனைத்‌ தடவை காற்றில்‌ அதிர்ச்சி ((7600603)) ஏற்படுகிறது. இந்த 
அதிர்ச்ச நம்‌ காதுகளிலிருக்கும்‌' மெல்லிய தோலில்பட்டு அந்தத்‌ தோலைத்‌ 
துடிக்கச்‌ செய்கிறது. அமா 5110)... கேள்வி நரம்புகளின்‌ மூலமாக இந்தத்‌ 
துடிப்புகள்‌ மூளைக்கு அனுப்பப்பட்டு, நமக்கு ஒலியின்‌ உணர்ச்சி ஏற்படுகிறது. 
இந்த ஒவியின்‌ துடிப்பு ஒரே சீராக இருந்தால்‌ அது இனிமையான ஒலியாக, 
இசையாக நம்‌ காதில்‌ விழுகிறது. இந்தத்‌ துடிப்புகள்‌ ஒரே சீராக இல்லாது 
. இருந்தால்‌ அது வெறும்‌ சப்தமாக தீம்‌ காதில்‌ விழுகிறது. 





ஒலிக்கவடு. (யார்டு *() 


326 நுண்ணலகுகளும்‌ 


சிம்பிள்‌ பெண்டுலம்‌ ($/ரற16 ?௯ப/கபு 


5 
$ 


ரி 
ரி 

ர்‌ 1 
ர்‌ 


ஒரு விநாடியில்‌ ஏற்படும்‌ மூன்று ஒலித்‌ துடிப்புகள்‌ ((3/025) படத்தில்‌ 
குறிக்கப்பட்டுள்ளன. இந்த ஓலியின்‌ வீச்சு (ஸெற111ம0௦) “4” என்று படத்தில்‌ 
காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வீச்சு அதிகமாக அதிகமாக, ஓலியின்‌ முழக்கம்‌ 
(1௦043௦88) அதிகமாகிறது. ஓர்‌ ஒலியின்‌ ௬௬இ இந்த ஒலி அலையின்‌ துடிப்பு 
எண்ணைப்‌ பொறுத்தே இருக்கிறது. துடிப்பு எண்‌ அதிகமாக அதிகமாக 
ஒலியின்‌ சுருஇயும்‌ அதிகமாகும்‌. இந்த ஒலி அலையின்‌ நீளம்‌ (876 1 
படத்தில்‌ %5 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 


தந்‌ வாத்தியங்களில்‌ உண்டாகும்‌ ஒலிகளின்‌ சுருதி, கம்பியினுடைய 
நீளம்‌ (1,ச௩த0டு, பிகு (725100), மொத்தம்‌ (7/017295), திண்மை ை1டி ) 
முதலியவற்றைப்‌ பொறுத்திருக்கிறது. இதை மானோகார்டு (8011001070) 
என்னும்‌ கருவியின்‌ மூலம்‌ நாம்‌ அறிந்துகொள்ளலாம்‌. இந்தக்‌ கருவியில்‌ கம்பி 
யின்‌ நீளத்தை அதிகப்படுத்தி மீட்டும்போது, ஒலியின்‌ சுருதி (0100) குறைந்து 
கொண்டே வருவதைக்‌ காண்கிறோம்‌. கம்பியின்‌ நீளத்தைச்‌ சரிபாதியாக 
நாம்‌ குறைக்கும்போது, முதலில்‌ ஏற்பட்ட துடிப்பு எண்‌ இருமடன்சூ ஆகிறது. 
முதலில்‌ இடைத்த ஒலியை.நாம்‌ சட்ஜம்‌ என்று கொண்டால்‌, கம்பியின்‌ 
நீளத்தைச்‌ சரி பாதியாக்கும்போது, தாரசட்ஜம்‌ அல்லது ஸ்தாயி ௪.ட்‌ஐ.ச்‌ 
- இடைக்கிறது. இதை முதல்‌ விதி என்று கொள்ள வேண்டும்‌. 


இராகங்களும்‌ 35௪ 


ஒலி அலைகள்‌ 





இவ்வ. பறகுது இத்து அனு வுவில மில்‌ 


சம ப0ப - ஒரு கிதாடி லல்ல வ் ல்ல யம ச 


328 நுண்ணலருகளும்‌ 


கம்பியின்‌ நுனியில்‌ கட்டித்‌ தொங்கவிடப்பட்டிருக்கும்‌ எடையை அதிக 
மாக்கும்போது தந்தி ஒலியின்‌ சுருதியும்‌ அதிகமாகிறது. தொங்கவிட்டிருக்கும்‌ 
எடையை நான்கு மடங்காக அதிகமாக்கினால்‌ கம்பியின்‌ துடிப்புஎண்‌ இரண்டு 
- மடங்கு ஆகிறது. இது இரண்டாவது விதியாகும்‌. 


ஒரே பிகு (161810) ஒரே நீளமுள்ள இரண்டு கம்பிகளை எடுத்துக்‌ 
கொள்வோம்‌. ஒரு கம்பியினவுடைய ஆரம்‌ (188016) மற்றொன்றின்‌ ஆரத்தில்‌ 
பாதியிருந்தால்‌, ஆரம்‌ குறைவாயிருக்கும்‌ கம்பியின்‌ சுருதி மற்றதைக்‌ 
காட்டிலும்‌ இருமடங்காகறது. இதை மூன்றாவது விதியாகக்‌ கொள்ளலாம்‌. 


பிகு (1௦48101) நீளம்‌, மொத்தம்‌ இவை மூன்றும்‌ ஒன்றாக இருக்கும்‌ 
போது கம்பியின்‌ திண்மையை (193151) அதிகப்படுத்‌ தினால்‌ சுருதி குறை 
கிறகைக்‌ காணலாம்‌. முதல்‌ கம்பியின்‌ இண்மை இரண்டாவது கம்பியின்‌ 
'தஇண்மையில்‌ நாலில்‌ ஒரு மடங்கு இருந்தால்‌, முதல்‌ கம்பியின்‌ சுருதி. இரண்டு 
மடங்காக இருக்கும்‌. இது நான்காவது விதியாக அமையும்‌. 





2 | 
ப அதத அட அட அகடு 
ர அவவ டா 2 2 


மானோகார்டு 


இராகங்களும்‌ 9௮௨. 


ஓலி அலைகள்‌ 9 நெட்டலைலகள்‌ (1.௦0ஜ1ப01081] க) என்றும்‌ 
குறுக்கலைகள்‌ (11/௨1840150 3727௦5) என்றும்‌ இருவகைப்படும்‌.” நெட்டலைகள்‌ 
காற்று போன்ற பதார்த்தங்களில்‌ செல்லும்போது துகள்கள்‌ (127(1018) 
பரவுகிற மார்க்கத்திலேயே அசைகின்றன. ஆனால்‌, குறுக்கு அலைகள்‌ 
பதார்த்தங்களில்‌ செல்லுங்கால்‌ துகள்கள்‌ (௪401௦5) பரவுகற மார்க்கத்‌ 
இற்குச்‌ செங்குத்தாக அசைகின்றன. காற்றில்‌ நெட்டலைகள்‌ மட்டும்தான்‌ 
பரவும்‌. பொருள்கள்‌ காற்றில்‌ துடிக்கும்போது காற்றில்‌ அதிர்ச்சி ஏற்பட்டு, 
அந்த அதிர்ச்சி நெட்டலைகளாகக்‌ காற்றில்‌ பரவி நம்முடைய காதுகளில்‌. 
வந்து விழுகின்றன. 


நிய பயக 


நெட்டலைகள்‌ (ட௦ஈ216ம01வ1 147375) 








குறுக்கலைகள்‌ (113ஈ9௭௨ 56 படச்‌] 1:0) 


௮௮0 நுண்ணலகுகளும்‌- 
சுரத்தின்‌ சுருதி (164) 


ஒரு சுரத்தின்‌ சுருதி (1010) இவ்வாறு மூன்று விதமாகக்‌ குறிப்பிடப்‌ 
படுகிறது. (இங்குச்‌ சுருதி என்னும்‌ சொல்‌ அலகைக்‌ குறிக்கவில்லை). 


]. நிருணயிக்கப்பட்ட சுருதி (&0௦9௦10%6 0150) 


ஓர்‌ இயக்கிலுள்ள எல்லாச்‌ சுரங்களின்‌ சுருதகளை மனத்தில்‌ கொண்டு 
குறிப்பிட்ட ஒரு சுரத்தின்‌ சுருதியை (10) அதன்‌ ஒலித்துடிப்புகளின்‌ 
(60௦1௦8) எண்ணிக்கையைக்‌ குறிப்பிட்டே, அதன்‌ பின்னத்தைக்‌ 
குறிப்பிட்டோ நாம்‌ கூறும்போது அது நிருணயிக்கப்பட்ட சுருதியாகிறது 
(&0601ம7௦ 1110). உதாரணமாக, சட்ஜத்திற்கு விநாடிக்கு 240 துடிப்புகள்‌ 
என்று கொள்ளும்போது, சதுச்ருதி ரிஷபத்தின்‌ துடிப்புகள்‌ விநாடிக்கு 270 
ஆகின்றன. சதங்கள்‌ (018) கணக்கில்‌ 204 துடிப்புகள்‌ ஆகின்றன.பின்னத்தில்‌ 
இது 9/8 ஆகும்‌. இவ்வாறு குறிப்பிடப்படும்‌ பொழுது இது நிருணயிக்கப்பட்ட 
சுருதியாகிறது. 


2. ஒப்புமை கொண்ட சுருதி (8௮121146 ஐ160) 


ஒரு சுரம்‌ மற்றொரு சுரத்திற்குப்‌ பஞ்சமமாகவோ, மத்தியமமாகவோ 
அமைந்துள்ளது என்று நாம்‌ கூறும்பொழுது அது ஒப்புமை கொண்ட சுருதி 
ஆூறைது (1%0151176 ற1101). உதாரணமாக, பஞ்சமத்திற்குப்‌ பஞ்சமம்‌ என்று 
சொல்லும்போது அது தாரஸ்தாயி சதுச்ருதி ரிஷபம்‌ ஆகிறது. 


9. ஒரே சீராக நிலைப்படுத்தப்பட்ட சுருதி (54௨௩௦0 160) 


பியானோ, ஆர்கன்‌ போன்ற இசைச்கருவிகள்‌ பல்வேறு சுருதிகளில்‌ 
(றர) இருந்ததால்‌ நடைமுறையில்‌ பல சிரமங்கள்‌ ஏற்பட்டன. இந்தச்‌ 
சிரமங்களை நீக்குவதற்காக எல்லா இசைச்கருவிசளுக்கும்‌ ஒரே சீராக நிலைப்‌ 
படுத்தப்பட்ட சுருதி (80ற0கோம்‌ 11104) அவசியம்‌ என்று கருதப்பட்டது. 
இதன்படி & என்ற சரத்தின்‌ (சதுச்ருதி தைவதம்‌) ஒலித்துடிப்புகள்‌ விநாடிக்கு 
340 என்று நிருணயிக்கப்பட்டது. 7949-ஆம்‌ ஆண்டு இலண்டன்‌ நகரில்‌ 
நடைபெற்ற சர்வதேச மகாநாட்டில்‌ இவ்வாறு நிருணயிக்கப்‌ பெற்றது. 
இதற்கு முன்னதாக 1859-ஆம்‌ ஆண்டு பாரிஸ்‌ அகெடெமியில்‌ & சரத்தின்‌ 
(சதுச்ருதி தைவதம்‌) ஒலித்துடிப்புகள்‌ 425 என்று நிருணயிக்கப்பெற்றது. 


நாம்‌ கேட்கக்‌ கூடிய இசை ஒலியின்‌ குறைந்தபட்சத்‌ துடிப்பு 16 என்றும்‌ 
அதிகபட்சத்‌ துடிப்பு 8792 என்றும்‌ கணக்கிடப்பட்டிருக்கிறது.. 16, 82, 64, 
728, 256 என்று கணக்கிட்டுக்‌ கொண்டு போனால்‌, 9 இயக்குகள்‌ அல்லது 
்தாயிகள்‌ இடைக்கின்றன.? 


அஇராகங்களும்‌ தர 


எட்டு என்னும்‌ எண்ணால்‌ வகுக்கக்கூடிய ஓர்‌ எண்ணாக இருந்தால்‌ 
ஒலித்துடிப்புகளைக்‌ கணக்கிடுவதற்கு எளிதாய்‌இருக்கும்‌ என்ற நோக்கத்தோடு- 
4 440 என்று ஓரே சீராக நிலைப்படுத்தப்பட்டது. 


சதுச்ர தைவதத்தின்‌ (4) ஒலித்துடிப்புகள்‌ 440 என்று இருந்தால்‌. 
சட்ஜத்தின்‌ ஒலித்துடிப்புகள்‌ 8 64 ஆகும்‌. சதுச்ருதி ரிஷபம்‌, அந்தரகாந்தாரம்‌... 
சுத்த மத்தியமம்‌, பஞ்சமம்‌, சதுச்ருதி தைவதம்‌, காகலி நிஷாதம்‌, தார 
சட்ஜம்‌ ஆகிய சுரங்களின்‌ ஒலித்துடிப்புகள்‌ முறையே 297, 530, 358, 396, 
440, 495, 528 ஆகும்‌. 


ஒரு கட்டைச்‌ சுருதியில்‌ (1௦14௦.3) பாடும்‌ ஒருவர்‌ குரலின்‌ ஒலித்‌ 
துடிப்புகள்‌ 264-இல்‌ பாதி ஆகும்‌. அதாவது 132 ஆகும்‌. 


பரிவாரச்‌ சுரங்கள்‌ (1௦) 


ஒரு தந்தியை நாம்‌ மீட்டும்போது அதன்‌ முழு நீளமும்‌ ஒரு கண்டமாகத்‌ 
துடிக்கறெது. இந்தத்‌ துடிப்புகளினால்‌ ஏற்படும்‌ ஒலி, பிரதம சுரமாக இருந்த 
போதிலும்‌ தந்தியின்‌ பாதி நீளம்‌, கால்‌ நீளம்‌, அரைக்கால்‌ நீளம்‌ ஆகியவை 
கொண்ட கண்டங்களின்‌ துடிப்புகளினால்‌ ஒலிகள்‌ எழுகின்றன. இவை 
முதலில்‌ எழுப்பப்பட்ட ஓலியைச்‌ சார்ந்திருப்பதால்‌ இவை பரிவாரச்‌ சுரங்கள்‌ 
அல்லது சுயம்பு சுரங்கள்‌ என்று அழைக்கப்படுகன்றன.” ஆங்கிலத்தில்‌ இவை 
77வார௦ார்‌6 என்றும்‌ 0421100085 என்றும்‌ அழைக்கப்படுகன்றன. . முதலில்‌ 
எழுப்பப்பட்ட பிரதம ஒலியின்‌ முழக்கத்தைவிட (10000688) பரிவாரச்‌ சுரங்‌ 
களின்‌ முழக்கம்‌ குறைவாக உள்ளது.உதாரணமாக,தம்புராவில்‌ மந்திர சட்ஜம்‌ 
சுருதி சேர்க்கப்பட்டுள்ள தந்தியை மீட்டும்போது, மந்தர சட்ஜத்தோடு 
'சேர்ந்து மெல்லிய ஒலியுடன்‌ அந்தர காந்தாரமும்‌ சேர்ந்து ஒலிக்கிறதை நாம்‌. 
கேட்கிறோம்‌. இவ்வாறு சேர்ந்து ஒலிக்கும்‌ அந்தர காந்தாரம்‌ பரிவாரச்‌ 
அறமாகும்‌. 


322 நுண்ணலகுகளும்‌ 


பரிவாரச்‌ சுரங்கள்‌ (73ரா௩௦ஈ7/௦5) 


ட்ட அவ்‌ 


சலவை தத்‌ வவ 


ஒலி விம்மல்கள்‌ (182215) 


சுருதியில்‌ மிகச்சிறிய வேறுபாடு கொண்ட இரண்டு ஓலிக்கவடுகளை 
ஒரேசமயத்தில்‌ தட்டி ஒலிக்கச்செய்தால்‌, இரண்டு சுருதிகளும்‌ ஒன்று சேராமல்‌ 
ஒலி ஏறியும்‌ இறங்கியும்‌ ஒலிப்பதைக்‌ கேட்கலாம்‌. இவ்வாறு ஒலியில்‌ ஏற்படும்‌ 
ஏற்றக்‌ குறைவிற்கு விம்மல்கள்‌ என்று பெயர்‌. இரண்டு ஓலிக்கவடுகளின்‌ 
ஒலித்‌ துடிப்பு எண்கள்‌ (1760 0603) எவ்வளவு வித்தியாசப்படுகின்றனவோ 
அவ்வளவு தடவை ஒலி விம்மல்கள்‌ ஒரு விநாடிக்கு ஏற்படுகின்றன . 


அரைச்சுரத்தின்‌ துடிப்பு விகிதம்‌ (தசமக்‌ கணக்கில்‌) 


ஆரம்பச்‌ சுரமான ௪-இன்‌ துடிப்பு எண்‌ 2 என்று வைத்துக்‌ கொண்டால்‌: 
வலிவு இயக்கு (தார ஸ்தாயி) சுரமான ச்‌-இன்‌ துடிப்பு 2 ஆகும்‌. சமமான 
இடைவெளிகளைக்‌ கொண்ட சுர அமைப்பின்படி (041 ளக?) லர்‌ 
இயக்கு (ஸ்தாயி) பன்னிரு சம இடைவெளிகளைக்‌ கொண்ட அரைச்‌ சுரங்‌ 
களாகப்‌ ($ஸார(0008) பிரிக்கப்படுகிறது. ஒர்‌ அரைச்சுரத்தின்‌ துடிப்டை 
1மிமரர0) 8 என்று வைத்துக்‌ கொண்டால்‌ 515 ௯ 4 ஆகும்‌. 


இராகங்களும்‌ ்‌ 332 


டி 3372 ஆகும்‌. . 134/2 என்பது தசமக்‌ கணக்கில்‌ 1.0595 ஆகும்‌. மூதல்‌ 
அரைச்சுரம்‌ அல்லது சுத்த ரிஷபத்தின்‌ துடிப்பு விகிதம்‌ 1.0585 ஆகும்‌. 
அதுச்ருஇி ரிஷபத்தின்‌ துடிப்பு விகிதம்‌ 1.05955 ஆகும்‌. இது 1.2246 ஆசும்‌. 
இந்த முறையின்படி எல்லா அரைச்சுரங்களின்‌ துடிப்பு விகிதங்களையும்‌ நாக. 
கண்டு கொள்ளலாம்‌.” 


அரைச்சுரங்களின்‌ துடிப்பு விகிதம்‌ ("89ம6ஈ6 ஈ841௦) 


ச-வின்‌ துடிப்பு விகிதம்‌ அ 1 


சி (சுத்‌.த ரிஷபம்‌) துடிப்பு விதம்‌ 14/2” 
௩ 7,0595 
றி4 (சதுச்ர௬ுதி ரிஷபம்‌) துடிப்பு விகிதம்‌ உ 1.05955 
- 7,7225 
௧3 (சாதாரண காந்தாரம்‌) துடிப்பு விதம்‌ - 7,798902 
௧4 (௧9) (அந்தர காந்தாரம்‌) துடிப்பு வி௫ுதம்‌ ௯ 7.2599 
ம3 (சுத்த மத்தியமம்‌) துடிப்பு விகிதம்‌ ஆ 1.9348 
ம* (பிரதி மத்தியமம்‌) துடிப்பு விகிதம்‌ ஊக ],4]742 
ப (பஞ்சமம்‌) துடிப்பு விதம்‌ ௯ 1,49083 
கு (சுத்த தைவதம்‌) துடிப்பு விகிதம்‌ ஊ 7,874 
4 (சதுச்ருதி தைவதம்‌) துடிப்பு விகிதம்‌ ஊ௯ 7,6878 
நி3 (நி4) (கைசிக நிஷாதம்‌) துடிப்பு விகிதம்‌ ஸை 17,7819 
நி4 (நிர) காகலி நிஷாதம்‌) துடிப்பு விகிதம்‌ ௯ 7.9877 
௪ (தார சட்ஜம்‌) துடிப்பு விகிதம்‌ ௯2,0000 


பழந்தமிழ்‌ மக்கள்‌ -_” அளவிலான நுண்ணலகுகள்‌ கொண்ட பல்வேறு 
பண்களைப்‌ பாடும்‌ அளவிற்குத்‌ திறமை பெற்று விளங்கினர்‌ எனக்‌ குறிப்பிட்டு 
ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ 962/2: நுண்ணலகஇன்‌ விதம்‌ 7.0072 எனக்‌ குதிம்‌ 
பிட்டுள்ளார்‌. ஓர்‌ இயக்கிலுள்ள (ஸ்‌.தாயி) ்‌ அலகுகள்‌ அத்தனைக்கும்‌ அவர்‌: ச 
_துடிப்பு விகிதம்‌ கொடுத்துள்ளார்‌.!? ் 


3 மச்‌ நுண்ணலகுகளும்‌- 


- ஆதாரச்‌ சருதியான ௪ (சட்ஜம்‌)- -இன்‌. அடிப்பு எண்‌ 195 என்று கொண்டால்‌ 
்‌ மற்றச்‌ 'சுரங்களின்‌ துடிப்பு எண்‌ இவ்வாறு இருக்கும்‌ 


சட்ஜம்‌ துடிப்பு எண்‌ 722 

சுத்த ரிஷபம்‌ ஸி ஜி 729,865 
சதுச்ருதி ரிஷபம்‌ ்‌்‌ ப 146. 17 
சாதாரண காந்தாரம்‌ க்‌ ச 756.9 
அந்தர காந்தாரம்‌ ல 166.30 
சுத்த மத்தியமம்‌ ல ்‌ 70-19 
பிரதி மத்தியமம்‌ 0 ள்‌ 786.47 
பஞ்சமம்‌ ட தணட 197.78 
சுத்த தைவதம்‌ ட்‌ ப்‌ 209.54 
சதுச்ருதி தைவதம்‌ ட்‌ 9 222.00 
கைசிகி நிஷாதம்‌ ப்‌ ல 225,217 
காகலி நிஷாதம்‌ 2115 2 249. 18 


தார சட்ஜம்‌ ல்‌ பத்த 2604 


5௦பஙற 928071௩௦௦௩ க2ப்‌ (60/௧௧) 


5௦1110 5060110801) என்னும்‌ கருவி ஓர்‌ ஒலியின்‌ துடிப்புகள்‌ ஒரு 
விநாடிக்கு எத்தனை உள்ளன என்று தெரிவிக்கிறது (16003). அந்த 
ஓலியின்‌ திண்மை (1ப161511/) எவ்வளவு உள்ளது என்றும்‌, ௮ந்த ஓலியின்‌ 
பரிவாரச்‌ சுருதிகள்‌ (118110011108)பற்றிய விவரங்களையும்‌ இந்தக்‌ கருவி காட்டு 
இறது. இதற்கெனகத்‌ தனியாகத்‌ தயாரிக்கப்பட்டுள்ள சோனாூராம்‌ என்று 
அழைக்கப்படும்‌ தாளில்‌ ஒலியின்‌ எண்ணிக்கையைக்‌ குறிப்பிடும்‌ செங்குத்தான 
கோடுகள்‌ பதிவாகின்றன. இந்தக்‌ கருவியில்‌ 2.4 விநாடி நேரத்திற்குள்‌ 
குறிப்பிட்ட ஒர்‌ ஒலியைப்‌ பதிவு செய்து அதன்‌ துடிப்புகளின்‌ எண்ணிக்கையைக்‌ 
கண்டறியலாம்‌. இந்த ஒலியின்‌ இண்மையைச்‌ (101௦115103) சோனாூராம்‌ 
தாளில்‌ பதிவாகும்‌ கருமை நிறத்தின்‌ தன்மையைக்‌ கொண்டு நாம்‌ அறியலாம்‌. 


இந்தச்‌ கருவியின்‌ மூலம்‌ ஓலி பற்றிய இரண்டுவிதமான தகவல்கள்‌ நமக்குக்‌ 
இடைக்கின்றன. இந்தக்‌ கருவியில்‌ அகலப்பட்டை ஸ்பெக்டிரம்‌ (17106௦ 0௨௭. 
50௦௦11) என்றும்‌, குறுகிய பட்டை ஸ்பெக்டிரம்‌ (148109 8800 5060111100) 
என்றும்‌ இருவகையான பதிவுகள்‌ செய்யப்படுகின்றன. அகலப்பட்டை மூலம்‌. 


இராசுங்களும்‌ 335 


ஓர்‌ ஒலியின்‌ துடிப்புஎண்‌ கண்டுபிடிக்கப்படுகிறது.குறுகிய பட்டை ஸ்பெக்டிரம்‌ : 
மூலம்‌ பரிவாரச்‌ சுருதிகள்‌ (ாவாாார்‌06) பற்றிய விவரங்கள்‌ கிடைக்கின்றன. 


ஓலித்துடிப்பு எண்ணைக்‌ கண்டுபிடிக்க வேண்டிய ஓலி, நுட்பமாக ஒலிப்‌ 
பதிவுக்கருவியின்‌ மூலம்‌ ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஒலி 5060110218 
கருவியில்‌ பதிவு செய்யப்படுகிறது. இது ஒலித்துக்‌ கொண்டிருக்கும்போது 
இந்த ஒலியின்‌ துடிப்புகள்‌ 'சோனா?ூராம்‌ தாளில்‌. செங்குத்துக்கோடுகளாகப்‌- 
பதிவு செய்யப்படுகின்றன- மிகநுட்பமான இந்தச்‌ செங்குத்துக்‌.கோடுகளைப்‌ 
பூதக்‌ கண்ணாடியைப்‌ பயன்படுத்தி, இத ற்கெனத்‌ தனிப்பட்ட முறையில்‌ 
தயாரிக்கப்பட்டுள்ள அளவுகோலைக்‌ (80815) கொண்டு சுணித்தறியலாம்‌. 


நுண்ணலகுகளின்‌ ஒலித்துடிப்பைக்‌ கண்டறிதல்‌ 


சாவேரி, நீலாம்பரி (பண்‌. மேகராகக்‌ குறிஞ்சி) என்னும்‌ வட்டப்பாலை 
இராகங்கள்‌, சங்கராபரணம்‌ (பண்‌ பழம்‌ பஞ்சுரம்‌), மோகனம்‌ (மூல்லைப்பண்‌) 
போன்ற திரிகோணப்பாலை இராகங்கள்‌, மத்தியமாவதி (பண்‌ செந்துருத்தி) 
என்னும்‌ சதுரப்பாலை இராகம்‌ ஆ௫யெவற்றில்‌ பயன்படும்‌ நுண்ணலகுகள்‌ 
சாதாரண வீணையில்‌ கமகமாகவும்‌, சுருதி வீணையில்‌ கூடுதல்‌ மெட்டுக்களை 
இடையிடையே அமைத்தும்‌ இசைக்கப்பெற்று அவை ஒலிப்பதிவு செய்யப்‌ 
பட்டுள்ளன. 8௦0110 806011021௧ என்னும்‌ நுண்ணியகருவியின்‌ மூலம்‌ இந்த 
நுண்ணலகுகளின்‌ ஒலித்துடிப்புகள்‌ (அதிர்வுகள்‌) கண்டறியப்பட்டுள்ளன. 
விஞ்ஞானக்‌ கருவியின்‌ மூலம்‌ கிடைக்கப்‌ பெற்ற ஒலித்துடிப்புகள்‌ கணித 
முறைப்படி இடைக்கப்பெற . வேண்டிய ஒலித்துடிப்புகளோடு ஒப்யிடப்பட்டு 


உள்ளன. 


நுண்ணலகுகள்‌ வரப்பெறாத ஆயப்பாலை இராகங்களில்‌ ஒன்றான 
மாயாமாளவகெளளை இரரஈகத்தில்‌ வரும்‌ சுரங்கள்‌ வீணையிலும்‌ 
எலெக்டிரானிக்‌ ஆர்கனிலும்‌ (131501001௦ 01231) வாசிக்கப்பெற்று, ஒலிப்பதிவு 
செய்யப்பட்டு இந்தச்‌ சுரங்களின்‌ ஓலித்துடிப்புகளின்‌ எண்ணிக்கை கண்டறியப்‌ 
பட்டது.ஓலித்துடிப்புகளின்‌ எண்ணிக்கை ஒன்றுபோல்‌ இருக்கிற து.வீணையின்‌ 
சுரத்‌ தானங்களும்‌ எலெக்டிரானிக்‌ ஆர்கன்‌ அல்லது பியானோவின்‌ சுரத்‌ 
தானங்களும்‌ சம அளவுள்ள இடைவெளிகளைக்‌ கொண்டுள்ளன லவ்‌ 
"110 ரகாப ௦11) . 


சுருதி வீணை 


நிரந்தரமாக அமைக்கப்பெற்ற மெட்டுகளின்‌ இடையே நகர்த்தக்கூடிய . 
மெட்டுகளை அமைத்து நுண்ணலகுகள்‌ (துட்பச்‌ ௬௬இகள்‌) சுருதி வீணையில்‌ 
இசைக்கப்படுகின்றன. இந்த நுண்ணலகுகள்‌ ஒலிப்பதிவு செய்யப்பட்டு, இந்தி 
ஒலி அலைகளின்‌ துடிப்பு எண்ணிக்கை அறியப்படுகிறது. ்‌ ல. 


இராகங்களும்‌: 








இராகங்களும்‌ 


மாயாமாளவ கெளளை இராகம்‌ 
7 5-ஆவது மேளகர்த்தா இராகம்‌ (ஆயப்பாலை இராகம்‌) 


ஆ. சரி க₹ ம பத நிச்‌ 
௮. ச்‌ நி£ த பம க$ரி3 ௪ 


௪- ஆதார சுரத்தின்‌ துடிப்பு எண்‌ 


றி (சுத்த ரிஷபம்‌) சுரத்தின்‌ 

௧* (௧4) (அந்தர காந்தாரம்‌) 

ம்‌ (சுத்த மத்தியமம்‌) சுரத்தின்‌ 

ப (பஞ்சமம்‌) ஆதார சுரத்தின்‌ 
தூ(சுத்த தைவதம்‌)ஆதார சுரத்தின்‌ 
நி*(நி௫) காகலி நிஷாதம்‌ சுரத்தின்‌ 
ச்‌. ..தார சட்ஜம்‌ சுரத்தின்‌ 


2 


5, 


த 


92 


722 
782%1.0595-139 
722)1.2599-7066 


722;61.5874௭209 
7222) 1.8877--240 
7222)62 கி04 


927 


82 
௮0 
722)61.3248௯7 76, 
1722)61.498344197. 


19 
78 


லகி 
48 
09 


நுண்ணலகுகளும்‌ 





௯. 165 ம 175 


மாயாமாளவகெளளை -ஃ 171801100146 0108 





ப 199 த. 210 நி 250 ச்‌ 264 


மாயாமாளவகெளளை - [1௨2011001௦ 0198 





௪ 182 : ரி 140 க 165 ம 175 


மாயாமாளவகெளளை --. வீணை 






த. 510 நி 250. ச்‌ 864 





மாயாமாளவகெளளை - வீணை 


இராகங்களும்‌ 229 


இராகம்‌. சாவேரி 
(15-ஆவது மேளகர்த்தா இராகமாகிய மாயாமாளவ கெளளையில்‌ பிறந்தது) 
(வட்டப்பாலை இராகம்‌) 


ஆ. சரி! மப தரச்‌ 
௮, ச்‌ நி தப ம கரி ச 


சாவேரி இராகத்தில்‌ சுத்த ரிஷபம்‌, அந்தரகாந்தாரம்‌, சுத்த தைவதம்‌ 
ஆகிய சுரங்கள்‌ ஓர்‌ அலகு குறைந்து வருகின்‌. றன 


ச-ஆதார சுரத்தின்‌ துடிப்பு எண்‌ 132 

ரி சரத்தின்‌ துடிப்பு எண்‌ 722%1.02953௯ 135.86 
(சுத்த ரிஷபம்‌ ஒர்‌ அலகு குறைந்து ஒலிக்கிறது) 

௧5 (௧5) சரத்தின்‌ துடிப்பு எண்‌ 732)61.8241-௯161.58 
(அந்தரகாந்தாரம்‌ ஓர்‌ அலகு குறைந்து வருகிறது) 

ம3 சுரத்தின்‌ துடிப்பு எண்‌ 792%7,828498௯176.19 
ப (பஞ்சமம்‌) சுரத்தின்‌ துடிப்பு எண்‌ 788%1.4983- 197.78 
கு! சுரத்தின்‌ துடிப்பு எண்‌ 1722%1.5488.4202.57 
(சுத்த தைவதம்‌ ஓர்‌ அலகு குறைந்து எண்ரத்க ப 

நிர (நி1) (காகலி நிஷாதம்‌) 782%7.8877௭2409. 18 
ச்‌ தார சட்ஜம்‌) சுரத்தின்‌ துடிப்பு எண்‌ 26722 ௯264,00 


ரி3 - துடிப்புகள்‌ 189.85 ரி! - துடிப்புகள்‌ 195. 86 வித்தியாசம்‌ சுமார்‌ 
2 துடிப்புகள்‌ 
- துடிப்புகள்‌ 66.80 ௧” - துடிப்புகள்‌ 61.58 வித்தியாசம்‌ 
5 துடிப்புகள்‌ 
துடிப்புகள்‌ 809.54 த1- துடிப்புகள்‌ 803. 57 வித்தியாசம்‌ ' 
6 துடிப்புகள்‌ 


340 -.... நுண்ணலகுகளும்‌ . 





ரி 185 -- சாவேரி இராகம்‌ -- வீணை -- மெட்டு 





ரி (180-185) சாவேரி இராகம்‌ -- வீணை -- கமகம்‌ 





ரி₹ 140 வீணை -- மெட்டு 


இராகங்களும்‌ ச 347 





௯” 160 -- சாவேரி இராகம்‌ -- வீணை - மெட்டு 





௧௯5 (155-160) -- சாவேரி இராகம்‌ -- வீணை -- கமகம்‌ 





க₹ 165. வீணை -- மெட்டு 


242 ்‌ நுண்ணலகுகளும்‌ 





து -- 808-- சாவேரி இராகம்‌--வீணை -- மெட்டு 





த* (198-209) -- சாவேரி இராகம்‌ -- வீணை -- கமகம்‌ 





ரி? 140-- வீணை -- மெட்டு 


இராகங்களும்‌ 343 


இராகம்‌. சங்கராபரணம்‌ 
(பண்‌. பழம்‌ பஞ்சுரம்‌) 
(திரிகோணப்பாலை இராகம்‌) 
(29-ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது) 


6 2 தீ 6 
ற ரல மர்து தி ச்‌ 


ஆ. 
26 4 
௮. ச்‌ நி. கீ பம கரி ? ச 
௪ - ஆதார சுரத்தின்‌ துடிப்பு எண்‌ 122 
ரப்‌ சுரத்தின்‌ துடிப்பு எண்‌ 752%1.7288-150,228 
(சதுச்ருதி ரிஷபம்‌ $ழ அலகு கூடுதலாக ஒலிக்கிறது) 
௧₹ (௧4) (அந்தரகாந்தாரம்‌) 722% 1.2599௯166.30 
ம3 (சுத்த மத்தியமம்‌) துடிப்பு எண்‌ 192)%1.8948 176,119 
ப (பஞ்சமம்‌) துடிப்பு எண்‌ 182%1,4983 197.78 
பதக துடிப்பு எண்‌ 722%71,70622225.228 
(சதுச்ரு.இி தைவதம்‌ $ அலகு கூடுதலாக ஒலிக்கிறது) ப 
நி₹ (நி?) (காகலி நிஷாதம்‌) 17982%1.887742409.18 
்‌ ச்‌ (தார சட்ஜம்‌) துடிப்பு எண்‌ 732)62 ௬ 264.00 


த்ர 
ரி4 துடிப்புகள்‌ 148.17; ரி “-துடிப்புகள்‌ 150.8 வித்தியாசம்‌ சுமார்‌ 


8 துடிப்புகள்‌ 
த4-துடிப்புகள்‌ 222; த* தடிப்புகள்‌ 225.2 வித்தியாசம்‌ சுமார்‌ 
3 துடிப்புகள்‌ 


ஒக்க ்‌ நுண்ணலகுகளும்‌ 





148. வீணை - மெட்டு 





2 3 எர்க்சக்க டயா ட்டு 11 ஏன்ட 


ரி] ௮ 150 _ அல்கா ரகனை ய -- வீணை -- 


ர்‌ 
3 





ரி: -- (145-150) சங்கராபரணம்‌ -- வீணை - கமகம்‌ 


இராகங்களும்‌ ' ட்‌ 345 








ழ்ம்ம்வ் படிமம்‌ மவ்லிப்ல்‌ கழிம்ம்ப ட்டி பப்படம்‌ 1 ப) ்‌ 


த* --822-- வீணை - மெட்டு 


22% 





த$$-- (222... 225) சங்கராபரணம்‌ -- வீணை -- கமகம்‌ 





தூ$-- 825 சங்கராபரணம்‌ -- வீணை -- மெட்டு 


247 


இராகம்‌. நீலாம்பரி 
(பண்‌. மேகராகக்‌ குறிஞ்சி) 
(வட்டப்பாலை இராகம்‌) 
29:ஆவது மேளமான தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது. 


ஆ. சரி4க$ம£பத4பநீ£ச்‌ 
௮. ச்நி£பம£க?$ரி*க$ச 


௪ ஆதார சுருதி துடிப்புகள்‌ 132 

ரி4 (சதுச்ருதி ரிஷபம்‌) 722%71.825 148--,]7 
௧8 (௧4) (அந்தர காந்தாரம்‌) 722%7.2599 ௯166.30 
ம சுருதி 722%7.2740 -1871,36 
(சுத்த மத்தியமம்‌ ஓர்‌ அலகு கூடுதலாக ஒலிக்கிறது) 

ப (பஞ்சமம்‌) 72261.4983 ௯197.78 
க (சதுச்ருதி தைவதம்‌) 782%71.68181-282.00 
நி£ (நி5) காகலி நிஷாதம்‌ 182%7,9481 26.46 
(காகாலி நிஷாதம்‌ ஓர்‌ அலகு கூடுதலாக ஒலிக்கிறது) 

ச்‌ 72828 ௯264.00 


ம3- துடிப்புகள்‌ 176.79 ம துடிப்புகள்‌ 181,536 

கூடுதல்‌ துடிப்புகள்‌ சுமார்‌ 5 
நி₹-- துடிப்புகள்‌ 249.8 நி£- துடிப்புகள்‌ 256.46 

கூடுதல்‌ துடிப்புகள்‌ சுமார்‌ 7 


ம்‌ 





ன்‌ ட 
்‌ கு 9 
ன்‌ மி ௨] 8 
6 6 | 
ந ்‌ 
்‌ ்‌ 
5 | $ | ப 
ட 
| ன | 4 
வ ரி 
ட 2 ட வ 
4 ட்‌ 
| ன | ல 
2 வ்‌ ல்‌ லி 
ட டு [8 ஐ | 
| வ | ல்‌ 
ரூ. | ்‌ ப்‌ 
9 ட (தே | 
9 ப்‌ 








இராகங்களும்‌ 


இராகம்‌. மோகனம்‌ 
(முல்லைப்‌ பண்‌) (திரிகோணப்பாலை இராகம்‌) 
(28-ஆவது மேளமாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது) 
இறம்‌ - திறம்‌ பண்‌ (ஓஒளடவ - ஓளடவ இராகம்‌) 


ஆ. சரிகீழ்‌ க6$ழ[ப த ச்‌ 
௮. ச்‌ த4$ ப.க6$ ரிதீ$ ச்‌ 


௪... ... ஆதார குருதியில்‌ துடிப்புகள்‌ 7928 

ர்‌... 722)1.1388-750 
(சதிச்ருஇு ரிஷபம்‌ ழ அலகு கூடுதலாக ஒலிக்கிறது) 

ர (௧3) சுருதியின்‌ துடிப்புகள்‌ 722)%1.27828-168. 
(அந்தர காந்தாரம்‌ $ அலகு கூடுதலாக ஒலிக்கிறது) 

ப பஞ்சமம்‌ சுருதியின்‌ துடிப்புகள்‌ 732%1.490683௯197, 
த சுருதியின்‌ துடிப்புகள்‌ 722%1.7068--825. 
(சதுச்ருதி தைவதம்‌ $ அலகு கூடுதலாக ஒலிக்கிறது 

ச்‌... சட்ஜம்‌ 192%2 ௯ 204 


4 ப 
ரி. துடிப்புகள்‌ 148.17; ரி ்‌ முழ்பிபுகள்‌ 150.32 
கூடுதல்‌ துடிப்புகள்‌ சுமார்‌ 8 


6 ௫. டக 
த்‌ துடிப்புகள்‌ 166 80; ௧ ்‌ துடிப்புகள்‌ 168.74 


கூடுகல்‌ துடிப்புகள்‌ சுமார்‌ 2 


2409 


௮2 


74 


78 


22 


.00 








நுண்ணலகுகளும்‌ 


வளிகில 





௯51 168 -- மோகனம்‌ -- வீணை -- மெட்டு 





க5$$ -- (165-170) -- மோகனம்‌ -- வீணை -. கமகம்‌ 


இராகங்களும்‌ 


இராகம்‌. மத்தியமாவதி 
(பண்‌. செந்துருத்தி) 
(சதுரப்பாலை இராகம்‌) 
(22-ஆவது மேளமாகிய கரகரப்ரியாவில்‌ பிறந்தது) 
43 2 43 
ஆ. சரி “ம பநி ன 
4. 2 கி3 
௮. ச்நி பு ம ரி “ச 
௪- ஆதார சுரத்தின்‌ துடிப்புகள்‌ 122 
42 
ரி “ சுரத்தின்‌ துடிப்புகள்‌ 122%71.1470- 75] 
(சதுச்ருதி ரிஷபம்‌ $ அலகு கூடுதலாக ஒலிக்கிறது) 
ம்‌ (சுத்த மத்தியமம்‌) சுரத்தின்‌ துடிப்புகள்‌ 122 1.3248-176. 
ப யஞ்சமம்‌) சுரத்தின்‌ துடிப்புகள்‌ 792941.42982-197. 
4 2 
நி ்‌ (நி 5) சுரத்தின்‌ துடிப்புகள்‌ 7982)1.8208-240 
(கைசிகி நிஷாதம்‌ $ அலகு கூடுதலாக ஒலிக்கிறது) 
ச்‌ (தார சட்ஜம்‌) சுரத்தின்‌ துடிப்புகள்‌ 2 6122 264 


ரி1- துடிப்புகள்‌ 148.17 ரி4 துடிப்புகள்‌ 151,40 

வித்தியாசம்‌ சுமார்‌ 3 துடிப்புகள்‌ 
நி4-- துடிப்புகள்‌ 835.87 நி4$ துடிப்புகள்‌ 840.35 

வித்தியாசம்‌ சுமார்‌ 5 துடிப்புகள்‌ 


40 


19 
78 


வகி 


00 


்‌ ்‌ ்‌ ட்‌ நுண்‌ £லகுகளும்‌ - 
252 ்‌ கல்‌ 





(ப உ 8 
்‌ 3 % * ்‌ 
்‌்‌ 5 ௩ ட 











ன 

ஸு ு ்‌ 
2483198459 

135 ப்பட்‌ 3 


ரி4$_ 151 - மத்யமாவதி -- வீணை -- மெட்டு 











மடவ திவிதிலக்க்கிக 401 


_ கமகம்‌ 








நி* .. 885-- வீணை - மெட்டு 





'இராகங்களும்‌ 358 





நி - 240 -- மத்யமாவதி _. வீணை -- மெட்டு 








ஸல்‌ 





நி4; - (295-240) -- மத்யமாவதி ---வீணை -- கமகம்‌ 


அடிக்குறிப்புகள்‌ 


சங்கத ஒலி நூல்‌ - பேராசிரியர்‌ ஆர்‌. கே. விஸ்வநாதன்‌ இயற்றியது பக்கம்‌ 72." 
சங்கீத ஓலி நூல்‌ - பேராசிரியர்‌ ஆர்‌. கே. விஸ்வநாதன்‌ இயற்றியது பக்கம்‌ 37-40, 
0128௫ க்கு 9 8. 6. கோக 80 560 5. ட பேர18 806 21. ர 
தென்னக இசையியல்‌ _- பேராடரியர்‌ சே. ௪. செல்லத்துரை இயற்றியது பக்கம்‌ 358 
[ [வாங்கா 01௦0௦ஈ80ு ௦4 1409௦ - 806 723 


**8,000ப51106 ௦04 14008] 85௦பா0'” - ௭1/0௨ ந மா. 6, 1 பாபரஞ்சா, 280௪, ளோர்‌6. 10: 
&ேலா௦60 51பஸ்‌ ௦4 ப்ஈ9ப151105, கரக பரங்ஸுடு. 


தென்னக இசையியல்‌ _ பேராசிரியர்‌ சே. ௪, செல்லத்துரை இயற்றியது பக்கம்‌ 259 
சங்க த.ஒலி நூல்‌- பேராசிரியர்‌ ஆர்‌. கே. விஸ்வநாதன்‌ இயற்றியது பக்கம்‌ 19 
வங 010௦௭௭ ௦1 110510 8806 835. 


கருணாமிர்த சாகரம்‌ - முதல்‌ புத்தகம்‌ - பக்கங்கள்‌ 884 முதல்‌-857 வரை. 


கலைச்‌ சொற்கள்‌ 


அமுத வைப்பு : சீவசுரத்திற்கு இணையாகவோ, கிளையாகவோ வந்து, 


அலகுகள்‌ : 


எண்ணிக்கையிலும்‌ சீவசுரத்திற்கு அடுத்தபடியாக வரும்‌ சுரம்‌ 
அமுத வைப்பாகும்‌. இது சீவசுரத்திற்கு அடுத்தபடியான 
முக்கியச்‌ சுரமாகும்‌. 


சுரங்கள்‌ மேலும்‌ நுட்பமாகப்‌ பிரிக்கப்பட்ட பொழுது, அவற்றை 

அலகுகள்‌ என்று பழந்தமிழ்‌ மக்கள்‌ அழைத்தனர்‌. அவை 
மாத்திரைகள்‌ என்றும்‌ வழங்கப்பட்டன. அவற்றை இப்பொழுது 
நாம்‌ சுருதிகள்‌ என்று கூறுகிறோம்‌. 


அவரோகணம்‌ : ஏழு சுரங்களும்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாகத்‌ தாழ்ந்து செல்லும்‌ 


இசைதிரல்‌. இது அமரோசை என்று டகர திடப்‌ 
பட்டது. 


ஆரோகணம்‌: ஏழு சுரங்களும்‌ ஒன்றுக்கு மேல்‌ ஒன்றாக உயர்ந்து கொண்டு 


இசைமரபு 2 


22 


போகும்‌ இசைநிரல்‌. இது ஆரோசை என்று பழங்காலத்தில்‌ 
அழைக்கப்பட்டது. 


பழங்காலத்து இசைத்தமிழ்‌ நூல்களில்‌ ஒன்றாகிய 'இசைமரபு* 
என்னும்‌ நூலின்‌ ஒரு பகுதி மட்டும்‌ கையெழுத்துப்பிரஇியாக 
சென்னையிலுள்ள ௨. வே. சாமிநாதய்யர்‌ நூலகத்தில்‌ 
பாதுகாக்கப்பட்டுள்ளது. இராகங்கள்‌ பற்றிச்‌ சொல்லப்பட்டு 
உள்ளது. அலகு (சுருதி) பற்றிச்‌ சொல்லப்பட்டுள்ள பகுதி 


இடைக்கவில்லை. இத்‌.நூலின்‌ பெரும்பகுதி அழிந்து போயிற்று 
என்று ஊகிக்கலாம்‌. 


“இசைமரபு* இசை இலக்கண நூலிலிருந்‌ து உரையாசிரியர்கள்‌: 
யல மேற்கேரள்‌ செய்யுட்களைக்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. 


558 நுண்ணலகுகளும்‌ 
உதாரணங்கள்‌ : 7. கல்லாடம்‌ 21-ஆவது செய்யுள்‌ 43 முதல்‌ 
29 வரையிலான அடிகள்‌ 


2, கல்லாடம்‌ 27-ஆவது செய்யுள்‌ 50 முதல்‌ 
54 வரையிலான அடிகள்‌ 


3. சவகூந்தாமணி செய்யுள்‌ எண்‌ 658 
இணைச்சரம்‌ : நின்ற சுரத்திற்கு ஏழாவது சுரம்‌ இணைச்சுரமாகும்‌. 


இயக்கு : குரல்‌ முதல்‌ தாரம்‌ வரையுள்ள சுர எல்லை இயக்கு என்று 
சொல்லப்படுகிறது. இயக்கு ஸ்தாயி என்றும்‌, தானநிலை 
என்றும்‌, மண்டிலம்‌ என்றும்‌ வழங்கப்படுகிறது. மெலிவு, சமன்‌, 
வலிவு என இயக்கு மூன்று வகைப்படும்‌. இக்காலத்தில்‌ இம்‌ 
மூன்றும்‌ முறையே மநீத்ரஸ்தாயி (தக்கு ஸ்தாயி), மத்திய 
ஸ்தாயி, தார ஸ்தாயி (ஹெச்சு ஸ்தாயி) என்றும்‌ கூறப்பெறும்‌. 


இராகம்‌ : பாட்டைப்‌ பாடுவதற்கு அமைந்த இசை இராகமாகும்‌. பழந்தமிழ்‌ 
மக்கள்‌ இராகத்தைப்‌ பண்‌ என்று குறித்தனர்‌. 


இராக புடமுறை : ஓர்‌ இராகத்தைப்‌ பகுத்து, வரையறுத்து அதில்‌ &தம்‌, 
சர்த்தனம்‌ முதலியவற்றுக்கான இசையை இயற்றப்‌ பயன்‌ 
படும்‌ முறை இராகபுட முறையாகும்‌. இராக புடமுறையைக்‌ 
கண்டுபிடித்து இசைஉலகிற்கு அளித்தவர்‌ தஞ்சை ஆபிரகாம்‌ 
பண்டிதர்‌ ஆவார்‌. 


இராச ராசேச்சுரம்‌: தன்னுடைய பெயர்‌ என்றும்‌ நிலைக்கவேண்டும்‌ எனக்‌ 
கருதி இராசராசன்‌ குஞ்சையில்‌ மாபெரும்‌ கோயில்‌ ஒன்றை 
எடுப்பித்தான்‌. இக்கோயிலுக்கு இராசராசேச்சுரம்‌ என்று 
பெயரிட்டு, இக்கோயிலில்‌ நடைபெறும்‌ நாள்‌ வழிபாட்டிற்கும்‌, 
விழாக்களுக்கும்‌ நிவந்தங்கள்‌ வழங்கனொன்‌. இந்தக்‌ கோயில்‌ 
“பெரிய கோயில்‌” என்றும்‌, “பிரகதீசுவரர்‌ கோயில்‌” என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 


ஏழு சுரங்கள்‌: ஓர்‌ இயக்கிலுள்ள ஏழு சுரங்கள்‌. ஏழிசை என்றும்‌ கூறுவர்‌. 
பழந்தமிழ்‌ மக்கள்‌ இந்தச்சுரங்களைக்‌ குரல்‌, துத்தம்‌, கைக்கிளை, 
உழை, இளி, விளரி, தாரம்‌ என்று வழங்கினர்‌. இக்காலத்திலே 
இவை சட்ஜம்‌, ரிஷபம்‌, காநீதாரம்‌, மத்தியமம்‌, பஞ்சமம்‌, 
தைவதம்‌, நிஷாதம்‌ என்று கூறப்படுன்றன. இவை சுருக்கமாக 
௪, ரி, ௧, ம, ப, த, நி என்று வழங்கப்படுன்ெறன. 


இராகங்களும்‌ . 959 


ஏழுபெரும்‌ பாலைப்‌ பண்கள்‌ -. செம்பாலைப்‌ பண்‌,படுமலைப்‌ பாலைப்‌ பண்‌, 
செவ்வழிப்பாலைப்‌ பண்‌, அரும்பாலைப்‌ பண்‌, கோடிப்பாலைப்‌ 
பண்‌, விளரிப்பாலைப்பண்‌, மேற்செம்பாலைப்‌ பண்‌ ஆகியவை. 


ஐந்திசைப்‌ பண்கள்‌ : தமிழகத்தில்‌ மிகப்‌ பழங்காலத்தில்‌ முதன்‌ முதலின்‌ 

்‌ ஐந்திசைப்‌ பண்களே இருந்தன என்றும்‌, இதன்பின்பு இவை 

ஏழிசைசப்‌ பண்களாக வளர்ச்சி எய்தின என்றும்‌ இசை 

ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. முதல்‌ ஐந்திசைப்பண்‌ சீனா, 

ஐப்பான்‌, கொரியா, இந்தோனேசியா, கம்போடியா, கிரேக்கம்‌ 

முதலிய நாடுகளில்‌ காணப்படுகிறது என இசை ஆய்வாளர்கள்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌. 


கருணாமிர்த சாகரம்‌ - முதல்‌ புத்தகம்‌ ண: தஞ்சை ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ 
இயற்றிய இசைத்தமிழ்‌ ஆராய்ச்சி நால்‌. பழந்தமிழ்‌ மக்கள்‌ 
வழக்கிலிருந்த இசையின்‌ சிறப்பினையும்‌, ஓர்‌ இயக்கில்‌ உள்ள 
நுண்ணலகுகள்‌ (நுட்பச்‌ சுருதிகள்‌) பற்றிய ஆய்வினையும்‌ 
இந்நூல்‌ விவரிக்கிறது. 7207 பக்கங்கள்‌ கொண்ட இந்நூல்‌ ஓர்‌ 
இசைக்‌ களஞ்சியமாக விளங்குகிறது. 


கருணாமிர்த சாகரம்‌-இரண்டாம்‌ புத்தகம்‌ : தஞ்சை ஆபிரகாம்‌ பண்டிதர்‌, 
இணை, கிளை, நட்புச்‌ சுரத்தொடர்கள்‌, இராக புடமுறை: 
முதலியவற்றை இந்நூலில்‌ விளக்கியிருக்கிறார்‌. எழுபத்து 
இரண்டு மேளகர்த்தா இராகங்களில்‌ பிறந்துள்ள இளை இராகங்‌: 
களின்‌ ஆரேரசை, அமரோசை கொடுக்கப்பட்டுள்ளன. 


இராமம்‌ : ஏழு சுரங்களைக்‌ கொண்ட சுரநிரல்‌ அல்லது சுரஅமைப்பு, 
வடமொழி நூல்களில்‌ முற்காலத்தில்‌ கிராமம்‌ என்று அழைக்ஃப்‌ 
பட்டது. சட்ஐ கிராமம்‌, மத்தியம கிராமம்‌. காந்தார இராமம்‌. 
என மூன்றுவிதக்‌ கிராமங்கள்‌ கூறப்பட்டுள்ளன. 


இளைச்சுரம்‌ : நின்ற சுரத்திற்கு ஐந்தாவது சுரம்‌ களைச்சுரமாகும்‌. 


இளை இராகங்கள்‌ : மேளகர்த்தா இராகங்கள்‌ அல்லது தாய்‌ இராகங்களில்‌ 
பிறந்‌ த இராகங்கள்‌ இளை இராகங்கள்‌ அல்லது ஜன்னிய: 
இராகங்கள்‌ என்று வழங்கப்படுகின்றன. இளை இராகங்கள்‌ 
வாரஜ இராகங்கள்‌, வக்கர இராகங்கள்‌, பாஷாங்க இராகங்கள்‌: 
என மூன்று வகைப்படும்‌. ல 


360 _நுண்ணலகுகளும்‌ 


குழல்‌ : பண்டைத்‌ தமிழ்‌ இலக்கியத்தில்‌ மிகவும்சிறப்பித்துக்‌ கூறப்பட்டுள்ள 
இசைக்‌ கருவிகளுள்‌ குழலும்‌ ஒன்று. நமது முன்னோர்‌ குழலை 
வேய்ங்குழல்‌ என்றும்‌, புல்லைப்‌ என்றும்‌ வங்கியம்‌ என்றும்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌. 


கோமள சுரம்‌: இது குறைச்சுரம்‌, மென்‌ சுரம்‌,சின்னசுரம்‌ என்று அழைக்கப்‌ 
படுகிறது. உதாரணமாக, சுத்த ரிஷபம்‌ குறை துத்தம்‌ என்று 
சொல்லப்படுகிறது. 


சங்க்ரக சூடாமணி : பதினெட்டாவது நூற்றாண்டில்‌ வாழ்ந்த கோவிந்தாச்‌ 
சாரியார்‌ இயற்றிய “ “சங்க்ரக சூடாமணி” * என்னும்‌ வடமொழி 
இசை இலக்கண நூலில்‌ மேளகர்த்தா இராகங்களில்‌ ஏழு சுரங்‌ 
களும்‌ ஆரோசையிலும்‌ அமரோசையிலும்‌ வரிசைக்‌ கிரமமாக 
வர வேண்டிய முறை கடைப்பிடிக்கப்பட்டுள்ள து. 


சங்கத சமயாசாரம்‌: பதினோறாவது நூற்றாண்டில்‌ வாழ்ந்த பார்சவதேவர்‌ 
இயற்றிய நால்‌. இவர்‌ கொடுத்துள்ள இராகங்களில்‌ சில பழநீ 
குமிழ்ப்‌ பண்களும்‌ காணக்‌ கிடைக்கின்‌ றன. 


சங்கேத சார சங்ரெகமு : தஞ்சாவூரைச்‌ சேர்ந்த தஇருவேங்கடகவி என்பவர்‌ 
“சங்கேத சார சங்கிரகமு” என்னும்‌ இசை இலக்கண நூலைத்‌ 
தெலுங்கில்‌ இயற்றியுள்ளார்‌. இதில்‌ 24 அலகை அடிப்படை 
யாகக்‌. கொண்டு அமைக்கப்பெற்ற 4684 மேளகர்த்தா இராகங்‌ 
கள்‌ க நதி மேளங்கள்‌) பற்றிக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 


சங்‌தத சாரம்‌ : வித்யாரண்யர்‌ (1920-7380) எழுதிய சங்கீத சாரம்‌ என்ற 
நூலில்‌ பதினைந்து மேளங்கள்‌ பற்றிய விவரங்களையும்‌ முப்பத்‌ 
தைந்து இளை இராகங்கள்‌ பற்றிய விவரங்களையும்‌ கொடுத்‌ 
துள்ளார்‌. 


காஜி என்று அழைக்கப்பட்ட முதலாவது துளஜா 
. 2728-2736) வடமொழியில்‌ இயற்றிய “சங்கேத 
சாராம்ருதம்‌* என்னும்‌ இசை இலக்கண நாலில்‌ இராகங்கள்‌ 
மற்றும்‌ இராகலட்சணங்கள்‌ முதலியவை விரிவாக விளக்கப்‌ 
பட்டுள்ளன. 


கீத சாராம்‌ ம்ருதம்‌ : துக்க 


ர்‌ 
மன்னன்‌ (5 





சங்கத சுதா : இரகுநாத நாயக்க மன்னன்‌ (௫. பி. 7600-1624) இயற்றிய 
இந்நூலில்‌ ஐம்பது இராகங்கள்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டு, அந்த 
இராகங்களின்‌ போக்கு (சஞ்சாரம்‌), இலக்கணம்‌ (லட்சணம்ரி 
முதலியவை கொடுக்கப்பட்டுள்ளன. 


இராகக்களும்‌ 387 


சங்கத மகரந்தம்‌: நாரதரின்‌ சங்கத மகரந்தம்‌ என்னும்‌ நூல்‌ பன்னிரண்டாம்‌ 
நூற்றாண்டில்‌ எழுதப்‌ பெற்றது. இதில்‌ காலை,மாலை, இரவு 
முதலிய நேரங்களில்‌ பாடுவதற்கு உரிய இராகங்கள்‌ பற்றிய 
விவரங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


சங்கத ரத்னாகரம்‌ : பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த வடமொழி 
இசை இலக்கண நூல்‌.இதை இயற்றியவர்‌ சாரங்கதேவர்‌ ஆவார்‌. 
இவரது காலம்‌ கி.பி. 1210 முதல்‌ 1847 வரை. சங்கத. 
ரத்னாகரத்தில்‌ ஏழு அத்தியாயங்கள்‌ உள்ளன. இவை சுரம்‌, 
இராகவிவேகம்‌, பிரகீர்ணம்‌, பிரபந்தம்‌, தாளம்‌, வாத்தியம்‌, 
நிருத்தம்‌ என்பன. 


௪துர்தண்டிப்‌ பிரகாசிகை : விஜயராகவ நாயக்க மன்னரின்‌ (8. பி. 16492. 
7672) அமைச்சராகப்‌ பணியாற்றிய வேங்கடமகி என்பவர்‌ 
இ. பி. 7660-ஆம்‌ ஆண்டு :சதுர்கண்டிப்‌ பிரகாசிகை” என்னும்‌ 
இசை இலக்கண நூலை இயற்றினார்‌. இவர்‌ தமது நூலில்‌ 
74 மேளகர்த்தா இராகங்களைக்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. அவை 
குமது காலத்தில்‌ பிரசித்தியாக இருந்தன என்று கூறியுள்ளார்‌. 
மீதமுள்ள 59 மேளகர்த்தா இராகங்கள்‌ பிற்காலத்தில்‌ பிரசத்தி 
யாக வரக்கூடியவை என்று குறிப்பிட்டுள்ளார்‌. 72 மேளகர்த்தா 
இராகங்களை முதன்‌ முதலாவதாக அமைத்தவர்‌ வேங்கடம௫இ 
ஆவார்‌. 


சீவ:சரம்‌: இணை, இளை நட்புச்சுரத்‌ தொடர்களில்‌ கடைசியில்‌ வரும்‌ 
ஒவ்வொரு சுரமும்‌ எத்தனைத்‌ தடவை வருகிறதென்று 
எண்ணிப்‌ பார்க்கும்‌ பொழுது எந்தச்‌ சுரம்‌ அதிகத்‌ தடவை 
வருகிறதோ அந்தச்‌ சுரம்‌ சிவசுரமாகும்‌. சீவ சுரத்தை. 
எப்பொழுதும்‌ நெடிலாகவே வழங்க வேண்டும்‌. 


கத்து மேளம்‌ : சட்ஜ கிராமத்தில்‌ வரும்‌ சுரங்கள்‌ முதன்‌ முதலில்‌ சுத்த. 
கரங்கள்‌ என்று அழைக்கப்பட்டன. இதன்படி ௪, நி£, ௧1, ம, 
ப, த, தி! ஆலய சுரங்கள்‌ சுத்த கரங்கள்‌ எனக்‌ குறிப்பிடப்‌ 
பட்டன. 


. மத்தியம காலத்தில்‌ மாயாமாளவ கெளளை இராகத்தில்‌ 
வரும்‌ இரண்டு சுருதி ரிஷபம்‌ (ரி5) சுத்த ரிஷபம்‌ என்றும்‌, இதே. 
இராகத்தில்‌ வரும்‌ இரண்டு சுருதி தைவதம்‌ சுத்த தைவதம்‌. 

_ ஈணன்றும்‌ அழைக்கப்பெற்‌.றன. 


262 நுண்ணலகுகளுக்‌ 


இதன்‌ பின்பு சதுச்ருதி ரிஷபம்‌ சுத்த காந்தாரம்‌ என்றும்‌. 
சதுச்ருதி தைவதம்‌ சுத்த நிஷாதம்‌ என்றும்‌ வழங்கப்படலாயின.. 
முதல்‌ மேளகர்த்தா இராகமாகய கனகாங்கியில்‌ எல்லாச்‌ சுரங்‌ 
களும்‌ சுத்த சுரங்களாக இருக்கின்றன. இது சுத்த மேளம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. 


சுரம்‌ : ஸ்வரம்‌-சுயமாக இரஞ்சகத்தை உடையது ஸ்வரம்‌. சுரத்தைக்‌ 
கோவை என்றும்‌ நரம்பு என்றும்‌ பழந்தமிழ்மக்கள்‌ அழைத்தனர்‌. 


சுரமேள கலாநிதி: பதினாறாவது நூற்றாண்டில்‌ வாழ்ந்த இராமா 
மாத்தியர்‌ 1550-ஆம்‌ ஆண்டு “சுர மேள கலாநிதி” என்னும்‌ 
நூலை வடமொழியில்‌ இயற்றினார்‌. இதில்‌ இருபது மேளங்‌ 
களின்‌ பெயர்களும்‌, அறுபத்து மூன்று களை இராகங்களின்‌ 
பெயர்களும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன . 


சுர ஸ்தானம்‌ : சுரநிலை-ஓர்‌ இயக்கில்‌ பன்னிரு சுர நிலைகள்‌ உள்ளன. 


“தலைக்கோல்‌'பட்டம்‌: இசையிலும்‌ நாட்டியத்திலும்‌ வல்ல கணிகையருக்குச்‌ 
சோழ மன்னர்கள்‌ *தலைக்கோல்‌' என்னும்‌ பட்டம்‌ அளித்துச்‌ 
றெப்பித்துள்ளனர்‌. இப்பட்டம்‌ பெற்ற தளிச்சேரிப்‌ பெண்டுகள்‌ 
“தலைக்கோலி' என்று அழைக்கப்‌ பெற்றனர்‌. 


தளிச்சேரிப்‌ பெண்டுகள்‌: இராசராசேச்சுரம்‌ என்று அழைக்கப்பெற்ற பெரியா 
கோயிலில்‌ இயல்‌, இசை, கூத்து என்னும்‌ முத்தமிழையும்‌ பயன்‌ 
படுத்தி இறைவனின்‌ திருப்பணி செய்ய நானூறு நாட்டியப்‌ 
பெண்களை இராசராசன்‌ நியமித்திருந்தான்‌. இந்த நாட்டியப்‌ 
பெண்கள்‌ தளிச்சேரிப்‌ பெண்டுகள்‌ என்று அந்தக்‌ காலத்தில்‌ 
அழைக்கப்‌ பெற்றனர்‌. தளிச்சேரி என்னும்‌ சொல்‌ கோயிலைச்‌ 
சேர்ந்த குடியிருப்புப்‌ பகுதியைக்‌ குறிக்கிறது. 


இறம்‌ : ஐந்து சுரங்கள்‌ வரும்‌ இராகம்‌. இக்காலத்தில்‌ இது ஒஓளடவ இராகம்‌ 
என்று குறிப்பிடப்படுகிறது. 
இறத்திறம்‌ : நான்கு சுரங்கள்‌ வரும்‌ இராகம்‌.இதை இக்காலத்தில்‌ சுராந்தர 
இராகம்‌ என்று கூறுகிறார்கள்‌. 
இவிர சுரம்‌ : இது நிறைசுரம்‌, வன்‌ சுரம்‌, பெரியசுரம்‌ என்று அழைக்கப்படு 
கிறது. உதாரணமாக, சதுச்ருத ரிஷபத்தை நிறை துத்தம்‌ 
என்று கூறலாம்‌. 


நட்புச்‌ சுரம்‌ : நின்ற சுரத்திற்கு நான்காவது.சுரம்‌ நட்புச்‌ சரலாகும்‌. 


இராகங்களும்‌ 96௪ 


நின்ற நரம்பு : பழந்தமிழ்‌ மக்கள்‌ சுரத்தை நரம்பு என்று அழைத்தனர்‌. 
நின்ற நரம்பு எடுத்துக்‌ கொண்ட நரம்பாகும்‌. 


நூரற்றுமூன்று பண்கள்‌ : பழந்தமிழ்‌ மக்கள்‌ வழக்கிலிருந்த நூற்றுமூன் று 
பண்கள்‌ பற்றி விவரங்கள்‌ அறிவனார்‌ இயற்றிய “பஞ்சமரபு” 
என்ற நூலிலும்‌, பிங்கல முனிவர்‌ எழுதிய “பிங்கலந்தை” என்னும்‌ 
நூலிலும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன . 


பஞ்சமரபு : அறிவனார்‌ இயற்றிய பஞ்சமரபு என்னும்‌ நூல்‌ இசைமரபு, 
வாச்சிய மரபு, நிருத்த மரபு, அபிநய மரபு, தாள மரபு என்னும்‌ 
ஐந்து மரபுகளைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 


பண்‌ : ஆரோசையிலும்‌ அமரோசையிலும்‌ ஏழு சுரங்களும்‌ வருகின்ற இராகம்‌ 
சிறப்பாகப்‌ “பண்‌” என்று அழைக்கப்பட்டது. இக்காலம்‌ இது 
சம்பூரண இராகம்‌ என்று வழங்கப்படுகிறது. எல்லாவிதமான 
பண்களையும்‌ பொதுவாகப்‌ பண்‌ என்று பழங்காலத்தில்‌ 
அழைத்தனர்‌ எனத்‌ தெரிகிறது. பண்‌, பண்ணியம்‌, திறம்‌, 
இறத்திறம்‌ எனப்‌ பண்‌ நால்வகைப்படும்‌. 


பண்ணியல்‌ : ஆறு சுரங்கள்‌ கொண்ட இராகம்‌ பண்ணியம்‌ என்றும்‌ 
பண்ணியல்‌ என்றும்‌ வழங்கப்பட்டது. இக்காலத்தில்‌ இது 
ஷாடவ இராகம்‌ என்று கூறப்படுகிறது. 

பண்ணுப்‌ பெயர்த்தல்‌ : பழந்தமிழ்‌ மக்கள்‌ ஓர்‌ இயக்கில்‌ உள்ள குரல்‌, 
துத்தம்‌, கைக்கிளை முதலிய ஓவ்வொரு சுரத்தையும்‌ குரலாக 
வைத்து (ஆதார சுருதியாக) எழு பெரும்பாலைப்‌ பண்களையும்‌ 
ஐந்து அரைச்‌ சுரங்களைக்‌ குரலாக (ஆதார சுருதியாக) வைத்து 
ஐந்து சிறிய பாலைப்‌ பண்களையும்‌ வகுத்தனர்‌. இந்த முறை 
யைப்‌ :பண்ணுப்‌ பெயர்த்தல்‌” என்று சுட்டினர்‌. பண்ணுப்‌ 
பெயர்த்தல்‌ என்னும்‌ குரல்‌ திரிபு முறையை நாம்‌ இப்பொழுது 
“இரகபேதம்‌', *கிரகசுரபேதம்‌”', :“சுருதிபேதம்‌*” மு தலிய 
சொற்றொடர்களால்‌ குறிப்பிடுகிறோம்‌. 


பரத சாஸ்திரம்‌ : இன்றைக்குச்‌ சுமார்‌ 350 ஆண்டுகளுக்கு மூன்பு வாழ்ந்த 
அரபத்த நாவலர்‌ எழுதிய “பரத சாஸ்திரம்‌” என்னும்‌ நூலின்‌ : 
அவர்‌ காலத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில்‌ வழக்கில்‌ இருந்த 776 
இராகங்களின்‌ பெயர்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


அகைச்‌ சுரம்‌ : நின்ற சுரத்திற்கு மூன்றாவது சுரமும்‌ ஆறாவது கரமும்‌ 
பகைச்‌ சுரங்களாகும்‌. பகைச்சுரம்‌ கூடம்‌ என்று குறிக்கம்‌- 
பட்டது. ப ்‌ 


364 நுண்ணலகுகளும்‌ 


பாடலமுதம்‌ : சல இராகங்களில்‌ ஒரு சுரம்‌ அல்லது இரண்டு சுரங்களின்‌ 
அலகுகள்‌ குறைந்தோ, கூடியோ வரும்பொழுது அந்தச்‌ சுரம்‌ 
அல்லது சுரங்கள்‌ வரும்‌ இடங்கள்‌ அந்த இராகத்தின்‌ இனிமை 
மிக்க இடங்களாக இருக்கின்றன. 


பிடாரர்கள்‌ : பத்தாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியிலும்‌ பதினோரம்‌ 
நூற்றாண்டின்‌ முற்பகுதியிலும்‌ தஞ்சையில்‌ அரசாண்ட இராச 
ராச சோழ மன்னன்‌ தேவாரத்‌ இருப்பதிகங்களைப்‌ பாடுவதற்கு 
ஓதுவார்களை நியமித்தான்‌. இந்த ஓதுவார்கள்‌ பிடாரர்கள்‌ 
என்று குறிப்பிடப்‌ பெற்றனர்‌. 


பிர்மமேளம்‌ : 84 அலகுகள்‌ முறைப்படி வரும்‌ சுரங்களின்‌ சேர்க்கையால்‌ 
உண்டாகும்‌ 4624 இராகங்களைப்‌ பற்றி இந்நூல்‌ விவரிக்கிறது. 
கனகையாகவி சாதூரீகம்‌ என்பவர்‌ இந்நூலைத்‌ தெலுங்கில்‌ 
எழுதியிருக்கிறார்‌. 


பூர்வீக சங்கீத உண்மை : பூர்விக சங்கத உண்மை என்ற நூலில்‌ மதுரை 
நாகஸ்வர வித்வான்‌ எம்‌. கே. எம்‌. பொன்னுசாமி பிள்ளை, 
பழந்தமிழ்‌ மக்கள்‌ பாடிவந்த, விவாதி சுரங்கள்‌ இல்லாத 88 
தாய்‌ இராகங்களைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டு உள்ளார்‌. 


மதங்கர்‌ : மதங்க முனிவர்‌ பிருகத்தேசி என்னும்‌ இசை இலக்கண நூலை 
இயற்றியுள்ளார்‌. இராகங்களைப்‌ பற்றி முதன்‌ முதலாவதாக 
இவர்‌ தமது நூலில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌.சட்ஜ கிராமம்‌,மத்தியம 
ராமம்‌ ஆகிய இரு கிராமங்கள்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


மூல்லைப்பண்‌ : இளங்கோவடிகள்‌ ஆய்ச்சியர்‌ குரவையில்‌ குறிப்பிட்டுள்ள 
முல்லைத்‌ இம்பாணி என்னும்‌ பண்‌ இக்காலத்தில்‌ மோகனம்‌ 
என்ற பெயரால்‌ வழக்கப்படும்‌ முதல்‌ ஐந்திசைப்‌ பண்ணே ஆதல்‌ 
வேண்டும்‌ என சே. கோதண்டபாணிப்‌ பிள்ளையவர்களும்‌, 
டாக்டர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ அவர்களும்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. 


மூர்ச்சனைகள்‌ : பண்ணுப்பெயர்த்தல்‌ (சுருதிபேதம்‌) முறையின்படி சட்ஜ, 
மத்தியம கிராமங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ ஏழு சுர அமைப்புகள்‌ 
அல்லது சுரநிரல்கள்‌ வீதம்‌ மொத்தம்‌ ப இனான்கு சுர 
அமைப்புகள்‌ இடைத்தன. இந்தச்‌ சுர நிரல்கள்‌ மூர்ச்சனைகள்‌ 
என்று அழைக்கப்‌ பெற்றன. திரும்பத்திரும்ப ஒரே மாதிரியாக 
வந்த ஏழு மூர்ச்சனைகளை நீக்கிவிட்டு ஏழு மூர்ச்சனைகள்‌ 
வைத்துக்‌ கொள்ளப்பட்டன. 


இராகங்களும்‌ 365 


மேளாதஇிகார லட்சணம்‌ : 24 அலகு முறைப்படி சுரங்களின்‌ சேர்க்கையால்‌ 
உண்டாகும்‌ மேளகர்த்தா இராகங்களை விவரிக்கும்‌ மற்றொரு 
நூல்‌ மேளாதிகார லட்சணம்‌ ஆகும்‌.இந்த நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌ 
என்று தெரியவில்லை. இந்த வடமொழி நூல்‌ தெலுங்கு லிபியில்‌ 
எழுதப்பட்டுள்ளது. இது ஏட்டுச்‌ சுவடியாகவே உள்ளது. தஞ்சை 
யிலுள்ள சரசுவதி மகால்‌ நூலகத்தில்‌ இதைக்‌ காணலாம்‌. 


யாழின்‌ வகைகள்‌ : பழங்காலத்தில்‌ பேரியாழ்‌, மகரயாழ்‌, சகோடயாழ்‌, 
செங்கோட்டி யாழ்‌ என்னும்‌ நான்குவித யாழ்களும்‌, வேறு பல 
வகை யாழ்களும்‌ இருந்தன எனத்‌ தெரிகிறது. 


ராக குரங்கிணி : பதினான்காம்‌ நூ ற்றரண்டில்‌ வாழ்ந்த லோசனகவி 
இயற்றிய ராக குரங்கணி: என்னும்‌ வடமொழி நூலில்‌ பன்னி 
ரெண்டு மேள இராகங்களையும்‌ எழுபத்தைந்து இளை இராகங் 
களையும்‌ அவர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


ராச விபோதம்‌ 2 ஆந்திர நாட்டைச்‌ சேர்ந்த சோமநாத கவி என்பவர்‌ கி.பி. 
7609-இல்‌ ராகவிபோதம்‌ என்னும்‌ இசைநூலை வடமொழியில்‌ 
இயற்றினார்‌. இதில்‌ 23 இராகங்கள்‌ மேளங்களாகக்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. இவற்றின்‌ களை இராகங்களாக 75 இராகங்கள்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளன.. 

வக்கிர இராகம்‌ : ஓர்‌ இராகத்தின்‌ ஆரோசையிலாவது அமரோசையிலாவது 
சுரங்கள்‌ நேராய்‌ வராமல்‌ திரிந்து வந்தால்‌ அந்த இராகத்தை 
வக்கர இராகம்‌ என்று சொல்லுகிறோம்‌. 


| வர்‌ஐ இராகம்‌ : ஓர்‌ இராகத்தின்‌ ஆரோசையிலாவது அமரோசையிலாவது 
ஒரு சரம்‌ அல்லது ஓன்றிற்கு மேற்பட்ட சுரங்கள்‌ விலக்கப்பட்டு 
இருக்கும்போது அது வர்‌ ஜ இராகமாகிறது. 


விவாதி மேளம்‌ : சுத்த காந்தாரம்‌, ஷட்சுருதி ரிஷபம்‌, சுத்த நிஷாதம்‌, 
ஷட்சுருதி தைவதம்‌ என்னும்‌ நான்கு சுரங்களும்‌ விவாதி சுரங்‌ 
களாகும்‌. இந்த நான்கு சுரங்களில்‌ ஏதாவது ஓன்று அல்லது 
இரண்டு சுரங்கள்‌ வரும்‌ மேளத்திற்கு விவாதி மேளம்‌ என்று. 
பெயர்‌. 


ஜாதிகள்‌ : மூர்ச்சனைகளிலிருந்து ஜாதிகள்‌ பிறந்தன. மூர்ச்சனைகள்‌ ஏழு 
சுரங்களும்‌ வரும்‌ சம்பூரண இராகங்களாக இருந்தன. ஆனால்‌,' 
ஜாதிகள்‌ சம்பூரண இராகங்களாகவும்‌(சீவசுரம்‌ முதலியவற்றின்‌: 

சிறப்பு உணர்ந்து பாடப்‌ பெற்றவை), பண்ணியல்‌ (ஷாடவம்ற்‌. 

இறம்‌ (ஒளடவம்‌), இராகங்களாகவும்‌ இருந்தன. 44 


566 


தூணை நூல்கள்‌ 


நூல்‌ 


கருணாமிர்த சாகரம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 
கருணாமிர்த சாகரம்‌- இரண்டாம்‌ புத்தகம்‌ 


இந்திய வரலாறு 
தென்னக இசையியல்‌ 
குடுமியான்மலை 
சங்கேத ரத்னாகரம்‌ 
கருநாடக சங்கீதம்‌ 


- தமிழிசை - ஆதிமும்மூர்த்திகள்‌ 


பிருகத்தேசி 


சிலப்பதிகாரத்து இசைத்தமிழ்‌ 
பிற்காலச்சோழர்‌ வரலாறு 


பன்னிரு திருமுறை வரலாறு 

பண்‌ வரலாறு (கட்டுரை) 

இராச ராசசோழன்‌ 

யாழ்‌ நூல்‌ 

பழந்தமிழ்‌ இசை 

பாண்டியர்‌ வரலாறு 

சாஸ்திரீய சங்கீதம்‌-முதல்‌ புத்தகம்‌ 
நாயக்கர்‌ ஆட்சி 

பாணர்‌ கைவழி 


யூர்வீக சங்கத உண்மை 


இயற்றியவர்‌ 


தஞ்சை ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ 
தஞ்சை ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ 
பேராசிரியர்‌ கோ. தங்கவேலு 
அருட்திரு சே.ச. செல்லத்துரை 
இரு சொ. சாந்தலிங்கம்‌ 
சாரங்க தேவர்‌ 


பேரா. மு. அருணாசலம்‌ 

மதங்க முனிவர்‌ 

(இசை இலக்கண நூல்‌) 

டாக்டர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ 

பேராசிரியர்‌ சதாசிவப்‌ 

பண்டாரத்தார்‌ 

பேரா. வெள்ளைவாரணனார்‌ 

இருபெரியசாமித்தூரன்‌ 

இரு எல்‌. உலகநாதப்பிள்ளை 

இரு விபுலானந்த அடிகளார்‌ 

திரு கோதண்டபாணிப்பிள்ளை 

பேரா. சதாசிவ பண்டாரத்தார்‌ 

இரு கே. வாசுதேவ சாத்திரி 

திரு வேலன்‌. ஏ. கே. 

டாக்டர்‌ அ.வரகுணபாண்டியன்‌ 

மதுரை நாகஸ்வர வித்துவான்‌ 

எம்‌. கே. எம்‌. பொன்னுசாமிப்‌ 
பிள்ளை 


267. 


ராகநிதி-இந்துஸ்தானி கர்நாடக இராகங்கள்‌ பி. சுப்பாராவ்‌ 
பண்டைக்காலத்‌ தமிழ்‌ இசையும்‌ புலவர்‌. ௨. கே. நடராஜப்‌ 
குற்காலம்‌ வழங்கும்‌ இசையும்‌" பிள்ளை 


“தமிழிசை வளம்‌” டாக்டர்‌ வீ. ப. கா. சுந்தரம்‌ 


காயக சிகாமணி முத்தையா 


சங்கீத கல்ப தருமம்‌ 
பாகவத்‌ 


சங்கீத, சார சங்கிரமு (தெலுங்கு) இருவேங்கடகவி 


பிர்மமேளம்‌ கனகையா கவி சாதூரீகம்‌ 


(ஆரியர்‌ பெயர்‌ 


மேளாதிகார லட்சணம்‌ 
குறிப்பிடப்படவில்லை) 


சங்கேத ஓலி நூல்‌ பேரா. ஆர்‌. கே. விஸ்வநாதன்‌ 


11151௦00௦7 [பிகோ நரீம51௦ (14110) 
- 9 இரரர்‌ 8. கதாகக 5 ஹா 


16 1051௦ ன்‌ [1018 - மூலப்‌ 17. க்‌. 102183 


“106 1910 ம்ப 316108] 5215 ௨௬ம்‌ (1௦ 92007௦ $11ம1௦05”” 
- நர உகர நிவிவ4்‌ கள] 


11161௦0ு 04 நிரு விர்தரு நரிமு51௦ - 0 நிர. 1. இகம்கார௦01[மு 


6௦011) 1841௧1 14161௦ - ௦0% 111. ௦௦% 1, 1௦௦0% 7, & ௦௦% ௫7 
- ர 1௦7. 1. 5வாம்கா௦௦(117 


கய்றர்ற191721101 80ம்‌ 5004௧1 1146 06 106 ஐவ]18785 
- மநு ழார. நர்ரேகம்ம்ர்‌ 


70௪ 10186 - 7௦11& 7111-ம்‌. டீ. க. மியி ளாக கேர 
1௨0102 8 868ந்‌ 01 நர்ய510 - மூடா. 

ஜீரோ த 110/6108 - ந 51 8. ௩. கோக வாம்‌ பர்‌ 5. 1. மேகி 
ஹும்‌ 11011௦ரவரு ௦4 நரீம51௦ 

௧0௦0051105 01 17008] 501005 - 801016 9 ட. 8. நசிமாமதஹ்ம 

706 ]4ஜா 6 01௦11௦008௫ ௦1 ]ரீய510 க நரிர15101806 - நே இர்கயிலு ஒகர 


௨268 


மேற்கோள்‌ இலக்கிய நூல்கள்‌ 


சிலப்பதிகாரம்‌ - ௨. வே. சாமிநாதய்யர்‌ பதிப்பு 


தொல்காப்பியம்‌ 
கல்லாடம்‌ 
பரிபாடல்‌ 


பெரும்பாணாற்றுப்படை 


சிறுபாணாற்றுப்படை 


பஞ்சமரபு 
கலிங்கத்துப்பரணி 
பிங்கல நிகண்டு 
சேந்தன்‌ திவாகரம்‌ 
கதுண்டியலங்காரம்‌ 
சூடாமணி நிகண்டு 
இசை மரபு 


பக்கம்‌ வரி 
ச 4 
67 1 
87 10 
122 72 
722 16 


௮425 ௮ 


பீழை திருத்தம்‌” 


பிழை 


கு-- 844 
சுத்தமத்யமம்‌ 
சுத்‌ மத்யமம்‌ 
தை க்குக்கீம்‌ ,, 
நி4-க்குக்கீழ்‌ ,, 


79 ஆூரி-ஆ. ச£ரிசகஃம£ப£த”நி£ச்‌ 
௮. ச்‌£நி5த3பை2 ம£க?ரி*ச 
௮. ச்‌ நி4 தம ப£க4 ௪3 


179 பேராசிரியர்‌ பி. சாந்தமூர்த்தி 


திருத்தம்‌ 

கு-8648 
சத மத்யமம்‌ 
சுத்த மத்யமம்‌ 
கு-க்குக்கீழ்‌ ,, 
நிஃக்குக்கீழ்‌ ,, 

ஆூரி ஆ. ச£ரி1ச”க$ம3பத"நி”ச்‌ 
௮. ச்‌£நி5த1ப3ம£க£ரி௪ 

அ. ச்நி4 த ம£ப£மக* ச£ 


பேராூரியர்‌ பி. சாம்பமூர்த்து 





